தந்தெமுத்துமோகனதாசர்‌ 


(தேவராயனதுர்காவின்‌ 'பரமப்ரிய: சுப்பராயதாசரின்‌ 
வாழ்க்கைச்‌ சரிதம்‌, பாடல்கள்‌, அங்கித-சிஷ்ய நாமாவளி ஆகியன) 





ஆசிரியர்‌, தொகுத்தவர்‌: 
&1. அனந்தஸ்வாமிராவ்‌ (அனந்தவிட்டலதாஸ) 


வெளியிட்டவர்கள்‌: 
தாசகூட சபா, தேவராயனதுர்கா 


தந்தெமுத்துமோகனதாசர்‌ 


வெளியிட்டோர்‌: 
தாசகூடசபா, தேவராயனதுர்கா 


தொகுத்தவர்‌, ஆசிரியர்‌: 
AN.அனந்தஸ்வாமிராவ்‌ (அனந்தவிட்டலதாஸ) 


கன்னடப்‌ புத்தகத்தை அச்சிட்டவர்கள்‌: 

நாகரத்னா ப்ரிண்டர்ஸ்‌ 

நம்‌ 4, 2வது க்ராஸ்‌, 4வது மெயின்‌, 2வது ஸ்டேஜ்‌ 
ராஜாஜி நகர்‌ இண்டஸ்ட்ரியல்‌ டவுன்‌, பெங்களூர்‌ 560044 


கன்னடப்‌ புத்தகம்‌ கிடக்கும்‌ இடங்கள்‌ மற்றும்‌ 
மேலதிக தகவல்களைப்‌ பெறக்கூடிய இடங்கள்‌ 


ப... சுந்தரராவ்‌ 
நம்‌ 1328, த்வாரகா முதல்‌ ॥ வீதி, கிரிநகர்‌, பெங்களூர்‌ 560085 
தொலைபேசி: 080-26721068 


ஸ்ரீமதி சுபத்ரா வெங்கடேஷ்‌ 

நம்‌ 17, 8வது மெயின்‌, 85K 3வது ஸ்டேஜ்‌, 2வது ஃபேஸ்‌ 
4வது ப்ளாக்‌, பெங்களூர்‌ 560085 

கைப்பேசி: 98451-56214 


தமிழில்‌ மொழிபெயர்த்தவர்‌: 
ஜகன்னாத கேசவ சத்ய நாராயணன்‌ 
கைப்பேசி: 89044-58276 






































































































பதிப்பாளரின்‌ உரை 


ஸ்ரீ தந்தெமுத்துமோகனவிட்டல அங்கிதத்தைப்‌ பெற்ற 'பரமப்ரிய: 
சுப்பராயதாசரைப்‌ பற்றி தெரிந்துகொள்வதற்கு பலர்‌ விருப்பம்‌ கொண்டிருப்பதால்‌, 
அவரைப்‌ பற்றிய பல அரிய தகவல்களைக்‌ கொண்ட இந்தப்‌ புத்தகத்தைக்‌ 
கொண்டு வருவதில்‌ நாம்‌ பெருமை கொள்கிறோம்‌. 


ஸ்ரீதாசராயரின்‌ நேரடி சிஷ்யரான ஸ்ரீ ரமாகாந்தவிட்டலதாசர்‌ மற்றும்‌ ஸ்ரீ 
குருகோவிந்தவிட்டலதாசர்‌, இவர்களால்‌ இயற்றப்பட்ட சரித்திரத்தைப்‌ 
பயன்படுத்தி, என்‌ நண்பரான உய. அனந்தஸ்வாமிராவ்‌ அவர்கள்‌ இந்தப்‌ புத்தகத்தை 
எழுதியிருக்கிறார்‌. புத்தகத்தை எழுதிய அனுபவத்தை அவர்‌ தனது உரையில்‌ 
தெரிவித்துள்ளார்‌. அவருக்கு இதன்‌ மூலம்‌ என்‌ நன்றிகளை தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 


எழுத்துக்கோர்ப்பு வேலையை திரு. ஃ॥0. மோகன்‌ தம்பதியினரும்‌ மற்றும்‌ 
அச்சடிக்கும்‌ வேலையை நாகரத்னா பிரிண்டர்ஸ்‌ அவர்களும்‌ செய்திருக்கிறார்கள்‌. 
அச்சடிக்கும்‌ செலவினை திரு. அசகொண்டு பிரஹலாத்‌ அவரின்‌ குடும்பத்தினர்‌ 
ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர்‌. இவர்கள்‌ அனைவருக்கும்‌ தாசகூட சபா சார்பாக 
நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 


பெங்களூரு 4. சுந்தரராவ்‌ 
மார்ச்‌ 2015 (அச்சகத்தின்‌ சார்பாக) 


ஆசிரியரின்‌ உரை 


ஸ்ரீதந்தேமுத்துமோகனவிட்டலதாசரின்‌ சரித்திரமானது முதன்முதலில்‌ அவரின்‌ 
சிஷ்யர்களான ஸரீ ரமாகாந்தவிட்டலதாசர்‌ மற்றும்‌ குருகோவிந்தவிட்டலதாசர்‌ 
அவர்களால்‌ எழுதப்பட்டு கிபி 1965ம்‌ ஆண்டில்‌ அச்சிடப்பட்டு வெளிவந்தது. பிறகு 
1978ம்‌ ஆண்டில்‌ ஸ்ரீ குருகோவிந்தவிட்டலதாசர்‌ அதனை மறுபடி விரிவுபடுத்தி 
'பரமப்ரிய சுப்பராயதாசர்‌ என்னும்‌ புத்தகத்தை தம்முடைய குருகிருபா 
கிரந்தமாலா மூலமாக வெளியிட்டார்‌. அதனை ஆதாரமாகக்‌ கொண்டு, ஸ்ரீ 
குருகோவிந்தவிட்டலதாசரின்‌ சிஷ்யரான ஸ்ரீ ஜயசிம்ஹா அவர்கள்‌ பரமப்ரிய 
தந்தெமுத்துமோகனதாசர்‌' என்னும்‌ கையேட்டினை வெளியிட்டு, பின்னர்‌ 2002ம்‌ 
ஆண்டு 'தந்தெமுத்துமோகன தர்சன என்னும்‌ புத்தகத்தை வெளியிட்டார்‌. 


ஸ்ரீ பரமப்ரிய சுப்பராயதாசரின்‌ சரித்திரத்தை தெரிந்துகொள்வதற்கு பலரிடமிருந்து 
வேண்டுகோள்‌ வந்துகொண்டிருந்ததால்‌, தேவராயனதுர்கா தாசகூடசபாவினர்‌ இந்த 
புத்தகத்தை மிகவும்‌ விரைவாக வெளிக்கொண்டிரு வந்திருக்கிறார்கள்‌. என்‌ மேல்‌ 
அவர்கள்‌ வைத்திருக்கும்‌ அபாரமான நம்பிக்கையினால்‌ அந்த வேலையை 
என்னிடம்‌ ஒப்படைத்தார்கள்‌. அதற்கான நான்‌ அவர்களுக்கு என்‌ நன்றியினை 
தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. என்னால்‌ முடிந்த அளவிற்கு முயன்றிருக்கிறேன்‌. 
ஏதேனும்‌ தவறுகள்‌ இருந்தால்‌ தயவுசெய்து மன்னிக்குமாறு 
வேண்டிக்கொள்கிறேன்‌. 


இந்த  'தந்தெமுத்துமோகனவிட்டலதாசரு' புத்தகத்திற்குப்‌ பின்‌ முன்பே 
சொன்னதுபோல பரமப்ரிய சுப்பராயதாசரு' என்னும்‌ புத்தகமே ஆதாரமாக 
இருக்கிறது. ஸ்ரீ தாசரின்‌ முக்கிய சிஷ்யர்‌ மூலமாக இயற்றப்பட்டிருப்பதால்‌ மூல 
கிரந்தத்தின்‌ அடிப்படையிலேயே இதுவும்‌ எழுதப்பட்டுள்ளது. இந்தப்‌ புத்தகத்தின்‌ 
அளவினைக்‌ கருத்தில்‌ கொண்டு, சில பாகங்கள்‌ சுருக்கமாகவும்‌, சில பாகங்கள்‌ 
விடப்பட்டும்‌ உள்ளன. அந்த ஆதார புத்தகத்தைப்‌ பயன்படுத்திக்கொள்ள ஸ்ரீ 
குருகோவிந்தவிட்டலதாசரின்‌ மகனான ஸ்ரீ 1/.௨.மாதவராவ்‌ அவர்கள்‌ அனுமதி 
கொடுத்துள்ளார்‌. 


தாச பரம்பரையானது மைசூர்‌ வட்டத்தில்‌ நன்கு பரவுவதற்கு மூலகாரணம்‌ 
தொட்டபெல்லாபுரத்தின்‌ முத்துமோகனவிட்டலதாசர்‌ ஆவார்‌. இவரைப்‌ பற்றியோ, 
இந்த விஷயத்தைப்‌ பற்றியோ பலருக்கு எதுவுமே தெரியாமல்‌ இருந்தது. இந்தக்‌ 
குறையை நீக்குவதற்காகவும்‌, ஸ்ரீசுப்பராய தாசரின்‌ குருகளான 
முத்துமோகனவிட்டலதாசரைக்‌ குறித்து அனைவரும்‌ தெரிந்து கொள்ளவேண்டும்‌ 
என்ற நோக்கத்துடன்‌, அவரது சரித்திரத்தை சுருக்கமாக இந்தப்‌ புத்தகத்தில்‌ 
சேர்த்துள்ளோம்‌. 


இந்தப்‌ புத்தகத்தில்‌ தந்தெமுத்துமோகனதாசரின்‌ வம்சாவளி, ஸ்ரீதாசர்‌ இயற்றிய 
(அங்கித பாடல்களைத்‌ தவிற பாடல்களும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. பல அரிய 
புகைப்படங்களும்‌ இணைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீதாசர்‌ கொடுத்திருக்கும்‌ அங்கிதம்‌ 
மற்றும்‌ அந்த அங்கிதத்தைப்‌ பெற்றவர்களின்‌ பெயர்களைக்‌ கொண்ட பட்டியல்‌ 
இந்தப்‌ புத்தகத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. இதை தாசகூடசபையினர்‌ கிபி2011ம்‌ 
ஆண்டில்‌ அச்சிட்ட 'அங்கித சஹஸ்ர சிஷ்ய நாமாவளி என்னும்‌ 
புத்தகத்திலிருந்து எடுத்துப்‌ போட்டுள்ளோம்‌. 


ஸ்ரீரமாகாந்தவிட்டலதாசரின்‌ மகனான ஸீ ௦.6விட்டல்‌ அவர்கள்‌ மற்றும்‌ 
ஸ்ரீகுருகோவிந்தவிட்டலதாசரின்‌ மகனான ஸரீ ॥..௨.மாதவராயர்‌ அவர்கள்‌ என 
இருவரும்‌ இந்தப்‌ புத்தகத்தைத்‌ தொகுப்பதில்‌ உதவியுள்ளார்கள்‌. அவர்களுக்கு 
என்னுடைய இதயம்‌ கலந்த நன்றிகளைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 
விஷயங்களை வெவ்வேறு இடங்களிலிருந்து சேகரித்து, ஆராய்ந்து, பின்‌ 
எழுத்துக்கோர்ப்பினை செய்ததில்‌ ஸ்ரீ &1/.மோகன்‌ தம்பதிகள்‌ உதவியிருக்கிறார்கள்‌. 
மேலும்‌ இந்தப்‌ புத்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ திதி, மாதம்‌, சம்வத்ஸரம்‌ 
ஆகியவற்றிற்கான ஆங்கில ஆண்டுத்‌ தேதியினைக்‌ குறித்துச்‌ சொல்வதில்‌ என்‌ 
பேரன்‌ ஸ்ரீ &பவன மிகவும்‌ உற்சாகத்துடன்‌ உதவியுள்ளான்‌. ஸ்ரீமதி சித்ரா 
அனந்தராவ்‌, ஸ்ரீமதி விஜயகுமாரி அரவிந்தராவ்‌ மற்றும்‌ குமாரி தன்யா ஆகியோர்‌ 
பிழைதிருத்தலில்‌ உதவி புரிந்துள்ளனர்‌. இவர்கள்‌ அனைவருக்கும்‌ 
ஸ்ரீூஹரிவாயுகளின்‌ க்ருபை கிடைக்கட்டும்‌. புத்தகத்தை அச்சிடுவதற்கு 
நேரடியாகவும்‌ மறைமுகமாகவும்‌ உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கு என்‌ 
நன்றிகளையும்‌ வணக்கங்களையும்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


பெங்களூரு 85 AN. அனந்தஸ்வாமிராவ்‌ 
மார்ச்‌ 2015 (அனந்தவிட்டலதாஸ) 








தேவராயனதுர்காவின்‌ யோக, போக லட்சுமி நரசிம்மர்‌ 
மற்றும்‌ சுந்தரேச பிராணதேவர்‌ 





ஸ்ரீ முத்துமோகனவிட்டலதாசர்‌ 
(தொட்டபெல்லாபுர ராகவேந்திரதாசர்‌) 





ஸ்ரீ தந்தெமுத்துமோகனதாசர்‌ 
சுப்பராயேதி விக்யாதம்‌ சுப்ரமண்யாக்ய ஷண்முகம்‌ 
அஞ்ஞாசுர ஹந்தாரம்‌ ஞானசேனாபதிம்‌ பஜே 
- ஸ்ரீ பத்மனாபதாசர்‌ 





ஸ்ரீதந்தெமுத்துமோகனதாசர்‌ 


(தாச உடையில்‌) 





ஸ்ரீசுப்பராயதாசர்‌ தன்‌ மனைவி அச்சம்மா அவர்களுடன்‌ 





மேல்‌ வரிசை : ஸ்ரீபாகேபல்லி சேஷதாசர்‌ (தாசராயரின்‌ முதல்‌ சிஷ்யர்‌) & 
ஸ்ரீகுருகோவிந்தவிட்டலதாசர்‌ (தாசராயரின்‌ கடைசி சிஷ்யர்‌) 

கீழ்‌ வரிசை : ஸ்ரீரமாகாந்தவிட்டலா அங்கிதத்தைப்‌ பெற்ற ஸ்ரீ கிருஷ்ணராயர்‌ & 
ஸ்ரீ சீதாராமவிட்டலா அங்கிதத்தைப்‌ பெற்ற ஸ்ரீ செஞ்சி 5. பாபுராவ்‌ (முக்கிய 
சிஷ்யர்கள்‌) 


தந்தேமுத்துமோகனதாசர்‌ என்று அங்கிதம்‌ பெற்றவரான, நர்சிபுர்‌ என்னும்‌ ஊரின்‌ 
பரமப்ரிய ஸ்ரீ சுப்பராயதாசரின்‌ சிஷ்யர்‌ மற்றும்‌ வம்சாவளியினர்‌, தென்‌ 
கர்னாடகத்தில்‌ இன்றும்‌ இருக்கின்றனர்‌. ஆனால்‌, ஹரிதாசர்களின்‌ அறிமுகத்தை 
இந்த பிராந்தியத்திற்கு கொண்டு வந்தவர்‌, முத்துமோகனதாசர்‌ என்ற அங்கிதம்‌ 
பெற்றவரான ஸ்ரீ ராகவேந்திர தாசர்‌ என்பது பலருக்கும்‌ தெரியாத விஷயம்‌. ஸ்ரீ 
சுப்பராய தாசரின்‌ வாழ்க்கை சரிதத்தை பார்ப்பதற்கு முன்‌, ஸ்ரீ 
முத்துமோகனதாசரின்‌ சரிதத்தைத்‌ தெரிந்துகொள்வது அவசியமானதாகும்‌. 


தொட்டபெல்லாபுர ஸ்ரீ ராகவேந்திரதாசர்‌ 
(முத்துமோகனவிட்டலதாசர்‌) 


மத்வபதி திவ்ய பாதாப்ஜ மதுபம்‌ 
வித்வதார்ய ஸ்ரீவரவிட்டல கரஜம்‌ 
மத்குரு சத்ஹயா வாசம்‌ 
முத்துமோகன தாசவர்யம்‌ பஜே 


தாசர்‌ பிறந்தது பெங்களூரைச்‌ சேர்ந்த தொட்டபெல்லாபுர்‌ ஊரில்‌. இவரது 
முன்னோர்கள்‌ மாத்வ பாஷ்பிகே அல்லது அரவத்தொக்கலு வம்சத்தைச்‌ சேர்ந்த 
ஹுலுபண்டே குடும்பத்தினர்‌ - வசிஷ்ட கோத்ரத்தை சேர்ந்தவர்கள்‌. பெற்றோரின்‌ 
விவரங்கள்‌ தெரியவில்லை. சுமார்‌ 1830 ஆண்டில்‌, ராகண்ண அல்லது 
ராகவேந்திரர்‌ பிறந்தார்‌. சாதாரணமான ஒரு பள்ளியில்‌ சாஸ்திரங்களின்‌ 
அறிமுகம்‌ ஆயிற்று. கீர்த்தனைகளை ராகத்துடன்‌ பாடும்‌ வல்லமை பெற்றிருந்தார்‌ 
எனத்‌ தெரிய வருகிறது. 


இவர்‌ சிறுவனாக இருந்தபோது இவரது பெற்றோர்‌ இறந்துவிடுகின்றனர்‌. இவருக்கு 
4 அல்லது 5 வயது குறைவான வெங்கடப்பா என்னும்‌ தம்பி இருந்தார்‌. ராகண்ணர்‌ 
பரம வைராக்கியத்தைக்‌ கொண்டிருந்தார்‌. தேஷ்பாண்டே வம்சத்தைச்‌ சேர்ந்த 
நரசம்மா மற்றும்‌ நரசிங்கராயரின்‌ மகளான அக்கம்மா என்பவருடன்‌ திருமணம்‌ 
நடந்தது. அக்கம்மா பிறவியிலேயே கண்பார்வை அற்றவர்‌. குடும்பச்‌ சொத்தின்‌ 
உதவியுடன்‌ வாழ்க்கை நடந்து வந்தது. திருமணம்‌ ஆனாலும்‌ பிரம்மச்சரியம்‌ 
கடைப்பிடித்ததால்‌, தாசரின்‌ வம்சம்‌ வளரவில்லை. அண்ணன்‌ மற்றும்‌ 
அண்ணிக்கு சேவை செய்தே வெங்கடப்பனும்‌ பிரம்மச்சாரியாகவே 
வாழ்க்கையைக்‌ கழித்தார்‌. 


தாசதீட்சை பெறுவதற்கு முன்னும்‌ பின்னும்‌, தன்‌ மனைவியை உறவினர்களிடம்‌ 
விட்டுவிட்டு, தாசர்‌ தன்‌ தம்பியுடன்‌ பல முறை காசி மற்றும்‌ இந்தியாவில்‌ பல 
தீர்த்த க்ஷேத்திரங்களுக்கு பயணம்‌ மேற்கொண்டு வந்தார்‌. நான்காவது முறை 
காசிக்கு சென்றிருந்தபோது, தாசர்‌, ஸ்ரீவிஸ்வநாதரின்‌ ஆலயத்திலிருந்து 
சிவலிங்கம்‌ ஒன்றை கொண்டு வந்திருந்தார்‌. 


ராகப்பனுக்கு சுமார்‌ 29-30 வயதாகியிருந்தபோது, ஸ்ரீவிஜயதாசரின்‌ ஆராதனைக்காக 
தம்பியுடன்‌ சிப்பகிரி போயிருந்தார்‌. அங்கு, வேணுகோபாலவிட்டலதாசரின்‌ 
பரம்பரையில்‌ வந்த ஸ்ரீநிதிவிட்டலதாசரின்‌ ஆசியைப்‌ பெற்றவரான ஸ்ரீவரவிட்டலா 
என்னும்‌ அங்கிதத்தைப்‌ பெற்றவரான செளதி ராமசந்திரர்‌ என்பவரின்‌ அறிமுகம்‌ 
கிடைத்தது. ஸ்ரீவரவிட்டலர்‌ மூலமாக -முத்துமோகனவிட்டலா என்னும்‌ அங்கிதம்‌ 
ஆயிற்று. பண்டரிபுரம்‌ மற்றும்‌ காசி யாத்திரையை முடித்துக்‌ கொண்டு, தாசர்‌ 
தொட்டபெல்லாபுரத்திற்கு திரும்பி வந்தார்‌. 


ஸ்ரீதாசர்‌ மிகவும்‌ வைராக்கியசாலி. சன்யாசிகளைப்‌ போலவே கடினமான 
அனுஷ்டானங்கள்‌, சமையலில்‌ மடி ஆகியவற்றை பின்பற்றி வந்தார்‌. பூஜை 
சமயத்தில்‌ சங்கு, துத்தூரி, நகாரி ஆகிய வாத்தியங்களை வாசித்து வந்தார்‌. 
மாலை வேளைகளில்‌, தம்பூரி மீட்டியவாறு பஜனையில்‌ பாடல்களைப்‌ பாடி 
வந்தார்‌. தாசர்‌ வாசித்துவந்த வாத்தியங்கள்‌ தற்போது தொட்டபெல்லாபுரத்தில்‌ 
உள்ள விஜயவிட்டல ஆலயத்தில்‌ இருப்பதாக தெரிய வருகிறது. அவரது தம்பூரி 
மட்டும்‌, மைசூரில்‌ ஸ்ரீ குருகோவிந்தவிட்டலதாசர்‌ நிர்மாணித்த ஸ்ரீவிட்டலனின்‌ 
ஆலயத்தில்‌ இருக்கிறது. எல்லா முக்கிய ஆராதனைகளையும்‌ தாசர்‌ வெகு 
விமரிசையாக கொண்டாடி வந்தார்‌. 


ஸ்ரீதாசர்‌, மந்திராலய மகான்‌ ஸ்ரீராகவேந்திரரின்‌ அம்சம்‌ என்றும்‌ சொல்கின்றனர்‌. 


பயணம்‌ செய்யும்போது, தாசர்‌, கிருஷ்னாஞ்சம்‌ தரித்த சட்டையை 
அணிந்திருந்தார்‌. தலையில்‌ கிருஷ்ணாஞ்சத்தாலான குல்லாய்‌ அணிந்திருந்தார்‌. 
அங்கவஸ்திரத்தை உடலைச்‌ சுற்றி, அதில்‌ தம்பூரியை பிடித்தவாறு வந்தார்‌. 
வயதான காலத்தில்‌, ஒரு சிறிய குதிரையில்‌ ஏறி அமர்ந்து, அதில்‌ பயணம்‌ 
மேற்கொண்டார்‌. 


ஸ்ரீதாசருக்கு பல சிஷ்யர்கள்‌ இருந்தாலும்‌, தற்போது வெறும்‌ 11 பேரின்‌ 
விவரங்கள்‌ மட்டுமே தெரிய வந்துள்ளது. அவர்களில்‌ மிகவும்‌ பிரபலமானவர்‌, 
தந்தேமுத்துமோகனவிட்டல அங்கிதத்தைப்‌ பெற்றவரான தேவராயனதுர்காவின்‌ 
பரமப்ரிய சுப்பராயதாசர்‌. குலம்‌ கோத்திரம்‌ பார்க்காமல்‌, 1000 பேருக்கு தாசதீட்சை 
வழங்கவேண்டுமென்று பரமப்ரியரிடம்‌ ஸ்ரீதாசர்‌ கேட்டுக்‌ கொண்டதாக தெரிய 
வருகிறது. 


தொட்டபெல்லாபுரத்தில்‌ ஸ்ரீவிஜயவிட்டலனின்‌ ஆலயம்‌ எழுப்ப வேண்டுமென்று 
ஸ்ரீதாசரின்‌ கனவில்‌ தோன்றியதால்‌, அதன்படியே ஆலயம்‌ கட்ட திட்டமிடலானார்‌. 
சிஷ்யருடன்‌ உடுப்பி யாத்திரைக்கு பயணப்படும்போது, வழியில்‌ தும்கூரில்‌ கிராம 
அதிகாரியாக இருந்த சர்‌.ஈ.பு. கிருஷ்ணமூர்த்தி (திவான்‌ பூர்ணய்யாவின்‌ வாரிசு) 
அவர்களைச்‌ சந்தித்து விட்டலனின்‌ ஆலய நிர்மாணத்திகு உதவி செய்யுமாறு 
கேட்டுக்‌ கொண்டார்‌. உடுப்பி யாத்திரை முடித்து, ஸ்ரீதாசர்‌ திரும்பி வந்த 
வேளையில்‌, உபனயத்திற்கு காத்திருந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களின்‌ மகன்‌ 


திடீரென இறந்துவிட்டதால்‌, ஸ்ரீதாசருக்குக்‌ கொடுத்த வாக்கைக்‌ காப்பாற்ற 
அவரால்‌ முடியாமல்‌ போயிற்று. 


ஸ்ரீதாசரும்‌ தன்‌ ஊருக்குத்‌ திரும்பாமல்‌, மாருதியின்‌ அருளை வேண்டி அருகில்‌ 
தரபனஹள்ளி என்னும்‌ ஊரின்‌ 'அக்கிரஹார ஆஞ்சனேய'கோயிலில்‌ சாகும்‌ வரை 
உண்ணாவிரதம்‌ மேற்கொண்டார்‌. மூன்று நாட்களிலேயே சர்‌.ஈ.பு.கிருஷ்ணமூர்த்தி 
அவர்கள்‌, தம்‌ கனவின்படி ஸ்ரீதாசர்‌ இருந்த இடத்திற்கே ஓடி வந்து - தான்‌ முன்பு 
சொன்னமாதிரியே ஆலய நிர்மாணத்திற்கு உதவி செய்வதாக சொன்னவுடன்‌, 
ஸ்ரீதாசர்‌ தன்‌ உண்ணாவிரதத்தை முறித்து, தொட்டபெல்லாபுரத்திற்கு திரும்பி 
வந்தார்‌. 


சுமார்‌ 1888ம்‌ ஆண்டு - தம்‌ சிஷ்யர்கள்‌, ஊரினர்‌ மற்றும்‌ கிராம அதிகாரிகளின்‌ 
உதவியுடன்‌, தொட்டபெல்லாபுரம்‌ குச்சப்பன்‌ பேட்டையில்‌, தம்‌ திருமணத்திற்கு 
பரிசாக வந்த இடத்திலேயே ஸ்ரீவிஜயவிட்டலனின்‌ ஆலயத்தைக்‌ கட்டி, தாம்‌ 
காசியிலிருந்து கொண்டு வந்திருந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார்‌ ஸ்ரீதாசர்‌. 


ஸ்ரீதாசர்‌ தன்‌ யாத்திரைகளின்போது, ஸ்ரீ குருவிஜயவிட்டலா என்ற அங்கிதத்தைப்‌ 
பெற்றவரான மொதலகல்லு சேஷதாசரை அவரது முதிய வயதில்‌ ஒன்றிரண்டு 
முறை சந்தித்து, அவருக்கு சேவை செய்ததாக தெரிய வருகிறது. 


ஸ்ரீதாசரின்‌ வயதான காலத்தில்‌, அவரது தம்பியான வேங்கடப்பாவின்‌ மரணம்‌ 
நிகழ்கிறது. அவரது மனைவியின்‌ இறுதிக்‌ காலம்‌ பற்றி தெளிவாக 
தெரியவில்லை. ஊடுகட்டி அனுமந்தராயர்‌ என்பவர்‌, ஸ்ரீதாசரின்‌ இறுதிக்‌ காலத்தில்‌ 
அவருக்கு உதவியாக இருந்து சேவை செய்து வந்தார்‌. ஸ்ரீதாசரின்‌ ஊரில்‌ ஒரு 
சமயம்‌ ப்ளேக்‌ நோய்‌ தீவிரமடைந்தபோது, ஊரினர்‌ பலரும்‌ வெளியூருக்கோ 
அல்லது ஊருக்கு வெளியிலோ போய்‌ வசிக்கலானார்கள்‌. ஆனால்‌ ஸ்ரீதாசருக்கு 
விட்டலனின்‌ பூஜையை விட்டுப்‌ போக மனதில்லை. தமக்கு இறுதிக்காலம்‌ 
நெருங்கிவிட்டது என்று அறிந்துகொண்ட ஸ்ரீதாசர்‌, அதை ஊடுகட்டி 
அனுமந்தராயருக்கு தெரியப்படுத்தி, இறுதிச்சடங்குகளை எப்படி செய்யவேண்டும்‌ 
என்று விளக்கினார்‌. 


விளம்பி ஆண்டு கார்த்திக கிருஷ்ண சதுர்தசி ஞாயிற்றுக்கிழமை - 13/11/1898 
அன்று காலை விட்டலனின்‌ பூஜை முடித்துக்‌ கொண்டு பிரசாதத்தைப்‌ பெறும்‌ 
முன்னரே, ஆலயத்தின்‌ வெளிப்‌ பிரகாரத்திற்கு வந்தார்‌. அவராலேயே 
நிர்மாணிக்கப்பட்ட, 12 இதழ்களைக்‌ கொண்ட, கல்லினால்‌ ஆன தாமரையின்‌ மேல்‌ 
அமர்ந்து தியானம்‌ செய்தவாறு இருக்க - அவரது சிஷ்யர்கள்‌ ஜெயஜெய என்று 
சொல்லிக்‌ கொண்டிருக்கும்போது, ஸ்ரீதாசர்‌ உயிர்த்தியாகம்‌ செய்தார்‌. பிறகு அங்கு 
வந்த தந்தேமுத்துமோகனவிட்டலதாசர்‌ மற்றும்‌ பிற சிஷ்யர்கள்‌ அனைவரும்‌ 
சேர்ந்து ஸ்ரீதாசரின்‌ இறுதிச்சடங்குகளைச்‌ செய்தனர்‌. 


ஸ்ரீதாசர்‌ கட்டிய விஜயவிட்டலனின்‌ ஆலயத்தில்‌ இன்றும்‌ அவர்‌ ஒரு அம்சமாக 
இருந்து வருகிறார்‌ என்று நம்பப்படுகிறது. 


ஸ்ரீதாசர்‌ பற்பல பாடல்களை இயற்றியிருப்பதற்கு சாத்தியம்‌ இருந்தாலும்‌, 
தற்போது வெறும்‌ 16 பாடல்கள்‌ மற்றும்‌ 2 அங்கித பாடல்கள்‌ மட்டுமே 
கிடைத்திருக்கின்றன. இப்படியாக ஸ்ரீதாசர்‌ மைசூரில்‌ நிறுவிய தாச பரம்பரை, 
அவரது சிஷ்யர்களான, தந்தேமுத்துமோகனவிட்டலதாசர்‌, பாகேபல்லி சேஷதாசர்‌, 
உரகாத்ரிவிட்டலதாசர்‌, ரமாகாந்தவிட்டலதாசர்‌, குருகோவிந்தவிட்டலதாசர்‌, 
தந்தேவேங்கடவிட்டலதாசர்‌ ஆகியவர்களால்‌ இன்றும்‌ வளர்ந்து வருகிறது. 


இதுவரை கிடைத்த தகவல்களின்படி, ஸ்ரீதாசரின்‌ சிஷ்யர்களின்‌ பெயர்கள்‌ மற்றும்‌ 
அங்கித நாமங்கள்‌ பின்வருமாறு உள்ளன. 


. சுப்பராயதாசர்‌ (அசிந்த்யத்புதவிட்டல) 

. திப்பதாசர்‌ ' கிருஷ்ணதாசர்‌ (ஹயக்ரீ வவிட்டல) 
. பாலகிருஷ்ணதாசர்‌ பாலகிருஷ்ணவிட்டல) 

. ராமதாசர்‌ (கரிவரதவிட்டல) 

. ராகவேந்திரதாசர்‌ (கருணாகரவிட்டல) 

. வேங்கடராயர்‌ (ஞானதாயகவிட்டல) 

. சுப்பண்ணதாசர்‌ (பரமபாவனவிட்டல) 

. பாலாஜிதாசர்‌ (வாகீசவிட்டல) 

. பரமப்ரிய சுப்பராயதாசர்‌ (தந்தேமுத்துமோகனவிட்டல) 
10. குண்டுராயதாசர்‌ (வாசுகிசயனவிட்டல) 

11. சேஷதாசர்‌ (வரவிட்டல) 


ம oo ~ ஓ மூ.& மேம்‌ அ 


பரமப்ரிய ஸ்ரீ சுப்பராயதாசர்‌ 
பிறப்பு மற்றும்‌ இளமைக்காலம்‌ 
பிறந்த இடம்‌ 


மைசூர்‌ தும்கூரைச்‌ சேர்ந்த பிரபலான க்ஷேத்திரம்‌ - கரிகிரி - இதன்‌ மற்றொரு 
பெயர்‌ தேவராயனதுர்கா. இதற்கு சமீபத்தில்‌ இருக்கும்‌ மற்றொரு கிராமத்திற்குப்‌ 
பெயர்‌ நர்சிபுர்‌. இது நெலமங்களா தாலுகா, ஹூப்ளி பகுதியைச்‌ சேர்ந்ததாகும்‌. 
டாபஸ்பேட்‌ என்னும்‌ நகரத்திற்கு அருகில்‌ உள்ளது. இக்கிராமம்‌ சிறியதே 
ஆனாலும்‌, புராண இதிகாசங்களில்‌ பாடல்‌ பெற்ற மலைக்கோயில்கள்‌ பல 
இதனைச்‌ சுற்றி இருப்பது மிகவும்‌ சிறப்பான விஷயமாகும்‌. 


வடக்கு மற்றும்‌ மேற்கே பெங்களூரு - ஹொளவனஹல்‌்லி நெடுஞ்சாலைக்கு மிக 
அருகில்‌ உள்ளது இந்தக்‌ கிராமம்‌. பெங்களூரிலிருந்து சுமார்‌ கிமீ தூரம்‌ ஆகும்‌. 
தும்கூரிலிருந்து உடுகெரெக்குப்‌ போகும்‌ வழியில்‌ 25கிமீ தூரத்தில்‌ உள்ளது. 
வடக்கில்‌ கரிகிரி அதாவது தேவராயனதுர்கா வடகிழக்கில்‌ கூர்மாசலம்‌ (இந்த 
ஊரை ஹெக்கல்லு என்றும்‌ அழைக்கிறார்கள்‌). கிழக்கில்‌ ஹெக்குந்த மலை. 


தெற்கில்‌ ஸ்ரீவரகங்கை மலை. மேற்கில்‌ ராமர்மலை. இவற்றிக்கு நடுவில்‌ 
இருக்கும்‌ நர்சிபுர்‌ கிராமத்திற்கு சிறப்பு சேர்க்கும்‌ வகையில்‌ - அப்பூர்‌ வியாசராஜ 
மடத்தைச்‌ சேர்ந்த மகான்‌ ஸ்ரீ்ரீ 108 லட்சுமிநாத தீர்த்தரின்‌ பிருந்தாவனமும்‌ 
இங்கு உள்ளது. 


பிறப்பு: 


மேற்கண்ட கிராமத்தில்‌, சத்குலத்தில்‌, ஸ்ரீஹரியின்‌ அத்யந்த பக்தரான - பாரத்வாஜ 
கோத்திரத்தைச்‌ சேந்தவர்களான சேஷப்பா மற்றும்‌ லட்சுமிதேவம்மா (வேங்கட 
நரசம்மா என்றும்‌ அழைக்கின்றனர்‌ என்னும்‌ தம்பதிகள்‌ வசித்து வந்தனர்‌. 
சேஷப்பருக்கு உடன்‌ பிறந்த அண்ணன்‌ தம்பி என்று யாரும்‌ இல்லை. சுப்பம்மா 
என்னும்‌ அக்கா, வேங்கட லட்சுமம்மா என்னும்‌ தங்கையும்‌ இருந்தனர்‌. இவருக்கு 
பெண்‌ குழந்தை பிறந்து பல காலம்‌ ஆகியும்‌ ஒரு ஆண்‌ வாரிசு இல்லையே என்ற 
கவலையில்‌, தொட்டபெல்லாபுர்‌ அருகிலுள்ள காடி சுப்ரமணியனின்‌ 
உள்‌உறைபவரான சங்கர்ஷணருக்கு சேவை செய்து, தாம்‌ மனதில்‌ நினைத்ததை 
(ஆண்‌ வாரிசு அவரிடம்‌ வேண்டினர்‌. சேவை செய்த சிறிது காலத்திலேயே 
சேஷப்பரின்‌ மனைவியானவர்‌ கர்ப்பிணி ஆனார்‌. 


சக 1786 க்ரோத நாம ஆண்டு சிராவண மாதம்‌ சுத்த சதுர்தசி பெளர்ணமி 
ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீரீனிவாசனின்‌ பிறந்த நட்சத்திரமான சிரவண சுப 
நட்சத்திரத்தில்‌ தேதி 6-8-1865யன்று ஸ்ரீ சுப்பராயதாசர்‌ பிறந்தார்‌. இதுவரை 
வெளிவந்த புத்தகங்களில்‌ இவர்‌ சதுர்த்தி தினத்தன்று பிறந்தார்‌ என்று 
குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால்‌, சிராவண மாதத்தில்‌ சிரவண நட்சத்திரம்‌ 
சதுர்த்தியன்று வருவது சாத்தியம்‌ இல்லை. மேலும்‌ சதுர்த்தியின்‌ தேதி 26/7/1865 
அன்று புதன்கிழமை பூராடம்‌ நட்சத்திரம்‌ என்று வருவதால்‌ அவை சரியான தேதி 
இல்லை என்று நம்பப்படுகிறது. 


சுப்ரமணியனுக்கு சேவை செய்து அவர்‌ கருணையால்‌ பிறந்ததால்‌, இவருக்கு 
சுப்பராய என்றே பெயர்‌ வைத்தனர்‌. குழந்தை தொட்டிலில்‌ கிடந்த ஒரு நாள்‌, 
தொட்டிலின்‌ மேல்‌ பாம்பு ஒன்று படமெடுத்து நின்றிருந்ததைக்‌ கண்ட பெற்றோர்‌, 
இந்தக்‌ குழந்தை பெரியவனானதும்‌ மிகவும்‌ பிரபலம்‌ அடைவான்‌ என்று நினைத்து 
மகிழ்ச்சி அடைந்தனர்‌. 


இளமைப்‌ பருவம்‌: 


இறையருள்‌ பெற்ற அக்குழந்தை, வாயில்‌ எச்சில்‌ ஒழுக, மழலைப்‌ பேச்சு 
பேசியவாறு, சின்னஞ்சிறு தப்படிகள்‌ வைத்து, தாயின்‌ பின்னாலேயே வருவதைக்‌ 
கண்டால்‌ யாருக்குதான்‌ மகிழ்ச்சி வராது? வளரும்‌ பிறைபோல்‌ குழந்தை 
மிகச்சிறந்த முகப்பொலிவுடன்‌ வளர்வது, காண்போரையெல்லாம்‌ மகிழ்ச்சிக்‌ 
கடலில்‌ ஆழ்த்தியது. இப்படியாக குழந்தைப்‌ பருவத்திலிருந்து வளர்ந்த குழந்தை, 
மிகுந்த ஆரோக்கியத்துடன்‌ விரிந்த தோள்களுடனும்‌, அதற்குத்‌ தகுந்த வலுவான 
உடலுடனும்‌, முகத்தில்‌ மிகுந்த பிரகாசத்துடனும்‌ வளர்ந்து வந்தது. 


வாலிபப்‌ பருவம்‌: 


இந்த இளமைப்‌ பருவத்தின்‌ விளையாட்டுகள்‌ வெகுகாலம்‌ நீடிக்கவில்லை. 
இவரின்‌ பெற்றோர்கள்‌, அப்பூரின்‌ வியாசராஜ மடத்தின்‌ சிஷ்யர்கள்‌ ஆதலால்‌, 
ஷிவமொக்காவில்‌ தங்கியிருந்த அம்மடத்தின்‌ பீடாதிபதியை தரிசிப்பதற்காக 
சென்றனர்‌. தம்‌ குருவின்‌ மூலமாகவே சிறுவனுக்கு அட்சராப்பியாசம்‌ நடந்தால்‌ 
மிகவும்‌ நன்றாக இருக்கும்‌ என்று அவனையும்‌ கூடவே அழைத்துச்‌ சென்றனர்‌. 
ஷிவமொக்கா கூடலி மடத்தில்‌ தங்கியிருந்த ஸ்ரீபாதங்களவரின்‌ பாதத்தில்‌ தாமும்‌ 
வீழ்ந்து, சிறுவனையும்‌ விழச்‌ செய்தனர்‌. 


அந்த வயதான தம்பதியர்களுக்கு, அம்மடாதிபதி, ஸ்ரீமன்‌ நாராயணனை 
தியானித்தவாறு ஆசிர்வாதம்‌ செய்தார்‌. அச்சிறுவனை பக்கத்தில்‌ அழைத்து 
நிறுத்தி ஆசி வழங்கினார்‌. தம்‌ கைகளாலேயே அட்சராப்பியாசம்‌ செய்ய 
வேண்டும்‌ என்ற அவர்களின்‌ ஆசையை நிறைவேற்றும்‌ பொருட்டு, 
ஸ்ர்கோபாலகிருஷ்னனின்‌ ஆலயத்தில்‌, வித்யாப்பியாசம்‌ தொடங்க 
அட்சராப்பியாசத்தை செய்து வைத்தார்‌. இந்த சிறுவயதிலேயே தன்னாலான 
சிறுசிறு சேவைகளை தன்‌ குருவிற்கு செய்யலானான்‌ 


அச்சிறுவன்‌. குருவின்‌ பூஜைக்கு தேவையான பூ, துளசி பறித்துத்‌ தருவது, பூஜை 
பாத்திரங்களை கொண்டு தருவது, இம்மாதிரியான வேலைகளைச்‌ செய்யத்‌ 
துவங்கினான்‌. இந்தச்‌ செயல்களைக்‌ கண்ட ஸ்ரீபாதங்களவர்கள்‌, அவனை சிறிது 
காலம்‌ அவருடனேயே இருக்கச்‌ செய்தார்‌. அவனது பெற்றோரும்கூட அங்கேயே 
தங்கினர்‌. 


சில மாதங்கள்‌ ஷிவமொக்காவில்‌ கழிந்த நிலையில்‌, தன்‌ சிஷ்யரின்‌ 
நன்மைக்காக, ஸ்ரீபாதங்களவர்கள்‌, ஸ்ர்கோபாலகிருஷ்ணனின்‌ பூஜையைக்‌ 
காட்டுவது, முத்ரா தாரணம்‌ செய்வது, தீர்த்தப்‌ பிரசாதம்‌ கொடுப்பது, மத்வ 
சித்தாந்தத்தை விளக்குவது ஆகியவற்றைச்‌ செய்தவாறே, சென்னகேசவனை 
தரிசித்தவாறு பேலூரில்‌ சிறிது காலம்‌ தங்கினார்‌. 15-16ம்‌ நூற்றாண்டில்‌, 
ஸ்ர்சென்னகேசவன்‌, தன்‌ பக்தரான வைகுண்டதாசர்‌, கனகதாசர்‌ மற்றும்‌ மிகச்சிறந்த 
பக்தரான - அடுத்த வாயு பட்டத்திற்கு வருபவர்‌ என்று கருதப்படுவரான 
ருஜுகணஸ்தர்‌ ஸ்ரீவாதிராஜருக்கு தன்‌ லீலைகளைக்‌ காட்டிய தலமே இந்த 
புண்ணிய பூமியான பேலூர்‌. 


இந்த பவித்ரமான தலத்தில்‌, ஸ்ரீபாதங்களவர்‌, தினமும்‌ தன்‌ ஸ்னான 
ஆன்ஹிகங்களை முடித்து, ஸ்ரீசென்னகேசவனின்‌ தரிசனத்தை முடித்து, தன்‌ 
தினப்படி பூஜையையும்‌ முடித்து, கூடியிருந்த மக்களுக்கு உபதேசம்‌ ' 
உபன்யாசங்களை செய்து வந்தார்‌. 


வித்யாப்பியா சம்‌: 


தாம்‌ அட்சராப்பியாசம்‌ செய்வித்த சிறுவன்‌, தற்போது 8 வயது சிறுவனாக 
வளர்ந்ததைக்‌ கண்ட ஸ்ரீகளவர்‌, அவனுக்கு உபநயனம்‌ செய்விக்க வேண்டும்‌ என 
அவனின்‌ பெற்றோர்களிடம்‌ தெரிவித்தார்‌. 


இந்த நற்காரியமும்‌ அவர்‌ கையாலேயே நடக்க வேண்டும்‌ - வேதமாதையான 
காயத்ரி மந்திர உபதேசம்‌ அவரே செய்ய வேண்டும்‌ என்று வேண்டி, நாங்கள்‌ 
மிகவும்‌ தன்யர்கள்‌ என்று மகிழ்ந்து பெற்றோர்‌ அவர்‌ காலில்‌ விழுந்தனர்‌. 
அங்கேயே உபநயனமும்‌ நடைபெற்றது. பிரகலாதனின்‌ அம்சம்‌ என்று 
சொல்லப்படுபவரான, தர்க்கதாண்டவம்‌ முதலான கண்டனத்ரய நூல்களை 
எழுதியவரான, பரமஹம்ச பரிவ்ரஜகாசார்ய என்று அழைக்கப்படும்‌ ஸ்ரீ 
வியாசராயரின்‌ மடத்தின்‌ பீடாபதியான ஸ்ரீஸ்ரீ 108 லட்சுமீச தீர்த்தர்‌ மூலமாக 
பிரம்மோபதேசம்‌ நடந்ததால்‌, அச்சிறுவன்‌ மிகுந்த கவனத்துடன்‌ சந்தியாவந்தனம்‌ 
முதலான கர்மங்களை செய்து வந்தான்‌. அடுத்த கட்டமான பாடப்‌ பிரவசங்களை 
கற்கத்‌ தயாரானான்‌. 


இப்படியாக பேலூரில்‌ சில காலம்‌ தங்கியிருந்த ஸ்ரீபாதங்களவர்‌, தன்‌ கிராமமான - 
பாஸ்கர க்ஷேத்திரம்‌ என்று அழைக்கப்படும்‌ அப்பூருக்கு செல்லும்‌ வழியில்‌ - தன்‌ 
சிஷ்யர்கள்‌ வழங்கிய சேவைகளைப்‌ பெற்றவாறு, அவர்களுக்கு உபதேசம்‌ 
உபன்யாசம்‌ செய்து, அவர்களை மகிழ்வித்து - சென்னபட்டணத்தை அடைந்து, 
அங்கிருந்து அப்பூர்‌ மடத்திற்கு வந்து சேர்ந்தார்‌. இதுவரை தன்னுடயே இருந்த 
சேஷப்ப தம்பதிகள்‌, தங்கள்‌ ஊரை விட்டு வெகுகாலம்‌ ஆகிவிட்டதால்‌, 
ஸ்ரீகளவரிடம்‌ ஒப்புதல்‌ பெற்று, சிறுவனுடன்‌ நர்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தனர்‌. 


அங்கு நம்‌ கதாநாயகர்‌, தம்‌ தொடக்கப்‌ பள்ளிப்‌ படிப்பை படித்தவாறு, 
விளையாட்டுகளில்‌ ஈடுபட்டு வந்தார்‌. வலிமையான கட்டுடலைக்‌ 
கொண்டிருந்தவர்‌ ஆகையால்‌, தன்‌ நண்பர்களுடன்‌ விளையாடியவாறு, ஓடுதல்‌, 
குதித்தல்‌, தாண்டுதல்‌, மல்யுத்தம்‌ முதலியவற்றில்‌ அனைவரையும்‌ தோற்கடித்து, 
தன்‌ வலிமையைக்‌ காட்டி, தன்‌ பெற்றோரை மகிழ்வித்தார்‌. இப்படியாக 
ஒன்றிரண்டு ஆண்டுகள்‌ ஆனபிறகு, தம்‌ உறவினர்கள்‌ இருந்த 
கானகானஹள்ளிக்கு சென்று, அங்கு பள்ளியில்‌ சேர்ந்து படித்து, அங்கேயே தன்‌ 
உறவினர்களுக்கு மகிழ்ச்சியைக்‌ கொடுத்து, இரண்டு ஆண்டுகள்‌ அங்கு 
கழித்தபிறகு, மறுபடி நர்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தார்‌. 


பள்ளிப்‌ பருவம்‌ மற்றும்‌ தவம்‌ இருத்தல்‌ 
திருமணம்‌ 


பள்ளிப்‌ படிப்பை முடித்த சிறுவன்‌, வாலிப்‌ பருவத்தை அடைந்ததைக்‌ கண்ட 
பெற்றோர்‌, அவருக்கு திருமணம்‌ செய்விக்க முடிவு செய்தனர்‌. திருமண வயதை 
நிர்ணயிக்கும்‌ இந்தக்‌ காலத்தைப்‌ போல்‌ இல்லாமல்‌, அந்தக்‌ காலத்தில்‌ பால்ய 
விவாகம்‌ செய்துவந்ததால்‌, இச்சிறுவனுக்கும்‌ திருமணம்‌ செய்ய முடிவெடுத்தது 
ஒன்றும்‌ அதிர்ச்சியான செய்தி இல்லை. 


பெண்‌ எடுப்பதற்காக / கொடுப்பதற்காக வெகு தூரம்‌ போய்‌ நிச்சயம்‌ 
செய்வதெல்லாம்‌ அந்தக்‌ காலத்தில்‌ வழக்கம்‌ இல்லை. நல்ல குடும்பத்தை 
சேர்ந்த, சாஸ்திர சம்பிரதாயங்களைப்‌ பின்பற்றக்கூடிய, குறைந்த பட்சம்‌ 
படித்தவராக இருந்தால்‌, தெரிந்தவராக அல்லது அருகிலேயே வசிப்பவராக 
இருந்தால்‌, கெளரவமான குடும்பத்தைச்‌ சேர்ந்தவராக இருந்தால்‌ அவர்களுடன்‌ 
சம்பந்தம்‌ வைத்துக்‌ கொள்வது வழக்கமாக இருந்தது. இப்படியாக, தம்‌ கிராமத்தில்‌ 
இருந்த உறவினர்களிடம்‌ பெண்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தபோது, தங்கள்‌ விட்டு 
எதிரிலேயே ஒரு உறவினரின்‌ பெண்‌ இருப்பதைக்‌ கண்டு அவரை நம்‌ 
கதாநாயகருக்கு நிச்சயம்‌ செய்து முடித்தனர்‌. 


(சிறுவனின்‌ இப்படிப்பட்ட) நற்குலத்தில்‌ தம்‌ பெண்ணைக்‌ கட்டிக்‌ கொடுத்தால்‌, 
அவர்களின்‌ வம்சம்‌ நல்லபடியாக வளரும்‌ என்று அந்தப்‌ பெண்ணைப்‌ 
பெற்றவர்கள்‌ நினைத்து, மகிழ்வுடன்‌ இந்த திருமணத்திற்கு ஒப்புதல்‌ அளித்தனர்‌. 


திருமணத்தின்போது மணமகளுக்கு 6-7 வயதே இருந்தாலும்‌, நற்குணங்களை 
கொண்டவளாகவும்‌, திடகாத்திரமான 14 வயது ஆன மணமகனுடன்‌ மணம்‌ 
செய்வதற்கு தகுந்தவளாக இருந்தாள்‌. இரு குடும்பத்தாரும்‌, திருமணத்திற்கான 
ஏற்பாடுகளை உடனடியாகச்‌ செய்து, உறவினர்‌ மற்றும்‌ சுற்றத்தாரை ஒரு 
வாரத்திற்கு முன்னரே வரச்‌ செய்தனர்‌. வளமான காலமாகையால்‌, சாப்பாடு 
மற்றும்‌ உபசாரங்களுக்கு எவ்வித பிரச்னையும்‌ இருக்கவில்லை. 


இந்தக்‌ காலத்தைப்‌ போல்‌ அல்லாமல்‌, பிரயாணம்‌ செய்ய எவ்வித 
செளகரியங்களும்‌ அப்போது இருந்திருக்கவில்லை. திருமண நாட்களில்‌ அனைத்து 
உறவினர்‌ மற்றும்‌ நட்புகளும்‌ தம்‌ சுகதுக்கங்களை பரிமாறுக்‌ கொள்ள ஒரு 
சந்தர்ப்பமாக அமைந்தது. இதற்காகவே அனைவரும்‌ எந்த நிகழ்ச்சியையும்‌ 
புறக்கணிக்காமல்‌, கஷ்டப்பட்டாவது வந்து கலந்து கொண்டிருந்தனர்‌. 


உறவினர்‌ மற்றும்‌ நட்புகள்‌ கூடிய - நிச்சயிக்கப்பட்ட சுபமுகூர்த்தத்தில்‌, சாஸ்திர 
சம்பிரதாயங்கள்படி, மிகவும்‌ விமரிசையுடன்‌ கன்யாதானம்‌ நடந்தேறியது. 
இப்படியாக நம்‌ கதாநாயகர்‌ கைப்பிடித்த பெண்ணின்‌ பெயர்‌ - அச்சம்மா ஆகும்‌. 


திருமண நிகழ்ச்சிகள்‌ 7-8 நாட்கள்‌ நடந்தன. வந்திருந்த அனைத்து மக்கள்‌ மற்றும்‌ 
கிராமத்தவர்களுக்கும்‌, சாப்பாடு மற்றும்‌ உபசாரங்கள்‌ திருப்தியுடன்‌ 
செய்யப்பட்டன. தூரத்திலிருந்து வந்திருந்த உறவினர்களை திருப்தியுடன்‌ 
கவனித்து, அவர்களை தக்க மரியாதைகளுடன்‌ திருப்பி அனுப்பி வைத்தனர்‌. 


ஆசிரியர்‌ பணி: 


திருமணம்‌ ஆனபிறகு, நம்‌ கதாநாயகர்‌ ஒன்றிரண்டு ஆண்டுகள்‌ அந்தக்‌ 
கிராமத்திலேயே ஒரு பள்ளியில்‌ சிறுவர்களுக்கு பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுத்துவந்தார்‌. இப்படி சம்சார வாழ்க்கை நடத்தி வந்தாலும்‌, அந்த வயதிலேயே 
அவருக்கு ஆன்மிக சிந்தனை இருந்தது என்பதற்கும்‌, பணம்‌ / தங்கம்‌ 
ஆகியவற்றை துரும்பாக எண்ணி மதித்து வந்தார்‌ என்பதற்கும்‌ ஒரு உதாரண 
நிகழ்ச்சி நடந்தது. தம்‌ விட்டு பூஜையறையில்‌, திருப்பதி ஸ்ரீனிவாசனுக்காக 
வேண்டிக்‌ கொண்டு, ஒரு சொம்பு நிறைய பணத்தை - சுமார்‌ 50௦ ரூபாய்கள்‌ 
இருக்கும்‌ - இவரது தந்தையார்‌ வைத்திருந்தார்‌. சன்னுவள்ளி மடத்தைச்‌ சேர்ந்த 
பள்ளிக்கூடத்தில்‌ பாடம்‌ எடுத்துவரும்போது, யாருக்கும்‌ எந்த உதவியும்‌ செய்யாத 
கஞ்சனாகிய தன்‌ தந்தையின்‌ மேல்‌ கோபம்‌ கொண்டு, அவருக்கு ஒரு பாடம்‌ 
கற்பிக்க வேண்டி அந்த பணம்‌ நிறைந்த சொம்பை எடுத்து, அதை தன்‌ அருகில்‌ 
மறைத்து வைத்துக்‌ கொண்டார்‌. 


அடுத்த நாள்‌, தந்தையவர்கள்‌ பூஜை நேரத்தில்‌ அந்த சொம்பு மாயமானதைக்‌ 
கண்டு, அதை தன்‌ மகனே எடுத்திருக்க வேண்டும்‌ என்று எண்ணி, இவர்‌ இருந்த 
இடத்தில்‌ வந்து அதைப்‌ பற்றி விசாரித்தார்‌. இன்னும்‌ குறையாத கோபத்துடன்‌, 
இவர்‌, தானே இந்தப்‌ பணத்தை திருப்பதி திம்மப்பனிடம்‌ சேர்த்து விடுவதாகக்‌ 
கூறி, அந்தச்‌ சொம்பை பக்கத்தில்‌ வைக்க, அதிலிருந்த நாணயங்கள்‌ சிதறி கீழே 
விழுந்தன. தந்தையானவர்‌ கீழே சிதறிய நாணயங்களை எடுத்துக்‌ கொண்டு 
விட்டிற்கு திரும்பி வந்தார்‌. 


பிற்காலத்தில்‌, இவர்‌ எதன்மேலும்‌ பற்றற்ற ஞானியாக திகழ்ப்போகிறார்‌ 
என்பதற்கு இந்தச்‌ சிறிய சம்பவத்தையே எடுத்துக்‌ காட்டாக கருதலாம்‌. 


சாஸ்திர பாடம்‌: 


இப்படியான ஒன்றிரண்டு சம்பவங்களால்‌ வைராக்கியத்தை அடைந்தவர்‌, தன்‌ 
மனதை சாஸ்திர பாடங்களைக்‌ கற்பதில்‌ செலுத்தினார்‌. பெங்களூர்‌ 
சாம்ராஜ்பேட்டையில்‌, பிரம்ம சிஞ்சோளே வெங்கண்ணாச்சர்‌ என்பவர்‌, 
அனைவருக்கும்‌ மத்வ சாஸ்திரங்களை கற்பித்து வந்தார்‌. அந்தக்‌ காலத்தில்‌ 
இப்படி கற்றுக்‌ கொடுப்பதில்‌ மிகவும்‌ புகழ்‌ பெற்றவராகவும்‌ இருந்தார்‌. சுமார்‌ 17 
வயதில்‌ இவர்‌ இந்த ஆச்சாரியரிடம்‌ வந்து, சிறிது காலத்திலேயே ஸ்ரீமத்வரின்‌ 37 
கிரந்தங்களையும்‌ கற்றுத்‌ தேர்ந்தார்‌. அதன்‌ பிறகும்‌, பெங்களூரிலேயே இருந்து, 
மதுகரி' வாழ்க்கை நடத்தி (பலரிடம்‌ பிட்சை பெற்று, கிடைத்ததை வைத்து 
உண்டு வாழ்வது, படித்த பாடங்களை மனனம்‌ செய்தவாறும்‌ இருந்தார்‌. 


ஆசிரியரான வேதமூர்த்தி வெங்கண்ணாச்சார்யர்‌, தன்‌ சிஷ்யனின்‌ 
பாண்டித்யத்தைக்‌ கண்டு மெச்சி, மகிழ்ச்சி அடைந்தார்‌. சர்வமூல கிரந்தங்களை 
படித்து முடித்ததால்‌, அதற்கு மங்கள நிகழ்ச்சி செய்ய வேண்டி, குருவை தன்‌ 
கிராமத்திற்கு அழைத்து வந்து, நிகழ்ச்சியை மிகவும்‌ சிறப்பாக செய்து முடித்தார்‌ 
சுப்பராயர்‌. 


மிகவும்‌ புனிதமான குரு சரித்திரமான, ஸ்ரீமத்‌ சுமத்வ விஜயத்திலிருந்து, இவரது 
உபன்யாசம்‌ துவங்கியது. “மத்வராயர கருணா படெது பாவனனாகி சித்தனாகுவுது 
விஜயவிட்டலன்ன பொந்தி” என்னும்‌ விஜயராயரின்‌ வாக்கிற்கேற்ப, வாயுதேவரின்‌ 
அதாவது ஸ்ரீமத்‌ ஆச்சாரியரின்‌ அருளைப்‌ பெறுவதற்காக, இவர்‌ ஸ்ரீமத்‌ 
சுமத்வவிஜயத்தை தேர்ந்தெடுத்தது மிகவும்‌ சரியான விஷயமே ஆகும்‌. கூடவே 
மதுகரி வாழ்க்கையும்‌ வாழ்ந்து வந்தார்‌. 


சத்காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டுமெனில்‌, உடல்‌ நலத்தைப்‌ பேணுவது 
முக்கியமானதாகும்‌. இப்படிப்பட்ட சாதனைக்காரர்கள்‌, எப்படி பலரிடமிருந்து 
பிட்சை பெற்று இந்த உடலை வளர்க்கிறார்களோ லம்‌ பேணுகிறார்களோ) 
அப்படியே ஞானம்‌ என்னும்‌ தேனையும்‌ பல்வேறு ஞானிகளிடமிருந்து பெற்று தம்‌ 
அறிவை வளர்த்துக்‌ கொள்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெங்களூரில்‌ 
மட்டுமல்லாது மைசூர்‌ பக்கத்தில்‌ ஊர்களிலும்‌ சஞ்சாரம்‌ செய்து வந்தார்‌. இவரின்‌ 
தங்கையை நஞ்சன்கூடு அருகில்‌ களலி கிராமத்தில்‌ திருமணம்‌ செய்து 
கொடுத்ததால்‌, இவரும்‌ அவ்வப்போது அந்த கிராமத்திற்கு வந்து, அங்கிருந்த 
அறிஞர்களுடன்‌ உபன்யாசங்கள்‌ செய்து வந்தார்‌. சுமார்‌ 2-3 ஆண்டுகள்‌ 
சஞ்சாரத்தில்‌ இருந்துவிட்டு, பிறகு தம்‌ ஊருக்கு வந்து சேர்ந்தார்‌. 


தவம்‌: 


உறவினர்‌, நண்பர்கள்‌ சூழ சுகமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாலும்‌, மனைவி 
குடும்பம்‌ ஆகியவற்றில்‌ பற்றற்று இருந்தார்‌ சுப்பராயர்‌. லெளகீக வாழ்க்கையில்‌ 
சிறு வயது முதலே ஈடுபாடின்றி இருந்தார்‌. ஆத்மஞானம்‌ பெற வேண்டி, 
விஜயதாசர்‌ முதலான அபரோக்ஷ ஞானிகளின்‌ வாழ்க்கை வரலாறைப்‌ படித்து, 
அவர்களைப்‌ போல அல்லது அவர்களது வழியிலேயே தாமும்‌ போகவேண்டும்‌ 
என்ற ஆவல்‌ உண்டாயிற்று. இந்த மனநிலை இவரை அக்கம்பக்கத்தில்‌ இருந்த, 
புகழ்பெற்ற மலை, குன்றுகளுக்கு அழைத்துச்‌ சென்றது. ஹெசரு பெட்டா, 
ராமதேவர பெட்டா, தனஞ்சய பெட்டா, நிஜகல்‌ பெட்டா, தேவராயனதுர்காவிலேயே 
இருந்த பங்கலி பெட்டா மற்றும்‌ அந்த மலைகளில்‌ இருந்த குகைகளே இவரது 
தனிமையிலான தியானத்திற்கு உகந்த இடங்கள்‌ ஆயின. இப்படிப்பட்ட 
சாதனைக்கு தேவையான வைராக்கியம்‌ அவருக்கு இருந்தபடியால்‌, பல 
நேரங்களில்‌ தொடர்ச்சியாக பல மணிகள்‌ தியானத்தில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. 2-3 
நாட்கள்‌ உணவு கூட உட்கொள்ளாமல்‌ தியானத்தில்‌ இருந்ததும்‌ உண்டு. தியானம்‌ 
கலையும்போது, அங்கிருந்தவர்கள்‌ கொண்டு வந்து கொடுத்த பால்‌ அல்லது அங்கு 
காடுகளில்‌ கிடைத்த பழம்‌, காய்‌, கிழங்கு ஆகியவற்றை உண்டு வாழ்ந்து வந்தார்‌. 


இவரின்‌ இப்படியான விசித்திரமான நடவடிக்கைகளைக்‌ கண்டு இவரது பெற்றோர்‌ 
மிகவும்‌ கவலை கொண்டு, குகைகளிலிருந்து இவரைத்‌ தேடிப்‌ பிடித்து விட்டிற்கு 
கொண்டு வந்தால்‌, இவரோ மறுபடி சில நாட்களில்‌ காடுகளைத்‌ தேடி போவது 
வழக்கமாக இருந்தது. ஆலமரத்திலிருந்து வழியும்‌ பாலினால்‌ தம்‌ தலை முடியை 
சடையாகத்‌ திரித்து, உடலெங்கும்‌ சாம்பல்‌ பூசிக்‌ கொண்டும்‌ இருந்தார்‌. கோவணம்‌ 
அணிந்து ஜெய்‌ பகவான்‌ என்று கத்தியவாறு, தம்‌ கிராமமான நர்சிபுரத்திற்கே 
வந்தும்‌, யாராலும்‌ அடையாளம்‌ கண்டுபிடிக்கப்படாமல்‌ மறுபடி தியானத்திற்கு 
போவதுமாக இருந்தார்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ பார்த்தவர்களுக்கு, இவரே 
சிவபெருமானோ என்று சந்தேகம்‌ வருமளவிற்கு உருமாறி பிரகாசமாக இருந்தார்‌. 


இப்படியான கடும்‌ தவத்திலும்‌, ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரிடத்தில்‌ அசைக்க முடியாத 
பக்தி கொண்டு இருந்தார்‌. நல்ல திடகாத்திரமான உடலையும்‌ கொண்டிருந்தார்‌. 
இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு, அந்த பரமாத்மாவின்‌ பெயரை உச்சரிப்பதே அதிக 
பலத்தைத்‌ தரும்தானே? இவரது யோகசக்தி, தினந்தோறும்‌ வளர்ந்தவாறே, 1-2 
ஆண்டுகள்‌ கழிந்தன. 


திருமண வாழ்க்கை: 


சில ஆண்டுகளில்‌, இவரின்‌ மனைவிக்கு தகுந்த வயது ஆனதும்‌, விசித்திரமான 
வாழ்க்கை வாழ்ந்து வந்த இவரை வழிக்கு கொண்டு வரவேண்டுமென்று, சாந்தி 
முகூர்த்ததிற்கு ஏற்பாடு செய்தனர்‌. சிறிது காலம்‌ மனைவியுடன்‌ வாழ்க்கை 
நடத்தியதால்‌, இவரது மனைவியும்‌ கர்ப்பிணி ஆனார்‌. 6 மாதங்கள்‌ ஆனபிறகு, 7ம்‌ 
மாதம்‌ கர்ப்பிணிப்‌ பெண்ணுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை பெரியவர்கள்‌ 
அனைவரும்‌ சேர்ந்து வெகு விமரிசையுடன்‌ செய்தனர்‌. 


தாச தீட்சை: 


இந்த சமயத்தில்‌ சொல்ல வேண்டிய விஷயம்‌ ஒன்று உண்டு. முன்பே சொன்னது 
போல, தாசர்களின்‌ வரலாற்றைப்‌ படித்து தாமும்‌ அவர்களைப்‌ போல்‌ ஆக 
வேண்டும்‌ என்று எண்ணி, தம்புரா ஒன்று வாங்க வேண்டும்‌ என்ற ஆவல்‌ 
கொண்டார்‌. ஆனால்‌, தம்புரா வாங்குவதற்கு அவரிடம்‌ பணம்‌ இருக்கவில்லை. 
தந்தையிடம்‌ கேட்கலாம்‌ என்றால்‌, அவரோ கஞ்சம்‌ - பணம்‌ கொடுக்க மாட்டார்‌. 


ஏற்கனவே இவரது நடவடிக்கைகளினால்‌ கோபம்‌ கொண்டுள்ள தந்தை, தன்‌ ஒரே 
மகனுக்கு எப்படிப்பட்ட பண உதவி செய்வதற்கோ, தம்புரா வாங்குவதற்கோ பணம்‌ 
கொடுக்க மனது வராமல்‌, உதவி செய்யாமல்‌ இருந்தார்‌. யாரிடமிருந்தும்‌ பணம்‌ 
கிடைக்காததால்‌, கவலைப்பட்ட சுப்பராயர்‌, ஒரு நாள்‌, பகவானின்‌ திருநாமங்களை 
உச்சரித்தவாறு, பக்கத்து கிராமத்திற்கு புறப்பட்டார்‌. தன்னை நம்பினோரை 
இறைவன்‌ கைவிடமாட்டான்‌ என்ற சொல்லுக்கு ஏற்றாற்போல்‌, எதிரில்‌ மத்வ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்த ஒரு பெண்மணி வந்தார்‌. இவருக்குத்‌ தெரிந்த பெண்‌ 


ஆகையால்‌, இவர்‌ ஏன்‌ கவலை தோய்ந்த முகத்துடன்‌ இருக்கிறார்‌ என்று அந்தப்‌ 
பெண்‌ விசாரித்தார்‌. 


ராயர்‌ தாம்‌ தம்பூரா வாங்க விருப்பப்பட்டதாகவும்‌, ஆனால்‌ பணம்‌ கிடைக்காததால்‌, 
பக்கத்து கிராமத்திற்கு சென்று கொண்டிருப்பதாகவும்‌ கூ, அப்பெண்‌ 
என்னிடமும்‌ பணம்‌ இல்லை. ஆனால்‌, உங்களுக்கு உதவ வேண்டுமென்று 
தோன்றுகிறது. ஆகவே என்‌ கழுத்தில்‌ இருக்கும்‌ சங்கிலியைத்‌ (சரம்‌) தருகிறேன்‌. 
அதை அடகு வைத்து, நீங்கள்‌ தம்பூரா வாங்கிக்‌ கொள்ளுங்கள்‌. உங்களுக்கு 
எப்போழுது செளகரியப்படுகிறதோ, அப்போழுது என்‌ நகையை மீட்டிக்‌ கொடுங்கள்‌ 
என்றார்‌. 


தாசதீட்சையின்‌ ஈடுபடப்போகும்‌ என்‌ இந்தப்‌ புண்ய காரியத்தில்‌ உங்கள்‌ பங்கு 
மிகவும்‌ அதிகம்‌, ஸ்ரீ ஹரிவாயுகளின்‌ ஆசி உனக்கு எப்பொழுதும்‌ கிடைக்கும்‌. 
சிறிது காலத்தில்‌ உன்‌ அணிகலனை நான்‌ திருப்பித்‌ தருவேன்‌ என்று கூறி, 
சுகுடிஹல்லி (அல்லது பட்டிகிராமம்‌) வந்து, தாம்‌ விருப்பப்பட்ட தம்புராவை 
வாங்கிக்‌ கொண்டு, ஹரி பஜனை செய்தவாறு, தன்‌ கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார்‌. 


தாசத்வத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளுதல்‌: 


அந்த ஆண்டு பால்குண மாதம்‌ வந்தது. இவரது கிராமத்திலிருந்து 10-12 கிமீ 
தூரத்தில்‌, கரிகிரி என்று அழைக்கப்படும்‌ யோக - போக நரசிம்மரின்‌ ஆலயங்கள்‌ 
இருக்கும்‌ தேவராயனதுர்காவில்‌ ரதோத்சவம்‌ நடைபெறும்‌ மாதம்‌. பெங்களூர்‌, 
தும்கூர்‌ ஆகிய பல ஊர்களிலிருந்து பக்தர்கள்‌, தன்‌ கிராமம்‌ வழியாகவே பயணம்‌ 
மேற்கொண்டு செல்வதை இவர்‌ கண்டார்‌. கால்நடையாகவோ அல்லது மாட்டு 
வண்டி கட்டிக்‌ கொண்டோ இப்பயணத்தை மேற்கொண்ட பக்தர்கள்‌, வழியில்‌ 
அங்கங்கு தங்கிச்‌ சென்றார்கள்‌. இப்படியே நர்சிபூரிலும்‌ மக்கள்‌ கூடாரம்‌ அமைத்து 
தங்கலாயினர்‌. கிராமத்தில்‌ இருந்தவர்கள்‌, பயணிகளுக்கு தங்கள்‌ சக்திக்கேற்ப 
சாப்பாடு, உபசாரங்களை செய்து வந்தனர்‌. 


சுப்பராயரும்‌ இந்த முறை, தம்பூரி சமேதராக ரதோத்சவத்தில்‌ பங்கு பெற்று, ஸ்ரீ 
லட்சுமி நரசிம்ம ஸ்வாமியின்‌ தரிசனம்‌ பெற்று அவருக்கு சேவை செய்வதற்காக 
யாத்ரிகர்களுடன்‌ புறப்பட்டார்‌. ரதோத்சவத்தின்‌ 3-4 நாட்களுக்கு முன்‌, தினமும்‌ 
தீர்த்த ஸ்நானம்‌ செய்து, ஸ்வாமியின்‌ தரிசனம்‌ முடித்து, சன்னிதியிலேயே 
காலத்தை கழித்து வந்தார்‌. 


ரதோத்சவ தினத்தன்று, உத்சவத்திற்கு முன்‌, சன்னிதியில்‌ சேவை செய்து 
கொண்டிருந்தார்‌. அப்போது, திவ்ய ரூபத்தில்‌ பிராமணர்‌ ஒருவர்‌ வந்து, ராயரின்‌ 
கையிலிருந்த தம்புரியைப்‌ பார்த்து, இவரிடம்‌ வந்து அறிமுகம்‌ செய்து கொண்டார்‌. 
தன்‌ பெயர்‌ நரசிம்மாச்சாரியார்‌ என்று கூறி, உங்களுக்கு அங்கிதம்‌ ஆயிற்றா? 
உங்கள்‌ குரு யார்‌? என்று கேட்டார்‌. தாச மார்க்கத்தில்‌ புகழ்பெற்ற ரங்கதாசர்‌ 
என்பவரை குருவாக நினைத்துக்‌ கொண்டிருப்பதாக இவர்‌ கூறினார்‌. 


அப்போது நரசிம்மாச்சாரியார்‌, தொட்டபெல்லாபுரதாசர்‌ என்று அழைக்கப்படும்‌ 
மிகவும்‌ புகழ்பெற்ற தாசர்‌, எல்லா க்ஷேத்திரங்களையும்‌ தரிசனம்‌ செய்தவாறு, 
ஆங்காங்கே சஜ்ஜனர்களை ஆசிர்வாதம்‌ செய்தவாறு இருக்கிறார்‌. ஸ்ரீஹரியின்‌ 
கருணையில்‌ அவர்‌ உங்களை காண வேண்டும்‌. அவருக்கு சிஷ்யர்‌ ஆகத்‌ தகுதி 
உள்ளவர்களை அவர்‌ சோதித்து, தேர்வு செய்துக்‌ கொள்கிறார்‌. உடுப்பிக்கு 
ஒவ்வொரு பர்யாய காலத்திற்கும்‌, திருப்பதிக்கு பிரம்மோத்சவ காலத்திற்கும்‌ 
கண்டிப்பாக செல்கிறார்‌. அப்படிப்பட்டவரே உங்களை கரையேற்றுவதற்குத்‌ 
தகுதியானவர்‌ என்றார்‌. 


அதற்கு ராயர்‌, குருவை அடைவதற்கு நீங்களே முக்கிய காரணம்‌. தக்க 
வழிகாட்டியாக இருந்து, எனக்கு குருவை அடையாளம்‌ காட்டுவதற்கு, ஸ்ரீஹரி 
வாயுகளின்‌ அருள்‌ கிடைக்குமாறு எனக்கு ஆசிர்வதியுங்கள்‌ என்று கூறி அவரை 
வணங்கினார்‌. இவ்வளவு நேரம்‌ ராயருடன்‌ பேசிய நரசிம்மாச்சாரியார்‌, திடீரென்று 
அவர்‌ கண்ணிலிருந்து மறைந்தார்‌. ரதோத்சவத்தின்‌ கூட்டத்தில்‌ எங்குமே அவர்‌ 
காணக்‌ கிடைக்கவில்லை. 


அப்போதிலிருந்து, ராயருக்கு, நின்றால்‌, நடந்தால்‌, அமர்ந்தால்‌, அந்த குருவை எப்படி 
அடையாளம்‌ காண்பது என்ற யோசனை வந்துவிட்டது. எப்போது அந்த மகானை 
காண்பேனோ, எப்போது அவரது அருளுக்கு பாத்திரம்‌ ஆவேனோ என்று ஏங்கத்‌ 
துவங்கினார்‌. 


இதே சமயத்தில்‌ நம்‌ கதாநாயகரின்‌ மனைவிக்கு சீமந்தம்‌ செய்ய வேண்டி, உற்றார்‌ 
உறவினர்‌, ஏற்கனவே நிச்சயித்தபடி அன்று காலையில்‌ தம்பதிக்கு ஆரத்தி எடுத்து, 
ஆசிர்வாதம்‌ செய்து, அவரவர்‌ வேலைகளில்‌ மூழ்கியிருந்தனர்‌. அப்போது இரு 
சிஷ்யர்களுடன்‌, குதிரையில்‌ வயதான பிராமணர்‌ ஒருவர்‌ அந்தக்‌ கிராமத்திற்கு 
வந்தார்‌. காட்டின்‌ வழியே வந்திருந்தாலும்‌, இன்னும்‌ மதியம்‌ ஆகாததால்‌, 
வெயிலின்‌ தாக்கம்‌ இல்லாததால்‌, அவர்‌ சோர்வடையவில்லை. 
கிருஷ்ணாஞ்சனத்திலான சட்டை, குடுமி, அதே கிருஷ்ணாஞ்சனத்திலான தொப்பி 
அணிந்திருந்தார்‌. 


தோளில்‌ ஒரு சிறிய தம்புரி இருந்தது. சாதாரணமாக எல்லா தம்பூரிகளிலும்‌, ரிக்‌, 
யஜுர்‌, சாம, அதர்வண வேதங்களைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ நான்கு தந்திகள்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌ இவரது தம்புரியில்‌,பாரத: பஞ்சதோ வேத: (மகாபாரதம்‌ 
ஐந்தாம்‌ வேதம்‌) என்பதைக்‌ குறிப்பதுபோல ஐந்து தந்திகள்‌ இருந்தன. மேலும்‌ 
தோளில்‌ மாட்டிக்கொள்ள வசதியாக, அதில்‌ இரும்பினால்‌ ஆன இரு 
வளையங்களை மாட்டியிருந்தார்‌. இப்படியான விசித்திரமான வேடம்‌ தரித்து வந்த 
இவரின்‌ முகம்‌, ஞானிகளைப்‌ போல களையுடன்‌ இருந்தது. அந்த முகத்தைக்‌ 
கண்டாலே, சாமான்ய மக்களுக்கு பக்தி பெருகும்‌. 


தம்‌ கிராமத்திற்கு வந்தவர்களை வரவேற்பது, நம்‌ கதாநாயகரின்‌ உறவினரே 
ஆகும்‌. குதிரையில்‌ ஒருவர்‌ வந்திருக்கும்‌ சேதி கேட்டு ஓடி வந்து அவரை 
வரவேற்றார்‌. அன்றைய பூஜை, வைஸ்வதேவம்‌ ஆகியவற்றை தம்‌ விட்டிலேயே 
முடித்து, பின்‌ பயணத்தைத்‌ தொடரலாம்‌ என்று கேட்டுக்‌ கொண்டார்‌. அவரும்‌ 


ஒப்புக்கொண்டு அன்றைய தினம்‌ அங்கேயே தங்க முடிவு செய்தார்‌. தன்‌ 
ஆன்ஹிகங்களை செய்யலானார்‌. இவர்‌ பின்பற்றும்‌ உணவு முறையின்படி, 
இவருக்கு தனியாக சமையல்‌ ஏற்பாடு செய்யப்பட்டது. பூஜை, வைஸ்வதேவம்‌ 
ஆகியவை முடிந்து இவர்‌ சாப்பிட உட்காரும்‌ அதே வேளையில்‌, அங்கு சீமந்தம்‌ 
முடிந்து பிராம்மணர்களை சாப்பாட்டுக்கு உட்கார வைத்தனர்‌. சாப்பாடும்‌ 
முடிந்தது. அக்கம்பக்கத்திலிருப்பவர்கள்‌ தங்கள்‌ வீடுகளுக்குத்‌ திரும்பினர்‌. 


எப்பொழுதும்‌ தன்‌ குருவைப்‌ பற்றியே சிந்தித்திருக்கும்‌ நம்‌ கதாநாயகரான 
சுப்பராயர்‌, விட்டிற்கு வந்திருக்கும்‌ அந்த வயதான பிராம்மணரைப்‌ பற்றி அவரது 
சிஷ்யர்களிடம்‌ விவரமாக கேட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. வந்திருப்பவரின்‌ பெயர்‌ 
'தொட்டபெல்லாபுரதாசர்‌' என்று கேட்டவுடனேயே, புளகாங்கிதமடைந்து, ஆனந்தக்‌ 
கண்ணீர்‌ வடித்தார்‌. முன்னர்‌ ரதோத்ஸவ சமயத்தில்‌ வந்த பிராமணர்‌ சொன்னது, 
இவரைப்‌ பற்றியே என்று அறிந்து, இவரே நம்‌ குரு என்று நிச்சயித்து, உடனே 
அவரை அடைந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார்‌. 


மழைக்காகக்‌ காத்திருந்த சாதகப்‌ பறவையின்‌ மேல்‌ மழைத்துளி விழுந்ததைப்‌ 
போல்‌, இருள்‌ சூழ்ந்த விட்டில்‌ இருந்தவருக்கு ஒளி கிடைத்ததைப்‌ போல்‌, ஏழைக்கு 
பயன்படும்‌ பொருள்‌ கிடைத்ததைப்‌ போல்‌, கடும்‌ வெய்யிலில்‌ தாகத்துடன்‌ 
நடப்பவருக்கு நன்னீர்‌ ஏரி கிடைத்ததைப்‌ போல்‌, தாம்‌ இருந்த இடத்திற்கே தன்‌ 
குரு வந்து சேர்ந்ததற்கு, அந்த ஸ்ரீலட்சுமி நாராயணனின்‌ கருணையே காரணம்‌ 
என்று எண்ணினார்‌. தன்‌ பாதங்களில்‌ வீழ்ந்த நம்‌ கதாநாயகரை, தாசர்‌ கைபிடித்து 
எழுப்பினார்‌. அவரின்‌ கண்களில்‌ கண்ணீரைக்‌ கண்ட தாசர்‌, அதற்கான காரணத்தை 
வினவினார்‌. 


குருவே, நீங்கள்‌ கேட்ட கேள்விக்கு பதில்‌ சொல்ல முடியாமல்‌ என்‌ தொண்டை 
அடைக்கிறது. இரு நாட்களுக்கு முன்னர்‌, கரிகிரி க்ஷேத்திரத்தில்‌, எனக்கு அங்கிதம்‌ 
கிடைக்கும்‌ என்றும்‌, அதைக்‌ கொடுக்கும்‌ குரு நீங்களே என்றும்‌ உங்கள்‌ அங்க 
அடையாளங்களைச்‌ சொன்ன அந்த பிராமணர்‌ சாதாரணமானவர்‌ அல்ல, சாட்சாத்‌ 
ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரே என்பது நிச்சயம்‌. அவர்‌ சொன்ன அடையாங்கள்‌ அப்படியே 
உங்களுக்குப்‌ பொருந்தியிருப்பதைக்‌ கண்டே எனக்கு ஆனந்தக்‌ கண்ணீர்‌ 
பெருகுகின்றது. தங்களிடமிருந்து எனக்கு அங்கிதோபதேசம்‌ எப்போது கிடைக்கும்‌ 
என்று காத்திருக்கிறேன்‌. இதுவே என்‌ பிரார்த்தனை. 


இப்படியாக தாசதீட்சை கேட்ட இவரைக்‌ கண்ட தாசர்‌ மிகவும்‌ சந்தோஷத்துடன்‌, 
ஆனால்‌ அதை வெளிக்‌ காட்டிக்கொள்ளாமல்‌, குருவிற்கு பணிவிடைகள்‌ எதுவும்‌ 
செய்யாமல்‌, தீட்சை கிடைக்க வாய்ப்பில்லை என்றார்‌. மேலும்‌, அவர்‌ வழி தவறி 
இந்தக்‌ கிராமத்திற்கு வந்ததாகவும்‌, இன்று (தீட்சை வழங்க) கால அவகாசம்‌ 
இல்லை என்றார்‌. அன்றிரவு அங்கேயே தங்கியிருந்து, மறு நாள்‌ விடியலில்‌ தாம்‌ 
கிளம்பி தும்கூர்‌ போகவேண்டும்‌ என்றார்‌. 


மறுநாள்‌ காலையில்‌, தும்கூர்‌ செல்வதற்கான வழியை சுப்பராயர்‌ காண்பித்தார்‌. 
தாசர்‌, குதிரையில்‌ ஏறி தன்‌ சிஷ்யர்களுடன்‌ புறப்பட்டார்‌. வழியைக்‌ காண்பித்த 
சுப்பராயர்‌, தம்முடனேயே சிறிது தொலைவு வந்துவிட்டதைப்‌ பார்த்த தாசர்‌, நீ இனி 


திரும்பிப்‌ போகலாம்‌ என்றார்‌. தாசதீட்சை கிடைக்காமல்‌ தம்‌ மனம்‌ படும்‌ 
துயரத்தை மீண்டும்‌ மீண்டும்‌ எடுத்துரைத்த ராயரைப்‌ பார்த்த தாசர்‌, சிஷ்யனின்‌ 
மேல்‌ பரிவு கொண்டு அவரை சமாதானம்‌ செய்வதற்காக குதிரையிலிருந்து 
இறங்கவும்‌, சுப்பராயர்‌ அவர்‌ காலைப்‌ பற்றிக்கொண்டார்‌. எனக்கு சரியான 
பதிலைச்‌ சொல்லவும்‌ என்று கேட்டவாறு, தன்‌ கண்ணீரால்‌ தாசரின்‌ பாதங்களைக்‌ 
கழுவினார்‌. தன்‌ சிஷ்யரை மேலும்‌ கஷ்டப்படுத்தவில்லை தாசர்‌. முந்தைய 
இரவில்‌, பயணக்‌ களைப்பால்‌ தூங்காமல்‌ இருந்த தாசரின்‌ கால்களை பிடித்துவிட்ட 
ராயர்‌, சிஷ்யராவதற்கான தன்‌ அருகதையைக்‌ காண்பித்திருந்தார்‌. 


இதைக்‌ கண்டு மகிழ்ச்சியடைந்த தாசர்‌, இன்று முதல்‌ மூன்று நாளைக்கு தும்கூர்‌ 
வியாசராஜ மடத்தில்‌ இருப்பேன்‌. நீ இன்று வீட்டிற்கு திரும்பிப்போய்‌, நாளை 
அங்கு வருவாயாக என்றவாறு, சிஷ்யரை கைதூக்கி எழுப்பினார்‌. ராயரும்‌ தாசரை 
வழியனுப்பிவிட்டு விட்டிற்கு திரும்பி வந்தார்‌. குருவின்‌ உபதேசம்‌ கிடைக்கப்‌ 
போகும்‌ அந்தத்‌ தருணத்தை எதிர்பார்ப்பதால்‌, ஒவ்வொரு நிமிடமும்‌ ராயருக்கு 
யுகங்களாகக்‌ கழிந்தது. அன்றைய தினத்தையும்‌ கழித்தார்‌. மறு நாள்‌ எழுந்து, 
தினப்படி வேலைகளான கோ-சேவை, பூஜை புனஸ்காரங்களை முடித்து, தும்கூர்‌ 
போய்‌ சேர்ந்து, குருவைக்‌ கண்டதும்‌, நெடுஞ்சாண்கிடையாக விழுந்து வணங்கி 
நின்றார்‌. 

'தொட்டபெல்லாபுர தாசர்‌: என்று பெயர்பெற்று அப்படியே கூப்பிடும்‌ வழக்கம்‌ 
இருந்தாலும்‌, இவர்‌ புரந்தரதாசர்‌, விஜயதாசர்‌ ஆகிய தாசஸ்ரேஷ்டர்களின்‌ 
பரம்பரையில்‌ வந்த சிஷ்யரான ஸ்ரீவரவிட்டல தாசரிடமிருந்து 
'முத்துமோகனவிட்டலா' என்ற அங்கிதத்தைப்‌ பெற்று, முத்துமோகனதாசர்‌ என்று 
தாசர்‌ வட்டத்தில்‌ அழைக்கப்பட்டார்‌. பிரகலாதரின்‌ அவதாரமான மந்திராலய 
மகான்‌ ஸ்ரீ ராகவேந்திரரின்‌ அம்சம்‌ என்று இன்றும்‌ சொல்வது வழக்கமாக 
இருக்கிறது. 


அதற்கேற்றாற்போல்‌ இவர்‌ சம்சாரியானாலும்‌, சன்னியாசிகளைப்‌ போலவே தனி 
சமையல்‌, நைவேத்தியம்‌, ஒருவேளையே உணவருந்துதல்‌, ஒரே இடத்தில்‌ இரு 
நாட்கள்‌ தங்காமல்‌ பயணம்‌ செய்தல்‌, எப்போதும்‌ தீர்த்த யாத்திரைக்கு பயணம்‌, 
போகுமிடங்களில்‌ சிஷ்யர்களைச்‌ சேர்த்துக்‌ கொள்ளுதல்‌, அவர்களுக்கு உபதேசம்‌ / 
உபன்யாசம்‌ செய்தல்‌ ஆகிய செயல்களைச்‌ செய்து கொண்டு தர்மசீலராக 
இருந்தார்‌. இதனாலும்‌ இவர்‌ ராகவேந்திரரின்‌ அம்சம்‌ என்ற கருத வாய்ப்பு உண்டு. 
ஞானிகளின்‌ பெருமைகளை ஞானிகளே அறிவர்‌. இத்தகைய மகானிடமிருந்து 
உபதேசம்‌ பெறுவது என்பது, பற்பல ஜென்மங்களில்‌ செய்த புண்ணியமே என்று 
சொன்னால்‌, அது மிகையாகாது. 


அங்கிதம்‌ கொடுத்தல்‌: 


தம்மிடம்‌ வந்து நின்ற சிஷ்யரை, ஸ்நான ஆன்ஹிகங்களை முடித்து வரவும்‌ 
என்று அனுப்பிய தாசர்‌, தாமும்‌ தம்‌ ஸ்நானாதிகளை முடித்து, உபதேசம்‌ 
செய்வதற்காக சிஷ்யரை அழைத்தார்‌. சுபமுகூர்த்த வேளையில்‌, அவரை அருகில்‌ 
அமர்த்திக்‌ கொண்டு, தம்‌ பிம்பமூர்த்தியை தியானம்‌ செய்தவாறு தம்‌ 
திருக்கரங்களால்‌, இந்த ஜென்மம்‌ கடைத்தேறுவதற்கு உதவும்‌ தத்வ உபதேசத்தை 
செய்து பிறகு தியானம்‌ செய்வதற்காக / பிம்பமூர்த்தியை உபாசனை 
செய்வதற்காக 'தந்தேமுத்துமோகனவிட்டலா' என்று அங்கிதத்தை வழங்கினார்‌. 


அங்கித கொடுக்கும்போது குருவானவர்‌ இயற்றிய பாடல்‌ 


தந்தேமுத்துமோகன விட்டலா சலஹபேகு இவன 
கந்துகொரளன ப்ரியனே அபிவந்திபேனு சதத 


சோக விநாசன விகத சோகனன்யா நீ வேக 

வாக்கு மொதலாத சர்வேந்திரயங்களல்லி நிந்து 
லோகதொளகே இவகெ பேகாத வரகளன்னித்து 
லெளகிக மார்கவனே பிடிஸோ நாகஜன பிதனே (தந்தே) 


ஞான பக்தி வைராக்யகளனெல்லவு இத்து 
ஞானிகள சகவாசதொளகே ரதியனே கொட்டு 
ஹானி விருத்திகளு ஏனேனு பந்தரு 
ஆனந்தவனே கொட்டு ரக்ஷிஸோ நரஹரி (தந்தே) 


காம க்ரோத மத்ஸரகள கடிது 

நாமோச்சாரண எந்து வஜ்ர கவசவன்னு தொடிஸி 

தாமரச வந்த்ய ஸ்ரீ முத்துமோகனவிட்டலா 

காமிதார்த்தவ கொடோ ஹ்ருத்பத்மதொளகே பெளிது (தந்தே) 


இப்படியாக, சுப்பராயர்‌, தந்தேமுத்துமோகனவிட்டல தாசர்‌ ஆனார்‌. 
அடுத்த சில ஆண்டுகள்‌ 


சமூகத்தில்‌ மிகப்பெரிய மாற்றங்களைக்‌ கொண்டுவரப்‌ போகிறவர்கள்‌, அவதாரம்‌ / 
பிறப்பு எடுக்கப்‌ போகிறார்கள்‌ என்றால்‌, அதற்கான சரியான நேரம்‌ வரவேண்டும்‌. 
அப்படி அவதாரம்‌ செய்தவர்களில்‌ உதாரணம்‌ சொல்லவேண்டுமென்றால்‌, ஸ்ரீமன்‌ 
மத்வாச்சார்யர்‌ மற்றும்‌ புரந்தரதாசர்‌. இந்த சாதனை பூமியான பாரத தேசத்தில்‌, 
தேவர்களின்‌ அம்சம்‌ பொருந்தியவர்கள்‌ - ஞானிகளாகப்‌ பிறந்து, பரமாத்மாவின்‌ 
சிறப்புகளை பிறருக்குக்‌ காட்டியவர்கள்‌ என ஒன்றிரண்டு பேர்‌ இருக்கக்கூடும்‌. 
இப்படிப்பட்டவர்களில்‌ ஒருவரான புரந்தரதாசரால்‌ துவக்கப்பட்ட ஹரிதாச 


பரம்பரையானது, சிறப்பாக வளர்ந்து, இரண்டாம்‌ கட்டமான விஜயதாசர்‌ முதலான 
பல தாசர்களால்‌ செழிப்பாக வளர்ந்து வந்தது. 


பெல்லாரி, ராய்ச்சூர்‌, கர்ஜிகி ஆகிய இடங்களில்‌ ஜகன்னாத தாசரின்‌ சிஷ்யரான 
பிராணேஷ தாசரின்‌ சிஷ்ய பரம்பரையில்‌ வரதேசவிட்டலர்‌ வரையில்‌ (சுமார்‌ 
1918ம்‌ ஆண்டு) தாச பரம்பரையானது வளர்ந்து வந்தது. மைசூரு வட்டத்தில்‌, 
மோகனதாசரால்‌ வளர்ந்து வந்த தாச பரம்பரை, சிக்கனஹல்லி திம்மண்ணதாசர 
சிஷ்யர்களால்‌ வளர்ந்து அப்பாஜி வெங்கடராயர்‌ என்று அழைக்கப்பட்ட 
ஜெயேஷவிட்டலதாசர்‌ - இவர்‌ சிலருக்கே உபதேசம்‌ வழங்கியதால்‌ 
முடிவடைந்தது (சுமார்‌ 1935ம்‌ ஆண்டு. 


கோலார்‌ வட்டத்தில்‌, ஜகன்னாததாசர்‌ பரம்பரையில்‌ வந்தவர்‌ என்று கருதப்படும்‌ 
பாகேபல்லி சுப்ரமண்யதாசர்‌, குருராமவிட்டலதாசர்‌ என்று அங்கிதம்‌ பெற்றார்‌. 
இவருக்குப்‌ பிறகு தாச பரம்பரை வளரவில்லை (1918ம்‌ ஆண்டு). இதே 
காலகட்டத்தில்‌, ஹொன்னாளி பீமதாசர்‌, திருப்பதியில்‌ ஹுச்சாச்சாரியர்‌ (இந்திரேச 
அங்கிதம்‌, தும்கூரில்‌ ரகுநாதவிட்டலதாசர்‌ ஆகியோர்‌ தாச பரம்பரையை 
வளர்த்ததாக தெரியவில்லை. 


இப்படியாக தாசபரம்பரை ஆங்காங்கே வளராமல்‌ இருப்பதைக்‌ கண்ட 
வருத்தமடைந்த சான்றோர்கள்‌, பிம்போபதேசம்‌ ௬ம்முள்‌ உறையும்‌ ஸ்ரீஹரியின்‌ 
நாமத்தை உபதேசம்‌ செய்தல்‌) ஸ்ரீஹரியின்‌ செய்யக்கூடிய ஞானிகளைக்‌ 
காணாமல்‌ யாரும்‌ இல்லையே என்று கவலைப்பட்டு, இறைவனிடம்‌ 
வேண்டியவாறு இருந்தனர்‌. 


இதற்கான பதிலாகவே, ஸ்ரீ சுப்பராயர்‌ பிறந்து - ஸ்ரீவேணுகோபாலவிட்டல என்று 
அங்கிதம்‌ பெற்ற திம்மண்ணதாசரின்‌ பரம்பரையில்‌ வந்த - ஸ்ரீவரவிட்டலா என்று 
அங்கிதம்‌ பெற்ற செளதி ராமசந்திரப்பா என்பவரிடம்‌ - ஸ்ரீமுத்துமோகனவிட்டலா 
என்று அங்கிதம்‌ பெற்ற தொட்டபெல்லாபுரத்தின்‌ ஸ்ரீ ராகவேந்திர தாசரின்‌ 
சிஷ்யராகி - தாச பரம்பரை மேலும்‌ சிறப்பாக வளர காரணம்‌ ஆனார்‌. 


ஸ்ரீதாசரின்‌ பரம்பரை இப்படியாக இருக்கிறது. 


ஸ்ரீ புரந்தரதாசர்‌ 

ஸ்ரீ விஜயதாசர்‌ 

ஸ்ரீ வேணுகோபாலவிட்டலதாசர்‌ (பங்கநாமத திம்மண்ணதாசர்‌) 
ஸ்ரீ வியாசவிட்டலதாசர்‌ (கல்லூர்‌ சுப்பண்ணாச்சார்‌) 

ஸ்ரீ ரகுபதிவிட்டலதாசர்‌ (வைராக்யசாலி திம்மண்ணதாசர்‌) 

ஸ்ரீ பூவராக ரகுபதி விட்டலதாசர்‌ (கெம்பாலி தாசாசார்யார்‌ 

ஸ்ரீ ஸ்ரீபதிவிட்டலதாசர்‌ (கத் வலி ஸ்ரீபதிதாசர்‌) 

ஸ்ரீ தந்தேஸ்ரீபதிவிட்டலதாசர்‌ (ஹரபனஹல்லி வேங்கடதாசர்‌) 
ஸ்ரீ ஸ்ரீநிதிவிட்டலதாசர்‌ (தீபத அண்ணய்யாச்சார்‌) 

ஸ்ரீ ஸ்ரீவரவிட்டலதாசர்‌ (செளதி ராமசந்திரப்பா) 


ஸ்ரீ முத்துமோகனவிட்டலதாசர்‌ (தொட்டபல்லாபுரத ராகவேந்திரப்பா) 


ஸ்ரீ தந்தேமுத்துமோகனவிட்டலதாசர்‌ 
| தேவராயனதுர்காவின்‌ 'பரமப்ரிய சுப்பராயதாசர்‌ 


ஸ்ரீ சுப்பராய தாசருக்கு 1165 சிஷ்யர்கள்‌ என அவர்களுக்கான அங்கித 
பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. 


பிரபலமான சிலரை மட்டும்‌ இங்கே சொல்லியிருக்கிறோம்‌. 


1. சேஷவிட்டலதாசர்‌ / பிராணநாதவிட்டலதாசர்‌ பாகேபள்ளி சேஷதாசர்‌) 
2. பத்பனாபவிட்டலதாசர்‌ (பல்லடம்‌ மாதவாச்சார்யர்‌) 

ஸ்ரீ ஹரிகதாம்ருதசாரத்திற்கு 'பாவப்ரகாசிகே' வியாக்யானம்‌ செய்தவர்‌ 
. மாருதீசவிட்டலதாசர்‌ (உடுப்பி பீமாச்சாரியர்‌) 

. கோபாலகிருஷ்ணவிட்டலதாசர்‌ (ஸ்ரீமதி. அம்பா பாய்‌) 

. ரமாகாந்தவிட்டலதாசர்‌ (6. கிருஷ்ணராயர்‌) 
நித்யானந்தவிட்டலதாசர்‌ (5... ஹரிதாஸ்‌) 

. உரகாத்ரிவாசவிட்டலதாசர்‌ (சித்ரதுர்கா ॥. ஸ்ரீனிவாசராயர்‌) 

. ரகுராமவிட்டலதாசர்‌ (ஹார்மோனியம்‌ சேஷகிரிராயர்‌) 

. சீதாராமவிட்டலதாசர்‌ (செஞ்சே v. பாபுராவ்‌) 

10. ஸ்ரீகாந்தவிட்டலதாசர்‌ (கீர்த்தனஷரப வேங்கடாசலதாசர்‌) 

11. ரங்கேசவிட்டலதாசர்‌ (அரகெரெ ராமண்ண சஞ்சீவராவ்‌ 

12. குருகோவிந்தவிட்டலதாசர்‌ (மைகர்‌ 1/.ஈ. கோவிந்தராவ்‌ 


மூ] உரு ஃ லு 


தாசகூடத்தில்‌ அங்கீகாரம்‌ பெறுதல்‌: 


முன்‌ சொன்னபடியே, தாசர்‌, வியாசகூட மற்றும்‌ தாசகூட ஆகிய இரண்டையும்‌ 
பின்பற்றியவாறு, தாம்‌ பெற்ற தாசதீட்சையின்‌ (உபதேசத்தின்‌ பலனைப்‌ 
பெறுவதற்கு தயாரானார்‌. 


சஜ்ஜனர்களை காப்பாற்றுவதற்கான / முன்னேற்றுவதற்கான காலம்‌ வந்திருப்பதை 
அறிந்த முத்துமோகனதாசர்‌, அதை முன்னெடுத்துச்‌ செல்வதற்காக சுப்பராயருக்கு 
தந்தேமுத்துமோகனதாசர்‌ என்று அங்கிதம்‌ கொடுத்து, தாச பரம்பரையை 
வளர்ப்பதற்கான பட்டம்‌ (கங்கணம்‌) கட்டினார்‌. 


தபஸ்‌ ஸித்தி: 


சாதனைக்கான வழியில்‌ செல்வதற்கான முதல்‌ படியாக பிரம்மவித்யோபதேசம்‌ 
கிடைத்தது என்று நினைத்தார்‌ தாசர்‌. ஆனால்‌, நடைமுறையில்‌ தாம்‌ ஒரு 
கிருஹஸ்தர்‌ (குடும்பஸ்தர்‌) என்பதால்‌, அதற்கான கடமைகளைச்‌ செய்யலானார்‌. 
தினமும்‌ பூஜை, புனஸ்காரம்‌, வைஸ்வதேவம்‌, பலிஹரணம்‌ இவைகளோடு 
சாதுர்மாசம்‌, விஷ்ணுபஞ்சகம்‌, மெளனவிரதம்‌ ஆகியவைகளையும்‌ செய்யலானார்‌. 
தம்‌ குரு கொடுத்த அங்கித உபதேசத்தின்‌ பலனைப்‌ பெறுவதற்காக, விட்டைத்‌ 


துறந்து ஊருக்கு அருகிலிருந்த குன்றுகளில்‌ போய்‌ தவம்‌ செய்யலானார்‌. 
அருகிலேயே பல ரகசிய இடங்களைக்‌ கண்டுபிடித்து அங்கு போகலானார்‌. 


அவருக்கு தபஸ்‌ சித்தி கிடைத்த இடம்‌ என்றால்‌ அது ஸ்ரீலட்சுமி நரசிம்மர்‌ 
ஆலயத்திற்கு எதிரில்‌ இருந்த ராமர்‌ மலையில்‌ இருந்த ராமர்‌ குகையே ஆகும்‌. 
இந்த மலை ஒரு ஏகாந்தமான இடமாகும்‌. அருகிலேயே பாண தீர்த்தம்‌ 
இருந்தபடியால்‌ அங்கே குளித்து ஆன்ஹிகங்களை முடித்து, குகையில்‌ இருக்கும்‌ 
ராமர்‌, சீதா மற்றும்‌ லட்சுமணனின்‌ சிலைகளை வணங்கி வந்தார்‌. அந்தக்‌ 
குகையில்‌ ஒருவர்‌ எழுந்து நிற்பதற்கும்கூட இடம்‌ இல்லை. தவழ்ந்து உள்ளே 
நுழைந்தால்‌, முதலில்‌ கடவுளர்‌ சிலைகள்‌. அதற்குப்‌ பின்னே தனிமையான இடம்‌. 
இங்கே உட்கார்ந்தால்‌, வெளியிலிருந்து பார்ப்போருக்கு எதுவுமே தெரியாது. 
அந்தக்‌ காலத்தில்‌, அந்த இடத்திற்கு வந்துபோவோரும்‌ குறைவே. 
மேய்ந்துகொண்டிருக்கும்‌ பசுக்களும்‌ இந்த இடத்திற்கு வரும்‌ வாய்ப்பு இல்லை. 
இந்த இடத்தில்‌ மோன நிலையில்‌ அமர்ந்து, தம்‌ பிம்பாபரோக்ஷனான 
ஸ்ரீஹரியைக்‌ (தனக்குள்‌ உள்உறையும்‌ ஸ்ரீஹரி) காண முற்பட்டார்‌. அவரது உடல்‌, 
ஸ்ரீஹரி வசிக்கும்‌ ஆலயம்‌ ஆனது. 


வைராக்கியம்‌: 


இத்தகைய கடினமான தவத்திற்குத்‌ தேவையான விரக்தி பாவம்‌ இவரிடம்‌ 
மிகவும்‌ அதிகமாகவே இருந்தது என்பதற்கு தவமிருந்தபோது இவர்‌ காட்டிய 
நிலையே சான்று. இவர்‌ பல நாட்களாக வீட்டிற்கு வராதததைக்‌ கண்ட இவரது 
மாமனார்‌, தேடி வந்து இவரைக்‌ கண்டுபிடித்து, வீட்டிற்கு அழைத்துச்‌ சென்றார்‌. 
பின்‌ சில நாட்களில்‌ இவர்‌ திரும்ப தவம்‌ செய்யக்‌ கிளம்பினார்‌. ஒரு முறை 
தீபாவளி சமயத்தில்‌, மாமனார்‌ கொடுத்த வேட்டியை, இவர்‌ மலைக்கு 
கிளம்பும்போது, துண்டு துண்டாகக்‌ கிழித்து ஒரு நீண்ட கயிறு போல்‌ திரித்து 
இழுத்துப்‌ போனார்‌. இதிலேயே இவரது வைராக்கிய பாவம்‌ தெரிகிறது அல்லவா? 


மற்றொரு முறை மாமனார்‌ விட்டில்‌ கொடுத்த மெத்தை தலையணைகளை 
அக்னியில்‌ இருக்கும்‌ ஸ்ரீபரசுராமருக்கு அர்ப்பணித்துவிட்டார்‌. வீடு மற்றும்‌ 
செல்வங்களை துச்சமாக மதித்து தன்‌ வைராக்கியத்தைக்‌ காட்டினார்‌. இவரது 
செயல்களால்‌ துக்கமடைந்த இவரது பெற்றோர்‌, விட்டிற்கு வந்த மருமகளின்‌ 
எதிர்காலம்‌ எப்படியிருக்குமோ என்று கவலைப்பட்டு, அவருக்கென்று தனியாக 
சொத்துக்களை எழுதி வைத்தனர்‌. 


தாசரின்‌ பெற்றோர்‌ சில ஆண்டுகளில்‌ தம்‌ இன்னுயிர்‌ நீத்தனர்‌. தந்தை தம்‌ 75ம்‌ 
வயதில்‌ தம்‌ கிராமமாகிய நர்சிபுரத்திலேயே மடிந்தார்‌. தன்‌ இறுதிக்காலத்தில்‌ 
தாசரை அழைத்த அவர்‌ தந்‌ைத - நான்‌ சேர்த்து வைத்த சொத்தை உன்னால்‌ 
மேலும்‌ வளர்க்க முடியாவிட்டாலும்‌ பரவாயில்லை. மேலும்‌ அழிக்காமல்‌ அதை 
வைத்தே வாழுமாறு ஸ்ரீஹரி உனக்கு அருள்‌ புரியட்டும்‌. நீ இன்னும்‌ பல 
ஆண்டுகள்‌ நலமாக வாழ்வாயாக என்று வாழ்த்தினார்‌. 


ஆனால்‌, உலக விஷயங்களில்‌ ஒட்டுதல்‌ இல்லாமல்‌ வாழ்ந்த தாசர்‌ - உத்தமம்‌ 
ஸ்வர்ஜிதம்‌ வித்தம்‌ மத்யமம்‌ பித்ரார்ஜிதம்‌. அதமம்‌ பர்த்ரு ஜாயாதி ஸ்த்ரீ 
வித்தம்‌ அதமாதமம்‌ - என்ற வாக்கின்படி, தம்‌ தந்தையின்‌ சொல்லை சிறிதும்‌ 
கேட்கவில்லை. 


தந்தையின்‌ ஈமச்சடங்குகளை கிரமப்படி செய்து முடித்தார்‌. ஆண்டு முழுவதும்‌ 
செய்யவேண்டிய காரியங்களையும்‌ தம்‌ கிராமத்திலேயே செய்தார்‌. அப்போது நம்‌ 
தாசருக்கு 34-35 வயதிருக்கும்‌. 


பரம்பரைச்‌ சொத்துகளை எப்படி பாதுகாப்பது என்ற யோசனை வந்தது. 
வந்துகொண்டிருந்த வருமானத்தை அடகுக்கடை வியாபாரத்தில்‌ பயன்படுத்தினார்‌. 
வியாபாரத்திற்காக தம்‌ கிராமத்திலிருந்து அடிக்கடி பெங்களூருக்கு வந்து போவது 
வழக்கமாக இருந்தது. நர்சிபுரத்தில்‌ ஒரு கடை வைத்து - பழங்கள்‌, கம்பளி 
ஆகியவை விற்பதற்கு முடிவு செய்தார்‌. பெங்களுர்‌ மண்டிபேட்டையில்‌ இதற்கான 
கடை வைத்தார்‌. இவரது விசித்திரமான பழக்கத்தால்‌, பலர்‌ இவரிடம்‌ கடனுக்கு 
பொருட்களை வாங்கி, அதைத்‌ திரும்பக்‌ கொடுப்பதில்‌ தாமதமும்‌, சிலர்‌ திரும்பக்‌ 
கொடுப்பதே இல்லாமல்‌ போவதும்‌ வாடிக்கையாக இருந்தது. இப்படியாக 
வியாபாரம்‌ நஷ்டத்தில்‌ போய்கொண்டிருந்தது. ஆகவே இதை விட்டு ஒரு 
ஜவுளிக்கடையைத்‌ திறந்தார்‌. எழைகளின்‌ திருமணம்‌, உபநயனம்‌ ஆகிய 
நிகழ்ச்சிகளுக்கு மிகவும்‌ உதவியாகப்‌ போனது. முன்பைப்‌ போலவே இதிலும்‌ 
நஷ்டம்‌ ஏற்பட்டு வியாபாரத்தை மூடும்படி ஆனது. இன்னும்‌ புகையிலை, 
சமையல்‌ வியாபரங்களை செய்து, தம்‌ சொத்தை குறைத்துக்‌ கொண்டே வந்தார்‌. 


துன்பத்திற்கு காரணமான பணத்தாசையை விடுவதே இவரது முக்கிய 
குறிக்கோளாக இருந்தது. தம்‌ உறவினர்களான குண்டம்மா மற்றும்‌ சுப்பம்மா 
இருவரின்‌ திருமணங்களை நடத்தி வைத்தார்‌. தம்‌ குருவான தொட்டபெல்லாபுர 
தாசர்‌ தம்‌ கனவில்‌ வந்து சொன்னதைப்‌ போலவே - ஏற்கனவே திருமணமாகி 
மூன்று குழந்தைகள்‌ இருந்த கிருஷ்ணராயர்‌ என்பவருக்கே குண்டம்மாவைக்‌ 
கட்டிக்‌ கொடுத்து - தம்‌ குருவின்‌ கோரிக்கையை நிறைவேற்றினார்‌. 


தாசகூட சபா துவக்கம்‌ 


ஞான பக்தி வைராக்கியத்தைக்‌ கொண்டிருந்த நம்‌ தாசர்‌, தம்‌ மனதில்‌ இருக்கும்‌ 
ஸ்ரீஹரியின்‌ விருப்பப்படி, வாழும்‌ சஜ்ஜனர்களின்‌ நலனுக்காக ஏதேனும்‌ செய்ய 
வேண்டுமென்று தீர்மானித்தார்‌. ஒவ்வொரு ஆண்டும்‌ தவறாமல்‌ இவர்‌ 
ஸ்ரீலட்சுமிநரசிம்ம ஸ்வாமியின்‌ ரதோஸ்தவத்திற்கு சென்று கொண்டிருந்தார்‌. 
ரதோத்ஸவ காலத்தில்‌ தாசர்களின்‌ நியதிக்கேற்ப நம்‌ தாசர்‌ உடையணிந்து, 
மணிகள்‌ கட்டிய தம்பூரியை வலது கையில்‌ பிடித்து, தாளக்கட்டையை இடது 
கையில்‌ பிடித்து, அவற்றை வாசித்தவாறே, கெஜ்ஜை கட்டிய கால்களைத்‌ 
தட்டியவாறே நடனமாடிக்கொண்டு வருவது வழக்கம்‌. காவி உடை அணிந்து 
அதன்‌ ஒரு முனையை நீளமாக தலையைச்‌ சுற்றி பின்னே விட்டுக்‌ கொண்டு, 
ஸ்ரீஹரியின்‌ குணங்களை புகழ்ந்து பாடியவாறு, ரதத்தில்‌ ஏறி வரும்‌ ஸ்ரீலட்சுமி 


நரசிம்மரை தன்‌ மனதில்‌ கண்டு ஆனந்தக்கண்ணீர்‌ வடித்தவாறு வரும்‌ இவரை 
அனைவரும்‌ மிகவும்‌ ஆச்சரியப்பட்டு பார்த்து இவரிடம்‌ ஏதோ ஒரு விசேஷ 
அம்சம்‌ இருக்கிறது எனக்‌ கருதினர்‌. 


அவரைப்‌ பார்த்தால்‌, 


பிகித கண்டதிம்‌ த்ருக்‌ பாஷ்பகளிம்‌ 

நகேமொகதின்‌ ரோமகளொலிது 

மிகெ சந்தோஷதிம்‌ நெகெதாடுத நான்‌ 

மொகனய்யன குண பொகளி ஹிக்குவுதே (பலவிது பாளுதக்கே) - 13. 


என்ற ஸ்ரீ ஜகன்னாததாசரின்‌ வாக்கே அனைவருக்கும்‌ நினைவுக்கு வந்தது. 


ரதோத்ஸவம்‌ முடிந்தபிறகு அனைவரும்‌ ஓரிடத்தில்‌ கூடி, தாசகூடத்திற்காக 
ஸ்வாமியின்‌ சன்னிதிக்கருகில்‌ ஒரு தனியான இடம்‌ பார்க்கவேண்டும்‌ என்று 
தாசரிடம்‌ விண்ணப்பிக்க, அவருக்கும்‌ இருந்த இந்த யோசனை இன்னும்‌ 
தீவிரமடைந்தது. ரதோத்ஸவத்திற்காக அங்கு சேரும்‌ இந்து மதத்தின்‌ மூன்று 
பிரிவினர்களும்‌ பயனடையுமாறும்‌ மற்றும்‌ தாசகூட மேன்மேலும்‌ 
வளர்வதற்காகவும்‌ அப்படி ஒரு தனியான இடம்‌ தேவைப்பட்டது. மேலும்‌ 
வியாசகூட மற்றும்‌ தாசகூட இவ்விரண்டு பிரிவினருக்கும்‌ இடையில்‌ ஏதேனும்‌ 
பிரச்னை உண்டு பண்ணும்‌ சிலரை நல்வழிப்படுத்தவும்‌ அந்த இடத்தை 
பயன்படுத்தலாம்‌ என்ற யோசனை இருந்தது. 


மூன்று பிரிவுகளைப்‌ பற்றியும்‌ நன்கு ஆராய்ந்திருந்த தாசர்‌, 21 குபாஷ்யங்களை 
வென்ற ஸ்ரீமன்‌ மத்வாச்சாரியரின்‌ மதமே சிறந்தது என்று அறிந்திருந்தார்‌. 


தங்களை கற்றறிந்த பண்டிதர்கள்‌ எனக்‌ கருதிய பலர்‌ நடந்துகொண்ட விதங்கள்‌, 
அங்கிருந்த மக்களுக்கு சற்றும்‌ பிடிக்கவில்லை. மாடுவுது அனாசார மனெ முந்தே 
பிருந்தாவன (நேரடிப்‌ பொருள்‌ - செய்வது அக்கிரமம்‌ ஆனால்‌ வீட்டு முன்னால்‌ 
இருப்பதோ பிருந்தாவனம்‌. அல்லது தமிழில்‌ - படிப்பது ராமாயணம்‌. இடிப்பது 
பெருமாள்‌ கோயில்‌ என்றும்‌ சொல்லலாம்‌) என்று இருக்காமல்‌ 'நுடிவுதந்தே நடெ' 
(சொல்லிய வண்ணம்‌ செயல்‌) என்று இருந்தால்‌ மட்டுமே மக்கள்‌ ஒருவர்‌ 
சொல்வதைக்‌ கேட்பர்‌. 


கலியுகத்தில்‌ செய்யும்‌ தியானம்‌, யக்ஞம்‌, தேவதார்ச்சனைகளின்‌ பலன்‌ அந்த 
யுகத்திலேயே கிடைத்துவிடும்‌ என்று ஸ்ரீபாதராயர்‌ - கலியுகதல்லி கானதி 
கேசவனெந்தரே கைகொடுவனு ரங்கவிட்டலா - என்று ஸ்ரீஹரியைப்‌ புகழ்ந்து 
பாடினால்‌ கிடைக்கும்‌ பலன்களைப்‌ பற்றி பாடியுள்ளார்‌. 


அத்தகைய புகழ்பெற்ற பாடல்களை பாடுவதற்காகவே நாரதர்‌, புரந்தரதாசரின்‌ 
அவதாரமாக இவ்வுலகில்‌ தோன்றினார்‌. இந்த தாச பரம்பரை விஜயதாசர்‌ 
முதலான பல தாசர்களின்‌ வழி வளர்ந்து வந்தாலும்‌, தற்போது சிறிது இடைவெளி 


விட்டிருக்க, அதை மீண்டும்‌ தூக்கி நிலைநிறுத்தவேண்டியே நம்‌ தாசரின்‌ 
அவதாரம்‌ நடந்திருக்கிறதோ என்று எண்ணுமாறு, அனைவரும்‌ அவரிடம்‌ மேற்படி 
(தாசகூடத்திற்கான தனி இடத்தைப்‌ பற்றி) முறையிட்டனர்‌. இத்தகைய 
நற்காரியத்திற்கு ஸ்ரீஹரி கண்டிப்பாக அனுமதி அளிப்பான்‌ என்பதில்‌ சந்தேகமே 
இல்லை. 


இதையெல்லாம்‌ கேட்டு வந்த அங்கிருந்த ஒரு பக்தர்‌, தாசரின்‌ ஹரிகுரு 
பக்தியைக்‌ கண்டு மெச்சியவாறு, அங்கேயே ஆலயத்தின்‌ இடது பக்கத்தில்‌ 
அரசுக்கு சொந்தமான இடத்திற்கு நடுவில்‌ இருந்த தன்‌ இடத்தை தாசகூடக்காக 
கொடுக்க முன்வந்தார்‌. இப்படியாக 1900ம்‌ ஆண்டு விகாரி ஆண்டில்‌ ஸ்ரீமத்‌ சமீர 
சமயானுப்ரவிருத்தினி சபா அல்லது த்வைத மத சித்தந்த ஒன்னாஹினி சபா: 
என்று நிர்மாணித்த இந்த சபா பின்பு 'தேவராயனதுர்காவின்‌ தாசகூட சபா என்று 
புகழ்பெற்றது. இடத்தைக்‌ கொடுத்தவரும்‌ தன்‌ வாக்கிக்கேற்ப ஒன்றிரண்டு 
ஆண்டுகளில்‌, அதாவது சரியாக 3/11/1903 அன்று அந்த இடத்தில்‌ பத்திரத்தை 
பெயர்‌ மாற்றிக்‌ கொடுத்தார்‌. 


அந்த பத்திரம்‌ இப்படியாக இருந்தது. 


நிகழும்‌ 1903ம்‌ ஆண்டு நவம்பர்‌ 3ம்‌ தேதி தேவராயனதுர்கா ஸ்ரீலட்சுமி நரசிம்மர்‌ 
ஆலயத்தின்‌ அருகில்‌, ஸ்ரீ த்வைதமத சித்தாந்த ஒன்னாஹினி சபாக்கு, 
தேவராயனதுர்காவின்‌ சீதாராமய்யர்‌ அவர்களின்‌ மகன்‌ மத்வநரசிம்மப்பா எழுதிக்‌ 
கொடுத்த தான பத்திரம்‌. 


இந்த கிராமத்தின்‌ மேற்சொன்ன சபாவைக்‌ கட்டுவதற்கும்‌, ஸ்வாமியின்‌ சேவை 
தொடர்ந்து நடைபெறுவதற்கும்‌ இங்கு கீழே காணும்‌ என்‌ இடத்தை என்‌ 
சுயவிருப்பத்தின்படி என்‌ பூர்விக சொத்தை என்‌ முழுசம்மதத்துடன்‌ தானம்‌ 
கொடுக்கிறேன்‌. 


இந்த இடத்தில்‌ இன்றிலிருந்து ஆறு அல்லது எட்டூ மாதங்களுக்குள்ளாக 
ஸ்ரீூஹரிக்கு ஒரு கோயிலைக்‌ கட்டி என்‌ முன்னோர்களுக்கு புண்ணியம்‌ வந்து 
சேருமாறு அந்தக்‌ கோயிலில்‌ பஜனை, பூஜை ஆகியவற்றை இந்த சபா 
அமைப்பினரான நெலமங்களா தாலுக்கா நர்சிபுரத்தைச்‌ சேர்ந்தவரான 
தந்தேமுத்துமோகனதாசரான சுப்பராயர்‌ செய்ய வேண்டும்‌. மேற்படி மாதங்களில்‌ 
இந்தக்‌ கோயிலைக்‌ கட்டவில்லையென்றாலும்‌, வேறு வேலைகளுக்கு இந்த 
இடத்தை பயன்படுத்திக்கொண்டாலும்‌, இந்த பத்திரம்‌ செல்லாது. அந்த பட்சத்தில்‌ 
இந்த இடம்‌ எனக்கே சொந்தம்‌ ஆகிவிடும்‌ என்று சொல்லி எழுதிக்‌ கொடுக்கும்‌ 
தானப்‌ பத்திரம்‌ இது. 


இந்த இடத்தில்‌ இருக்கும்‌ கற்சுவரை கட்டியவர்‌ திரு.கிருஷ்ணப்பா அவர்கள்‌. 
அவரையே கோயில்‌ கட்டவும்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. நான்‌ தானமாகக்‌ 
கொடுக்கும்‌ மேற்கண்ட இடத்திற்கு எல்லைகளாக - கிழக்கில்‌ அரசுக்கு 
சொந்தமான சாப்பாட்டுக்‌ கூடம்‌, மேற்கில்‌ அரசின்‌ சாலை, வடக்கில்‌ 


ஹுச்சுரங்கய்யா அவர்களின்‌ வீடு மற்றும்‌ என்னுடைய சிறிதளவு இடம்‌, தெற்கில்‌ 
சாப்பாட்டுக்‌ கூடம்‌ மற்றும்‌ சமையல்‌ அறை ஆகியவை உள்ளன. இப்படியாக 
நடுவில்‌ உள்ள இடத்தினை சபாவிற்கு தானமாக கொடுத்துள்ளேன்‌. 


இப்படிக்கு தேவராயனதுர்காவின்‌ சீதாராமய்யா அவர்களின்‌ மகன்‌ 
மத்வநரசிம்மப்பனின்‌ ஒப்புதல்‌ மற்றும்‌ கையெழுத்து. 


இதற்கு சாட்சிகள்‌: 


. கிருஷ்ணப்பா, கொடிகேஹல்லி 

. வேங்கட நரசிகெளடா, படேல்‌, தேவராயனதுர்கா 
. அர்ச்சகர்‌ அளசிங்காச்சார்‌ 

. பச்சேராவ்‌ 

. ராமண்ணா, தேவராயனதுர்கா 

. கோபாலய்யா, கொடிகேஹல்லி 

. வேதவியாசாச்சார்‌, ஹிக்கல்லு 


வி Oa உ மு.மு 4 


மிகவும்‌ நன்றியுடன்‌ இடத்தை வாங்கியவுடன்‌, சுற்றிலும்‌ ஒரு வேலி கட்டி ஒரு 
பாடசாலையைக்‌ பள்ளியை) கட்டினார்‌. ஒவ்வொரு ஆண்டும்‌ ரதோஸ்வ 
காலத்தில்‌, தாசர்‌ தம்‌ சிஷ்யர்களுடன்‌ இங்கு வந்து இருந்து, செய்ய வேண்டிய 
செயல்களை செய்து பள்ளியை நிர்வகித்து வந்தார்‌. 


க்ஷேத்திர மகிமை மற்றும்‌ முதல்‌ சிஷ்யரை அங்கீகரித்தல்‌ 


தம்‌ உபாசனா மூர்த்தியான ஸ்ரீலட்சுமி நரசிம்மர்‌ வீற்றிருக்கும்‌ கரிகிரி 
க்ஷேத்திரத்தையே ஸ்ரீ தாசர்‌ அவர்கள்‌ தம்‌ தாசகூட பிரசாரத்திற்கும்‌ மற்றும்‌ 
அவரின்‌ இதர ஆன்மிக நடவடிக்கைகளுக்குமான இடமாக வைத்துக்‌ கொண்டார்‌. 
தாசகூட பற்றிய அவரது தொலைநோக்குப்‌ பார்வை இதனால்‌ தெரியவருகிறது. 
இந்த க்ஷேத்திரத்தின்‌ மகிமை பற்றி புரந்தரதாசர்‌ தம்‌ கீழ்க்கண்ட பாடலில்‌ 
இப்படியாக விவரிக்கிறார்‌. 


ராகம்‌: சுருட்டி 
தாளம்‌: ஆதி 


ஸ்மரிசுவ ஜகக்கெல்லா 
பவபய பரிதாபகளில்லா 


சரணாகத ஜன வத்சலனெனிசித 
கரிகிரி துர்கத நரஹரி நின்னனு 


பூர்வ சுக்ருததிந்த சுஜனக்கே தோர்வ நீ முததிந்தா 
சர்வ காலதொளு மஹதானந்ததி 


துர்வாசரு பூஜிப மூர்த்தி நீனு காசிதீர்த்ததிந்த 
சக்ரப ராஷரதீர்த்ததிந்த லேசாத மருதபாத தீர்த்த 
நர கேசரிதீர்த்ததிந்தொப்புவ நின்னனு 


நீனிஹ க்ஷேத்ரதொளு சிம்ஹக வாஹன பட்சிகளு 
மானவாதி பஹுப்ராணி சமூஹக்கே 
ஏனு புண்ய பலவிருவுதோ திளியது 


அத்திய மரதல்லி காய்களு ஹத்திருவந்ததலி 
யோத்த யோத்தவாத பிரம்மாண்ட நின்னொளு 


ஹத்திகொண்டிருவுதனந்த கோடியெந்து 


அடவிய மிருககளிகே பஹு பகெ 
கிட மர லதேகளிகே ஒடெய நீனல்லவே 


அன்னோதககள கொடுவரே மனுஜர நீ கதி சலஹெந்து 


க்ஷுத்ர தைத்யர கண்ட கருணசமுத்ர திமிர சண்ட 
கெளப்ரதி அசுரர மர்திசி லோகதுபத்ரவ பிடிசித 
ருத்ராந்தர்கத நின்ன 


பூதகிரகாதிகளு சோகேத பீதி ஜ்வராதி 
தேஜோமுக நின்ன நோடலு இன்னா 
பாதகவளிது யாதனெ களெவுது 


லட்சுமி சஹிதனாகி பக்தர ரட்சிவுதக்காகி 


லட்சணயுக்ததி பந்து நிந்த ஸ்ரீ 
லட்சுமி நரசிம்ம நின்னய சரித்ரெய 


கரிகிரி நரசிம்ஹ பக்த்ர துரித தந்திகே சிம்ஹ 
பரிபாலிசு நா மொரெஹொக்கெனோ நின்ன 


குருபுரந்தரவிட்டலா நின்னன்னு 


இதிலிருந்து, இந்த க்ஷேத்திரமும்‌ திருப்பதியைப்‌ போலவே புகழ்பெற்றிருந்தது 
என்று தெரியவருகிறது. 'ஆனே கரிகி கஷ்ஜிக்‌ த்ரிபிஷ்ருங்கை: சமுச்ரித: | சேஷ 
சிம்ஹ கஜாகார: ககேந்திர இவ த்ருஷ்யதே ॥ என்று சூத புராணிகரிடமிருந்து 
செளனகாதி முனிவர்கள்‌ கேட்டதாக பிரம்மாண்ட புராணத்தில்‌ கரிகிரி 
க்ஷேத்திரத்தின்‌ மகாத்மியத்திலிருந்து தெரிய வருகிறது. 


பல தீர்த்தங்களைக்‌ கொண்ட இந்த க்ஷேத்திரத்தில்‌, சஜ்ஜனர்கள்‌ தம்‌ 
மூதாதையர்களின்‌ சத்கதிக்காக பிராமணர்களுக்கு அன்னாதி தானங்களைக்‌ 
கொடுப்பதால்‌, அவர்கள்‌ சத்கதி பெறுகிறார்கள்‌ என்று புராணத்தில்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ரதோஸ்தவ காலத்தில்‌, வெகு தூரத்திலிருந்து வரும்‌ 


பக்தர்களுக்கு இத்தகைய தானங்களைக்‌ கொடுப்பதால்‌ புண்ணியம்‌ வரும்‌ என்று 
சொல்வதில்‌ என்ன ஆச்சரியம்‌ இருக்கிறது? இதற்காக பல செல்வந்தர்கள்‌, 
உத்ஸவம்‌ நடக்கும்‌ மூன்று நாட்களும்‌ இங்கு வந்து தானங்களைச்‌ செய்து பின்‌ 
தம்‌ இடங்களுக்கு சென்று வந்தனர்‌. இதற்காகவே நம்‌ தாசர்‌ அவர்களும்‌ 
தம்முடையதேயான இடத்தில்‌ தான ஏற்பாடுகளைச்‌ செய்தார்‌. 


ரதோத்ஸத்திற்கு வரும்‌ பக்தர்களுக்கு மேற்கண்ட சபாவின்‌ இடத்தில்‌ தகுந்த 
செளகர்யங்களைச்‌ செய்து தருவதற்காக, அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக, 
தாசர்‌ அவர்கள்‌ ஒரு மாதத்திற்கு முன்பே அவ்விடத்திற்கு வந்து அதற்கான 
வேலைகளை செய்யத்‌ துவங்குவது வழக்கமாக இருந்தது. இதே சமயத்தில்‌ 
கோலார்‌ ஜில்லா பாகேபல்லி என்னும்‌ கிராமத்திலிருந்து, ஹரிகதா 
காலட்சேபத்தில்‌ வல்லுனரான சேஷதாசர்‌ என்பவர்‌ தம்‌ தீர்த்தக்ஷேத்ர 
யாத்திரையில்‌ வழியில்‌ தேவராயனதுர்கா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மஸ்வாமியின்‌ 
தரிசனத்திற்காக வந்தார்‌. 


ஞானியான ஸ்ரீதந்தேமுத்துமோகனதாசர்‌, இவரைப்‌ பார்த்தவுடனேயே இவர்‌ ஒரு 
அசாதாரண மனிதர்‌ என்று அறிந்து, தாம்‌ முதலில்‌ அங்கிதம்‌ வழங்குவதற்கு 
இவரே தகுதியானவர்‌ என்று நிச்சயம்‌ செய்துகொண்டார்‌. அவரிடம்‌ பேசும்போது, 
அங்கிதம்‌ பற்றியும்‌ அதன்‌ மகிமை பற்றியும்‌ விளக்கினார்‌. திங்கட்கிழமையான 
மறுநாள்‌ அன்றாட ஆன்ஹிகங்களை முடித்துக்கொண்டு, ராமர்‌ மலையில்‌ உள்ள 
ராமர்‌ குகைக்கு வருமாறு சேஷதாசரிடம்‌ கூறினார்‌. 


அதேபோல்‌, மறுநாள்‌ சேஷதாசர்‌ தமது ஆன்ஹிகங்களை முடித்து, ஸ்ரீலட்சுமி 
நரசிம்மரை தரிசனம்‌ செய்து, குருவின்‌ அருளைப்‌ பெறுவதற்காக ராமர்‌ குகைக்கு 
விரைந்தார்‌. அதே சமயத்தில்‌ தாம்‌ சொன்னவாறே சுப்பராயரும்‌ அவ்விடத்திற்கு 
வந்தார்‌. தாசரைக்‌ கண்டவுடன்‌ நெடுஞ்சாண்கிடையாக விழுந்து வணங்கிய 
சேஷதாசரை எழுப்பி குகைக்குள்‌ அழைத்துச்‌ சென்று, அங்கே ராமர்‌ சிலைக்கு 
முன்‌ அமர்ந்தார்‌ சுப்பராயர்‌. சம்பிரதாயப்படி 12 குருகளையும்‌ அவர்களின்‌ 
பெயர்களைச்‌ சொல்லி வணங்கி, விப்லவ நாம சம்வத்ஸரம்‌ மாக சுத்த தசமி 
திங்கட்கிழமை (17/2/1902) அன்று நல்ல முகூர்த்த நேரத்தில்‌, 'பிராணநாதவிட்டலா' 
என்ற அங்கிதத்தை சேஷதாசருக்கு சுப்பராயர்‌ வழங்கினார்‌. 


கலியால்‌ படிக்கப்படும்‌ பக்தர்களை தம்‌ தேவதைகளின்‌ மூலம்‌ காப்பாற்றும்‌ 
ஸ்ரீஹரி, அதற்காகவே அவதாரம்‌ செய்திருக்கும்‌ நம்‌ தாசர்‌, தாசர்‌ பரம்பரையை 
வளர்க்க எடுத்திருக்கும்‌ முதல்‌ படியை வரவேற்கும்‌ விதமாக துந்துபி போன்ற 
வாத்தியங்களை வாசித்து வரவேற்றார்‌. திடீரென்று கேட்ட இத்தகைய வாத்திய 
சத்தங்களைக்‌ கேட்ட குரு சிஷ்யர்‌ இருவரும்‌ மிகவும்‌ மகிழ்ச்சி அடைந்தனர்‌. 
இந்த சம்பவத்தை தன்‌ குருவின்‌ வாயால்‌ கேட்டதாக ஸ்ரீரமாகாந்தவிட்டலதாசர்‌ 
தெரியப்படுத்தி உள்ளார்‌. முதன்முதலில்‌ கொடுத்த அங்கித நாமா மூலம்‌ 
வணங்கப்பட்ட ஸ்ரீஹரியின்‌ மகிமை இப்பாடலின்‌ மூலம்‌ தெரியவருகிறது. 


பிராணநாத விட்டலனே சலஹோ இவன 
மானாபிமானக்கே ஒடெயனெந்தெனிஎஸூ, ஸ்ரீ (பிராணநாத) 


மாடபாரத கார்ய மாடி இத்தரு இவன 
ரூடியொளு கைபிடதே சலஹபேகு 


காடப்யாடுவனன்னு ஸ்ரீ நரஹரியே 
ஜோடிஸி கரகளனு பேடிகொம்புவே நினகே (பிராணநாத) 


ஹரிகுருகளல்லி சத்பக்தி ஹிரிதாகி இரலாகி 
ஹரசபேகிவன நீ ஹருஷதிந்தா 

சிரியரச ஈ கார்ய பரதிந்த மாடலு 

கருணவாரிதி எம்ப நுடி சித்தவாகுவுதே (பிராணநாத) 


ஹேகெந்து ப்ரார்த்திச்வே போகிசயனனே நினகே 

பாகி கரகள முகிவே பாக்யபுருஷ 

யோகிவந்தித தந்தே முத்துமோகனவிட்டலா 

சாகுமாடதே இவன ஈக கருணிசோ ஸ்வாமி (பிராணநாத) 


சேஷதாசர்‌ ஸ்ரீஹரி குருகளின்‌ மகிமைகளை, அவர்களின்‌ கருணையை நினைத்து 
மிகவும்‌ மகிழ்ச்சி அடைந்தார்‌. இப்படியாக சுப்பராயர்‌ அங்கிதம்‌ வழங்கியதைக்‌ 
கேட்ட அவரது மைத்துனர்‌ வெங்கடரமணதாசர்‌, தாமும்‌ அங்கிதம்‌ பெறவேண்டும்‌ 
என்றும்‌, தம்‌ வாழ்க்கையும்‌ பரிபூர்ணம்‌ ஆகவேண்டும்‌ என்றும்‌ தாசரிடம்‌ வேண்ட, 
அவருக்கு 'சர்வேசவிட்டலாா' என்ற அங்கித உபதேசம்‌ செய்து அவரை 
ஆசிர்வதித்தார்‌. 


முன்னர்‌ ஒரு மாதம்‌ கழித்து வந்த ரதோத்ஸவ சமயத்தில்‌, தாம்‌ புதிதாக கட்டிய 
தாசகூட மண்டபத்தில்‌, தம்மால்‌ அங்கிதம்‌ வழங்கப்பட்ட சேஷதாசர்‌ மற்றும்‌ 
வெங்கடரமணதாசர்‌ இருவருடன்‌ மற்றும்‌ பல சிஷ்யர்களுடனும்‌ கூடி, ரதோத்ஸவ 
காலத்திற்கு செய்ய வேண்டிய செயல்களை செய்ய முயன்றார்‌. காலை மற்றும்‌ 
மாலை வேளைகளில்‌ பஜனை, ரதோத்ஸவ தினத்தில்‌ ரதத்தின்‌ முன்‌ பஜனை 
மற்றும்‌ நடனசேவை, மதியம்‌ உணவிற்குப்‌ பிறகு தத்‌ வவிசாரம்‌, உபன்யாசங்கள்‌ - 
இவையே தினப்படி நிகழ்ச்சிகளானது. பால்குண சுத்த பெளர்ணமி புப்பா 
நட்சத்திரத்தில்‌ நடைபெறும்‌ ஸ்ரீலட்சுமி நரசிம்மரின்‌ ரதோத்ஸவத்திற்குப்‌ பிறகு 
வரும்‌ கிருஷ்ண பட்ச சதுர்த்தியில்‌ வரும்‌ ஸ்ரீவியாசராஜர்‌ மற்றும்‌ ஸ்ரீவாதிராஜர்‌ 
ஆராதனைகளை ஸ்வாமியின்‌ சன்னிதானத்திலேயே தம்‌ சுற்றம்‌ தழ 
முடித்துக்கொண்டூ பிறகு தம்‌ கிராமமான நர்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தார்‌. 


சிஷ்யர்களை பெறுதல்‌ மற்றும்‌ பயணங்கள்‌ 
முதல்‌ பயணம்‌ (1904-1905) 


கோடிகெஹல்லி: ஸ்ரீதாசர்‌ தங்கியிருந்த இடத்திற்கு அருகில்‌, கொடிகெஹல்லி 
என்னும்‌ கிராமத்தில்‌, செல்வந்தர்கள்‌ மற்றும்‌ ஸ்ரீஹரியின்‌ பக்தர்கள்‌ பலர்‌ 
இருந்தனர்‌. நரசப்பா என்பவர்‌ அந்த கிராமத்தில்‌ பெரியவர்‌. இவருக்கு 5 மகன்கள்‌ 
இருந்தனர்‌. முதலில்‌ நரசப்பா அவரே அங்கிதம்‌ பெற்றார்‌. இவரது அங்கிதம்‌ 
'ஆனந்தபூர்ணவிட்டலா' என்பதாகும்‌. பக்தியுடன்‌ பல ஸ்தோத்திரங்களை தமது 
குருவின்‌ மேல்‌ இவர்‌ இயற்றியுள்ளார்‌. தமது முதல்‌ பயணத்தில்‌, நம்‌ தாசர்‌ 
வந்தது இந்தக்‌ கிராமத்திற்கே. 


நரசப்பா என்பவரின்‌ மகனான கிருஷ்ணப்பாவிற்கு அவ்வப்போது குளிர்க்காய்ச்சல்‌ 
வந்துகொண்டிருந்தது. பல மருத்துவர்களைப்‌ பார்த்து மருந்துகளை 
உட்கொண்டாலும்‌ அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை. அந்த கிராமத்திற்கு வந்த நம்‌ 
தாசர்‌, இவர்களது விட்டிற்குச்‌ சென்றார்‌. அன்றைய தினமும்‌ கிருஷ்ணப்பாவிற்கு 
காய்ச்சல்‌ இருந்தது. தாசரிடம்‌ இதைச்‌ சொல்லி வருத்தப்பட்டனர்‌. 
கருணைக்கடலான நம்‌ தாசர்‌, அவர்களிடம்‌ ஒரு சொம்பு பால்‌ கொண்டு வருமாறு 
பணித்தார்‌. தம்‌ வீட்டிலேயே கோசாலை அமைத்திருந்த நரசப்பா, உடனே போய்‌ 
நுரையுடன்‌ கூடிய பாலை ஒரு சொம்பு நிறைய கொண்டு வந்தார்‌. 
அங்கிருந்தவர்கள்‌, இவர்‌ என்ன செய்யப்போகிறாரோ என்று 
பார்த்துக்கொண்டிருக்க, தம்‌ தலைமேல்‌ துணி போட்டு மூடிக்கொண்டு, தம்‌ 
பிம்பமூர்த்தியை மனதார வணங்கிய தாசர்‌, அந்தப்‌ பாலினை முழுதாக குடித்தார்‌. 
முன்னர்‌ அமர்ந்திருந்த கிருஷ்ணப்பனைப்‌ பார்த்து - இனி உனக்கு இந்த காய்ச்சல்‌ 
என்றுமே வராது என்று கூறி ஆசிர்வாதம்‌ செய்தார்‌. அதேபோல்‌, அன்றிலிருந்து 
அவர்‌ இறக்கும்வரை அந்தக்‌ காய்ச்சல்‌ அவரை அணுகவே இல்லை. இந்த அற்புத 
சம்பவத்தை கிருஷ்ணப்பாவே, ஸ்ர்குருகோவிந்தவிட்டலதாசரிடம்‌ தெரிவித்தாராம்‌. 


இன்னொரு சம்பவம்‌. இதே கிராமத்தில்‌, திம்மே கெளடா என்னும்‌ ஒக்கலிகர்‌ 
வீட்டில்‌, பசு ஒன்று பால்‌ கொடுக்காமல்‌ அனைவரையும்‌ உதைத்தவாறு இருந்தது. 
அவர்‌ தாசரிடம்‌ வந்து முறையிட, தாசரும்‌ - யாகே நிர்தயனாதேயோ ஸ்ரீ ஹரியே, 
ஸ்ரீகாந்த, எள்ளெஷ்டு தயயில்லா - என்று ஸ்ரீஹரியிடம்‌ வேண்டி, தம்‌ கைகளால்‌ 
அந்த பசுவைத்‌ தடவிக்‌ கொடுத்தார்‌. அன்றிலிருந்து அந்தப்‌ பசு சாதுவாக மாறி, 
பால்‌ கொடுக்கத்‌ துவங்கியது. மிகவும்‌ மகிழ்ந்த அந்த கெளடா, அன்றிலிருந்து 8-10 
நாட்களுக்கு அந்தப்‌ பாலினை ஸ்வாமியின்‌ அபிஷேகத்திற்காகக்‌ கொண்டு வந்து 
கொடுத்தார்‌. 


இர்க்சந்த்ரா, ஹெக்குலு: 


ஸ்ரீதாசரின்‌ மகிமை கொஞ்சம்‌ கொஞ்சமாக வெளிவரத்‌ துவங்கியதும்‌, 
அக்கம்பக்கத்து கிராமங்களில்‌ இருந்த பலர்‌ இவரது சிஷ்யர்களாக ஆவதற்கு 
விருப்பப்பட்டனர்‌. இதை அறிந்த ஸ்ரீதாசர்‌ அவர்களை சிஷ்யர்களாக 
வரித்துக்கொண்டு, அவர்களுக்கு அங்கிதத்தை கொடுத்தார்‌. இப்படியாக 
சேர்ந்தவர்கள்‌: 


. இர்க்சந்த்ரா வேதவியாசாச்சார்யர்‌ -  ரீமோஹனவிட்டலா 
. கோடிகெஹல்லி கோபாலதாசர்‌ - ஸ்ரீநாதவிட்டலா 

. இர்க்சந்த்ரா அப்பய்யா - அச்சுதானந்தவிட்டலா 

. இர்க்சந்த்ரா கிருஷ்ணப்பா - ஆபத்பாந்தவவிட்டலா 

. இர்க்சந்த்ரா நரசப்பா - அசுராரிவிட்டலா 

. கோடிகெஹல்லி ரங்கதாசர்‌ - மங்களாங்கவிட்டலா 

. இர்க்சந்த்ரா ஸ்ரீனிவாசராவ்‌ - சுகபரிதவிட்டலா 

. இர்க்சந்த்ரா நரசிங்கப்பா - ஞானபூர்ணமோஹனவிட்டலா 


Oo வு.ஐ.ுூ.௩ ஸு. 


தாசதீட்சையுடன்‌ பயணம்‌ மேற்கொண்டு, தாசதர்மத்தை தொடங்கி வைத்தலே 
தாசரது முக்கிய வேலையாயிற்று. அதற்கான முயற்சிகளில்‌ மேற்கண்ட 
சிஷ்யர்கள்‌ தாசருக்கு உதவியாக இருந்தனர்‌. அனைவரும்‌ புறப்பட்டு முதலில்‌ 
சென்று தங்கிய ஊர்‌ தும்கூர்‌. பிரயாணத்தில்‌ இவரது தினப்படி வேலைகள்‌ எப்படி 
இருந்தன என்று சொல்வதானால்‌ - காலையில்‌ தமது ஆன்ஹிகங்களை முடித்து, 
அனைவரும்‌ தாசர்கள்‌ எப்படி இருக்கவேண்டுமோ அப்படி - தம்பூரி, 
தாளகட்டைகள்‌ கையில்‌ பிடித்து, குரு அருளுடன்‌ காவித்துணியை தலையில்‌ 
சுற்றிக்கொண்டு, கால்களில்‌ கெஜ்ஜையைக்‌ கட்டிக்கொண்டு, காலையில்‌ யாயிவார 
எனப்படும்‌ பிட்சை எடுப்பதற்காக சுற்றி வந்தனர்‌. 


இதில்‌ முக்கியமான விஷயம்‌ என்னவென்றால்‌, இப்படி பிட்சைக்குப்‌ 
போகும்போது, எந்த சம்சாரிக்கும்‌ தொந்தரவு கொடுக்காமல்‌, அவர்கள்‌ கொடுப்பது 
ஒரு கைப்பிடி அரிசியோ அல்லது சிறிதளவு பணமோ கொடுப்பதை 
வாங்கிக்கொண்டு, அவர்கள்‌ விட்டிற்குள்‌ நுழையாமல்‌ தெருவிலேயே 
நின்றுகொண்டு, ஸ்ரீஹரியின்‌ பாடல்களை பல்லவி அல்லது முதல்‌ சரணம்‌ 
வரைக்கும்‌ பாடி பின்‌ அடுத்த விட்டிற்குச்‌ செல்வது வழக்கமாக்கிக்‌ கொண்டனர்‌. 
இவரது பஜனையின்போது அனைவருக்கும்‌ முதலாக இவரது சிஷ்யர்‌ 
வேதவியாசாச்சார்‌, உலோகத்திலான வாயுதேவரின்‌ சிலையை தன்‌ தோள்களில்‌ 
சுமந்து நடந்து போவது வழக்கம்‌. மற்றவர்கள்‌ ஸ்ரீதாசருடன்‌ பாடல்களைப்‌ 
பாடியவாறு வருவது வழக்கம்‌. இரண்டு மணி நேரத்தில்‌ தம்‌ பிட்சையை 
முடித்துக்கொண்டு திரும்ப தம்‌ இடத்திற்கு வந்துவிடுவார்‌. ஏதாவது ஒரு 
மடத்திலோ அல்லது கோயிலிலோ தங்குவது வழக்கம்‌. 


பிட்சை முடித்து வந்தபிறகு, ஸ்நானம்‌, அர்ச்சனை, மகாநைவேத்தியம்‌, 
மங்களாரத்தி, வைஸ்வதேவம்‌ ஆகியவற்றை முடித்துக்‌ கொள்வார்‌. அந்தந்த 
ஊரில்‌ கிடைத்த அரிசி முதலான பொருட்களில்‌ மிச்சமானதை அந்தந்த 
ஊரிலேயே கொடுத்துவிடுவார்‌. சால மாடலிபேடா, சாலதே எந்தெனபேடா, 
நாளெகெ ஹேகென்போ சிந்தெபேடா: (கடன்‌ பெறாதே; கிடைத்தது போதவில்லை 
என்று சொல்லாதே; நாளை என்ன செய்யப்போகிறேனோ என்று கவலைப்படாதே) 
என்ற தாசரின்‌ வாக்கிற்கேற்ப வாழ்ந்துவந்தார்‌. 


குப்பி, திபடூரு: (06, Thipatuா): 


தும்கூரில்‌ சிறிது காலம்‌ இருந்தபிறகு குப்பி என்னும்‌ ஊருக்குப்‌ போகும்‌ வழியில்‌ 
பயணம்‌ மேற்கொண்டார்‌. குப்பியில்‌ நரசிம்மமூர்த்தி என்னும்‌ பக்தருக்கு 
'பரமபாவனமூர்த்திவிட்டலா' என்ற அங்கிதத்தை வழங்கினார்‌. பின்னர்‌ திபட்டூரில்‌ 
சென்று தங்கினார்‌. அங்கு இவரது மாப்பிள்ளையான கிருஷ்ணராயர்‌ என்பவர்‌ 
தலைமை குமாஸ்தாவாக வேலை பார்த்து வந்தார்‌. அவரின்‌ கோரிக்கைக்கேற்ப 
சிஷ்யர்களுடன்‌ அவர்‌ விட்டிலேயே தங்கினார்‌. அங்கும்‌ முன்னர்‌ கூறியபடி 
தினமும்‌ பஜனை, உபன்யாசங்களை செய்து வந்தார்‌. 


ஒரு நாள்‌ வேதவியாசாச்சார்‌, உலோகத்தாலான முக்யபிராணர்‌ சிலையை எடுத்து 
முன்‌ நடக்க, அனைவரும்‌ பின்னே பாடல்களைப்‌ பாடியவாறு பிட்சைக்காக ஒரு 
விட்டின்‌ முன்‌ போய்‌ நின்றனர்‌. தாசரின்‌ தேஜஸ்ஸைப்‌ பார்த்த அந்த வீட்டு 
எஜமானரான, சாஹுகார்‌ சிங்க்ரி நஞ்சப்பா என்பவர்‌, தன்‌ மனைவி அனுபவித்து 
வரும்‌ விசித்திரமான நோயினை, இந்த தாசர்‌ ஆசிர்வதித்தால்‌ சரியாகிவிடும்‌ 
என்ற நம்பிக்கையில்‌ அவரை வீட்டிற்குள்‌ வருமாறு அழைத்தார்‌. இதனை தன்‌ 
ஞான த்ருஷ்டியால்‌ அறிந்து கொண்ட தாசர்‌, தாம்‌ எதுவும்‌ சொல்லாமல்‌, 
இதற்கான தீர்வை தன்‌ சிஷ்யரான வேதவியாசர்‌ மூலம்‌ சொல்ல வைத்தார்‌. 


இப்படி பல சந்தர்ப்பங்களில்‌, தாசருக்கு என்ன சொல்ல வேண்டும்‌ என்று 
தெரிந்திருந்தாலும்‌, பிராணதேவரை பிடித்திருந்த சிஷ்யர்‌ வேதவியாசரிடம்‌ 
கேள்வி கேட்பது போல்‌ கேட்டு, அவரிடமிருந்து பதிலை பெற்று, தன்னை 
சரணாகதி அடைந்தவரிடம்‌ அந்த தீர்வை சொல்லி வந்தார்‌. இதற்காகவே அந்த 
திக்விஜய பிராணதேவர்‌ முன்னே செல்லாமல்‌ தன்‌ பிரயாணத்தை  பிட்சையை 
தொடங்குவதில்லை. சிஷ்யரான வேதவியாசருக்கு இவர்‌ செய்த அருள்‌ மிகவும்‌ 
அபாரமானது. தன்‌ குருவான வியாசராயரிடம்‌ கனகதாசர்‌ காட்டிய பக்தியைப்‌ 
போல இந்த குரு-சிஷ்ய பாவமும்‌ இருந்தது. குருவின்‌ மனவோட்டத்தை அறிந்து, 
அவரை திருப்தி சந்தோஷப்படுத்தி அவரிடமிருந்து பல சமயங்களில்‌ பாராட்டு 
பெறுவதே சிஷ்யரின்‌ வேலையாக இருந்தது. இப்படி சிஷ்யரை முன்னிறுத்தி 
தாசர்‌ நடத்தி வந்த நாடத்திற்குப்‌ பின்‌ மிகப்பெரிய பொருள்‌ பொதிந்தருந்தது என்று 
தெரிந்து கொள்ள வேண்டும்‌. இதில்‌ இன்னொரு முக்கிய விஷயம்‌ 
என்னவென்றால்‌, தன்னுள்‌ இருக்கும்‌ பாரதிரமண முக்யபிராணாந்தர்கதனாத 
ஸ்ரீஹரியே எல்லா இடங்களிலும்‌ வியாபித்து இருக்கிறான்‌ என்று சாஸ்திரங்கள்‌ 
சொல்லும்‌ விஷயத்தை அனைவருக்கும்‌ எடுத்துக்‌ காட்டுவதே ஆகும்‌. 


இதற்காகவே, வேதவியாசரை கேள்வி கேட்டு, அவர்‌ சொல்லும்‌ பதிலை அந்த 
விட்டு எஜமானருக்கு சொல்வதை வழக்கமாக்கிக்‌ கொண்டார்‌. அந்த எஜமானரும்‌ 
மிகுந்த பக்தியுடன்‌ எந்த எதிர்பேச்சும்‌ பேசாமல்‌, பல மருத்துவர்களின்‌ 
மருந்துகளால்‌ குணமடையாத மனைவியிடம்‌, தாசர்‌ பேச்சைக்‌ கேட்குமாறு 
கூறினார்‌. தன்வந்திரி நாமக ஸ்ரீூஹரியைக்‌ குறித்து, கோபாலதாசர்‌ 
ஸ்ரீஜகன்னாததாசரின்‌ வயிற்று வலியை தீர்த்த - என்ன பின்னப கேளோ 
தன்வந்திரி தயமாடோ - என்னும்‌ பாடலே இங்கு மருந்தானது. 


இந்தப்‌ பாடலை தினமும்‌ 24 முறை, 12 நாட்களுக்கு பாடி, பிராமண தம்பதிகளுக்கு 
உணவு அளிக்குமாறு அவருக்கு கூறினார்‌. அதன்படியே 12 நாட்களும்‌ தாசரின்‌ 
கண்பார்வையிலேயே இருந்து இதை நிறைவேற்றி அவரிடமிருந்து 
தீர்த்தபிரசாதத்தைப்‌ பெற்று தன்‌ மனைவிக்கும்‌ கொடுத்து வந்தார்‌, அந்த வீட்டு 
எஜமானர்‌. 12 நாட்கள்‌ முடிவதற்குள்ளாகவே நோய்‌ குணமடையும்‌ சகுனங்கள்‌ 
தெரிந்து இறுதியில்‌ எஜமானர்‌ மனைவிக்கு பூரணமாக குணமடைந்தது. இறுதி 
நாளில்‌ விசேஷமாக பிராமணர்களுக்கு உணவளித்து, தாசர்‌ மற்றும்‌ அவர்‌ 
சிஷ்யர்களுக்கு தக்க மரியாதை செய்த நஞ்சப்பா, தன்‌ ஆத்மார்த்தமான நன்றியை 
தெரிவித்தார்‌. தாசர்‌ தம்‌ பயணத்தை முடித்து திரும்பி வரும்போதும்‌ இந்த 
ஊருக்கு வந்து தம்‌ விட்டிற்கும்‌ வரவேண்டும்‌ என்றும்‌ கோரிக்கை விடுத்தார்‌. 


தாசர்‌ அங்கிருந்து புறப்பட்டு, கடூர்‌ போகும்‌ வழியில்‌ தேவனூருக்கு வந்தார்‌. 
தேவனூர்‌: 


ஸ்ரீலட்சுமி நாராயணர்‌ ஆலயம்‌ இருந்த இந்த ஊர்‌ ஒரு புண்ணிய க்ஷேத்திரமாக 
இருந்தது. ஜெய்மினி பாரதம்‌ எழுதிய புகழ்பெற்ற லட்சுமீச கவியின்‌ ஊர்‌ 
இதுவாகும்‌. இந்த ஆலயத்தில்‌ அவரது நினைவாக ஒரு தூண்‌ எழுப்பப்பட்டுள்ளது. 
தாசர்‌ இந்த ஆலயத்தில்‌ சிறிது நாட்கள்‌ தங்கி தன்‌ நித்யாசாரங்களை முடித்து, 
லட்சுமி நாராயணனுக்கு சேவை செய்தார்‌. இவ்வூரிலும்‌ ஒரு அதிசய சம்பவம்‌ 
நடந்தது. 


தேவனூருக்கு வரும்முன்னரே, ஹுப்பள்ளி தார்வாட்‌ பகுதியைச்‌ சேர்ந்த 
கிருஷ்ணப்பா என்னும்‌ ஸ்மார்த்த பிராமணர்‌ ஒருவர்‌ தாசரின்‌ சிஷ்யர்களுடன்‌ 
சேர்ந்து அவர்களின்‌ பயணத்தில்‌ பங்கு வகித்தார்‌. சிறிது நாட்களில்‌ தாசரின்‌ 
சிஷ்யர்கள்‌ தாசரிடம்‌ அடுத்த பயணம்‌ எப்போது என்று விசாரித்தபோது, 
முக்காலும்‌ உணர்ந்த தாசர்‌, இன்னும்‌ சிறிது காலம்‌ இவ்வூரிலேயே இருக்க 
வேண்டியிருக்கும்‌ என்று கூறினார்‌. அன்றிரவே அந்த ஸ்மார்த்த பிராமணருக்கு 
ஜுரம்‌ வந்து அதில்‌ அவதிப்படும்‌ நிலைமை ஆனது. தாசர்‌ தன்‌ சிஷ்யர்‌ 
வேதவியாசரை தனிமையில்‌ அழைத்து - இன்னும்‌ மூன்று நாட்களில்‌ இந்த 
பிராமணர்‌ இறந்துவிடுவார்‌. ஆகையால்‌, இவரது இறுதிச்சடங்குகளுக்கு தக்க 
ஏற்பாடுகளைச்‌ செய்யவும்‌ என்றார்‌. இந்த விஷயம்‌ அந்த ஊர்‌ பெரியவருக்கு 
தெரிவிக்கப்பட்டது. தாசர்‌ கூறியவாறே மூன்றாவது நாளில்‌ அந்தப்‌ பிராமணர்‌ 


இறந்தார்‌. அவரது இறுதிச்சடங்குகளை அவ்வூரிலேயே முடித்து, பின்னர்‌ 
அங்கிருந்து உடுப்பிக்கு பயணம்‌ மேற்கொண்டார்‌ தாசர்‌. 


ஷிவமொக்கா, உடுப்பி: 


பீடூர்‌ வழியில்‌ ஷிவமொக்காவுக்கு வந்து அங்கிருந்து அப்பூர்‌ வியாசராஜர்‌ 
மடத்தில்‌ தங்கினார்‌ தாசர்‌. அங்கு பல உபன்யாசங்களை செய்தார்‌. 
அனைவருக்கும்‌ பிடித்தவாறு ஹரிகதாம்ருதசார உபன்யாசம்‌ செய்த தாசரைக்‌ 
கண்ட அவ்வூர்‌ மண்டலியினர்‌, இவர்‌ பெரிய பண்டிதராக இருப்பாரோ என்று 
மூக்கின்‌ மேல்‌ விரல்‌ வைத்து ஆச்சரியப்பட்டனர்‌. அங்கிருந்து தீர்த்தஹல்லி 
ஊரின்‌ வழியில்‌ உடுப்பிக்கு வந்து சேர்ந்தார்‌ தாசர்‌. 


ஸ்ரீகிருஷ்ணனின்‌ தரிசனம்‌ பூஜைகளை முடித்துக்கொண்டு ஸ்ரீமன்‌ 
மத்வாச்சாரியரின்‌ பாதம்‌ பட்ட திருத்தலங்களை தரிசித்தார்‌. அங்கும்‌ யதிகள்‌ 
முன்னிலையில்‌ இவரது உபன்யாசங்கள்‌ நடைபெற்றன. இதனால்‌ அஷ்டமடத்து 
யதிகளுடனும்‌ இவருக்கு பரிச்சயம்‌ ஏற்பட்டது. உடுப்பியிலிருந்து தம்‌ கிராமத்தை 
நோக்கிப்‌ புறப்பட்ட தாசர்‌, முன்னரே செங்க்ரி நஞ்சப்பாக்கு வாக்களித்தபடி, 
திப்பட்டூருக்கு வந்து, அவர்‌ தானமளித்த ரூ500ஐ பெற்றுக்கொண்டு - பின்னர்‌ 
நரசிப்பூருக்கு வந்து சேர்ந்தார்‌. அந்தப்‌ பணத்தை கரிகிரி நரசிம்மஸ்வாமியின்‌ 
பூஜைக்காக ஒதுக்கி வைத்தார்‌. 


இப்படியாக பயணம்‌ மேற்கொண்ட காலங்களில்‌, ஸ்ரீமன்‌ மத்வாச்சாரியரின்‌ 
சர்வமூல கிரந்தங்களை சேகரிப்பதிலும்‌ அவற்றைப்‌ படிப்பதிலும்‌ காலத்தைக்‌ 
கழித்தார்‌. நடுநடுவே அக்கம்பக்கத்திலிருந்த சத்வைஷ்ணவர்கள்‌ நிரம்பிய 
கிராமங்களில்‌ போய்‌ தம்‌ உபதேச உபன்யாசங்களை செய்து, அங்கிருந்த 
சஜ்ஜனர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு அங்கிதம்‌ அளித்து மற்றும்‌ பலரை 
சிஷ்யர்களாக சேர்த்துக்‌ கொண்டும்‌ வந்தார்‌. 


இரண்டாவது பயணம்‌ (1907-1908) 
அனந்தபுர்‌: 


ஒன்றிரண்டு ஆண்டுகளில்‌ இன்னொரு பயணத்தைத்‌ துவக்கிய தாசர்‌, தம்‌ 
சிஷ்யர்களுடன்‌ கொரடகெரெ ஊருக்குப்‌ போகும்‌ வழியில்‌ கெளரிபிதனூர்‌ வந்து 
அங்கு 4-5 நாட்கள்‌ தங்கி, பின்னர்‌ அங்கிருந்து புறப்பட்டு ஹிந்துபூருக்கு வந்து 
சேர்ந்தார்‌. இந்தப்‌ பயணத்தில்‌ ஆங்காங்கே ஹரிகதா காலட்சேபம்‌ செய்து 
வந்ததால்‌, சிஷ்யர்களுடன்‌ வாத்தியங்கள்‌ வாசிப்பவர்களையும்‌ சேர்த்து அழைத்து 
வந்தார்‌. ஹிந்துபூரில்‌ 2-3 நாட்கள்‌ இருந்து, தினமும்‌ பஜனை, உபன்யாசங்கள்‌ 
செய்து, அங்கிருந்த சஜ்ஜனர்களின்‌ மனதை மகிழ்வித்து அங்கிருந்து புறப்பட்டு 
அனந்தபூர்‌ வந்து சேர்ந்தார்‌. அங்கும்‌ அவரது தினப்படி காரியங்கள்‌ தடையின்றி 
நடைபெற்று வந்தன. 


ஒரு நாள்‌ யாயிவாரத்துக்கு (பிட்சைக்கு) புறப்பட்ட தாசர்‌, ஒரு விட்டின்‌ முன்‌ 
வந்து நின்றபோது, அன்று அந்தக்‌ குடும்பத்தில்‌ ஒரு துர்மரணம்‌ 
நிகழப்போகிறதென்று தன்‌ ஞானதிருஷ்டியால்‌ கண்ட தாசர்‌, அந்த விட்டின்‌ முன்‌ 
தன்‌ சிஷ்யர்களை நிற்குமாறு சொல்லி - என்ன பின்னப கேளோ, தன்வந்திரி 
தயமாடோ - என்னும்‌ பாடலை அனைவரையும்‌ ஒரே குரலில்‌ பாடுமாறு 
பணித்தார்‌. தன்‌ மனைவியின்‌ நோயினால்‌ ஏற்பட்ட துக்கத்தைக்‌ கண்டு 
கவலைப்பட்டிருந்த அந்த விட்டு எஜமானர்‌, வெளியில்‌ தன்வந்திரியின்‌ பாடலைக்‌ 
கேட்டு, விட்டிற்கு வெளியில்‌ வந்து தாசரைப்‌ பார்த்து மகிழ்ச்சியில்‌ அவர்‌ 
பாதங்களைப்‌ பிடித்து கண்ணீரால்‌ அபிஷேகம்‌ செய்தார்‌. தாசர்‌ அவரை 
சமாதானப்படுத்தி, எழுப்பினார்‌. அவருக்கோ துக்கம்‌ தொண்டையை அடைக்குமாறு 
இருந்தது. 


தன்‌ சிஷ்யரான வேதவியாசர்‌ மூலமாக அவருக்கு என்ன நடக்கப்போகிறது என்று 
கூறி, அதற்கான பரிகாரம்‌ என்னவென்று சொல்லுமாறு பணித்தார்‌. 
வேதவியாசரும்‌ அதே பாடலை 16 முறை புனஸ்சரணம்‌ முறையில்‌ பாடி, 16 
தேங்காய்களை ஸ்ரீஹரிக்கு சமர்ப்பித்து, 16 முறை மங்களாரத்தி செய்தால்‌, வந்த 
நோய்‌ தீர்ந்துவிடும்‌ என்று கூறினார்‌. இந்த பரிகாரத்தை உன்னால்‌ செய்ய 
முடியுமா என்று அந்த கிருகஸ்தனை தாசர்‌ கேட்டதும்‌, உடனே அதற்குத்‌ 
தேவையான அனைத்துப்‌ பொருட்களையும்‌ சேகரித்து வந்து நின்றார்‌ அந்த 
கிரகஸ்தர்‌. 


முன்பு சொன்னதைப்போல்‌ தினமும்‌ புனஸ்சரணம்‌ பக்தியுடன்‌ நடைபெற்றது. 
ஒவ்வொரு புனஸ்சரணம்‌ முடிந்தவுடன்‌, ஸ்ரீஹரிக்கு பழம்‌ நைவேத்தியம்‌ 
செய்யப்பட்டு, அடுத்த புனஸ்சரணம்‌ துவங்கியது. இப்படியாக 13வது புனஸ்சரணம்‌ 
முடியும்‌ தருணத்தில்‌ - இத்தகைய செயல்‌ தாம்‌ விரும்பிய முடிவைத்‌ 
தரப்போகிறது என்று தம்‌ ஞானதிருஷ்டியில்‌ கண்ட ஸ்ரீதாசர்‌ - தம்‌ சிஷ்யர்கள்‌ 
அனைவரிடமும்‌ - ஸ்ரீஹரி வரப்போகிறான்‌. அனைவரும்‌ எழுந்து நர்த்தன சேவை 
செய்யுங்கள்‌ - என்றார்‌. சிஷ்யர்கள்‌ அனைவரும்‌ மிகுந்த மகிழ்ச்சியுடன்‌ தன்‌ 
குருவின்‌ மகிமையைப்‌ புகழ்ந்தவாறு, ஸ்ரீஹரியை மனதில்‌ நினைத்தவாறு 
பக்தியுடன்‌ நடன சேவை செய்யத்‌ துவங்கினர்‌. பல தம்பூரிகளின்‌ நாதம்‌, 
நடனமாடிக்‌ கொண்டிருந்த சிஷ்யர்களின்‌ கெஜ்ஜே நாதம்‌, நடனத்திற்குத்‌ தகுந்த 
தாளம்‌ - இவையெல்லாவற்றையும்‌ கேட்டுக்கொண்டிருந்த நோயுற்ற அந்த 
எஜமானனின்‌ மனைவியானவள்‌, ஒரு புதிய உற்சாகத்துடன்‌ தன்‌ 
படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்து, தன்‌ தலைமுடி உடைகளை சரி 
செய்துகொண்டு, ஓடி வெளியில்‌ வந்து, கைதொழுது அனைவரையும்‌ வணங்கி, 
தானும்‌ அந்த நடன சேவையில்‌ பங்குகொள்ளத்‌ துவங்கினாள்‌. 


இதைக்‌ கண்ட அந்த எஜமானன்‌ பயந்துவிட்டான்‌. பயந்துபோன அந்த எஜமானனை 
சமாதானப்படுத்தி - அப்பனே, உனக்கு ஸ்ரீஹரியின்‌ அனுக்கிரகம்‌ ஆகியிருக்கிறது. 
உன்‌ மனைவி மரணவாயிலிலிருந்து தப்பியிருக்கிறாள்‌. அவளுக்கு நோய்‌ 
சரியாகிவிட்டது. இனி பிரச்னை எதுவுமில்லை - என்றவாறு அவருக்கு 


பிரசாதத்தை வழங்கினார்‌ ஸ்ரீதாசர்‌. அந்த தம்பதிகளை ஆசிர்வதித்து விட்டிற்குள்‌ 
அனுப்பிய தாசர்‌, சிஷ்யர்களை நோக்கி - நாம்‌ வந்த வேலை முடிந்தது. இன்று 
இத்துடன்‌ பிட்சையை முடித்துக்கொள்வோம்‌ என்று தம்‌ இருப்பிடத்திற்கு 
அனைவருடனும்‌ திரும்பினார்‌. அந்த எஜமானனின்‌ உறவினர்‌, நண்பர்கள்‌ மற்றும்‌ 
அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள்‌ இந்த அற்புதத்தைக்‌ கண்டு, தாசரின்‌ மகிமையை 
கண்டு உணர்ந்தனர்‌. அன்றிரவு அங்கேயே தங்கியிருந்து, அடுத்த நாள்‌ தாசர்‌ தம்‌ 
குழுவினருடன்‌ பெல்லாரி வழியில்‌ ஹொஸ்பேட்‌ நோக்கி பயணத்தை 
துவக்கினார்‌. 


ஹொலஸ்பேட்‌: 


ஹொஸ்பேட்டைக்குப்‌ பக்கத்து கிராமமான சிலகனஹட்டியில்‌, தம்‌ மைத்துனரான 
காவல்துறையில்‌ வேலையிலிருந்த ஸ்ரீனிவாசராவ்‌ அவர்களின்‌ அழைப்பின்‌ பேரில்‌ 
அவர்‌ வீட்டிற்குச்‌ சென்றார்‌. இந்தக்‌ கிராமத்தில்‌ தங்கியவாறு, தினமும்‌ 
ஹோஸ்பேட்டில்‌ யாயிவார பிட்சை, பஜனை, உபன்யாசம்‌ இவைகளை 
ஹோஸ்பேட்டில்‌ செய்து வந்தார்‌. உபன்யாசம்‌ என்றால்‌ வெறும்‌ கதைகள்‌ 
சொல்லிக்‌ கொண்டிராமல்‌, தாசர்‌, அவற்றிற்கு வேத புராணங்களிலிருந்து தக்க 
சான்றுகளையும்‌ மேற்கோள்‌ காட்டி வந்தார்‌. தம்‌ உபன்யாசத்தை கேட்பவர்களின்‌ 
மனதில்‌ மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவராக இருந்தார்‌ தாசர்‌. ஸ்ரீஜகன்னாததாசரின்‌ 
ஹரிகதாம்ருதசாரத்தின்‌ செய்யுள்கள்‌ அவர்‌ வாயிலிருந்து கங்கையின்‌ 
பிரவாகம்போல்‌ வெளிவந்தன. கனகதாசரின்‌ ஹரிபக்திசாரம்‌, சோமேஷ்வர சதகம்‌, 
சிவசரணரின்‌ தத்வாம்ருத வசனங்கள்‌, முகம்மதியர்களின்‌ குரான்‌ தத்துவம்‌, 
பாதிரிகளின்‌ தத்துவ போதனை இவை எல்லாவற்றையும்‌ கலந்து அவர்‌ செய்த 
உபன்யாசம்‌, ஒரு புதிய வழியில்‌ இருந்தது. கேட்பவர்களையும்‌ கட்டிப்போட்டது. 
இப்படியாக பண்டிதர்கள்‌ மற்றும்‌ பாமரர்கள்‌ இருவரும்‌ மகிழும்‌ வண்ணம்‌ 
உபன்யாசம்‌ செய்த ஸ்ரீதாசர்‌ அங்கிருந்து ஆதோனிக்கு புறப்படலானார்‌. 


ஆதோனி: 


ஆதோனி க்ஷேத்ரம்‌ பல வழியில்‌ பாடல்பெற்ற தலமாகும்‌. முஸ்லிம்களின்‌ 
ஆட்சியின்‌ கீழ்‌ இந்த இடம்‌ இருந்துவந்தாலும்‌, எப்போதும்‌ இந்து திவான்‌௧ளே 
இங்கு ஆண்டு வந்தனர்‌. தாச பரம்பரையில்‌ முக்கியமானவரான விஜயதாசர்‌ 
மூலம்‌ வேணுகோபாலவிட்டலா என்ற அங்கிதம்‌ பெற்ற அவரது முக்கியமான 
சிஷ்யரான  திம்மண்ணா இதே இடத்தில்தான்‌ திவானாக இருந்தார்‌. 
ஸ்தலபுராணத்தில்‌ இந்த இடத்தை யதுகிரி அல்லது யாதவகிரி என்று 
அழைக்கின்றனர்‌. இத்தகைய பெருமை வாய்ந்த இடத்திற்கு வந்த தாசர்‌, 
யாருடைய வீட்டிற்கும்‌ செல்லாமல்‌, பிராமணர்கள்‌ வசிக்கும்‌ பகுதியில்‌ இருந்த 
மிகுந்த விசாலமான சத்திரத்தில்‌ போய்‌ தங்கினார்‌. அங்கிருந்துகொண்டு தம்‌ 
தினப்படி செயல்களை செய்யலானார்‌. 


ஒரு நாள்‌ தாசர்‌ தம்‌ யாயிவாரத்திற்கு (பிட்சைக்கு) புறப்படும்‌ நேரத்தில்‌, அந்த 
ஊரில்‌ நல்ல வேலையில்‌ இருந்தவரான ராகவேந்திரராயர்‌ என்பவர்‌ தாசரின்‌ 


கால்களில்‌ விழுந்து வணங்கி, தமக்கு ஏற்பட்டுள்ள சங்கடத்திலிருந்து தாசர்‌ நான்‌ 
காப்பாற்றுவேன்‌ என்று வாக்களிக்கும்வரை எழுந்திருக்கப்போவதில்லை என்று 
கதறினார்‌. கருணை மிகுந்தவரான தாசர்‌, பயப்படவேண்டாம்‌ என்று 
ஆறுதலளித்தார்‌. பறி போன வேலையை அவருக்கே திரும்ப கிடைப்பதற்கான 
வழியை - தன்‌ சிஷ்யர்‌ வேதவியாசரிடம்‌ கேள்வி கேட்டு பதில்‌ பெற்று 
அதன்படி, ஸ்ரீவாதிராஜரின்‌ மதிப்பை பெற்ற வாயுஸ்துதியை 21 நாட்கள்‌ 
பாராயணம்‌ செய்யச்‌ சொல்லி, தம்‌ இருப்பிடத்திலேயே அதை துவக்கியும்‌ 
வைத்தார்‌. 16ம்‌ நாளே, தன்னை வேலையில்‌ வந்து சேருமாறு வந்த கடிதத்தை 
ராகவேந்திரராயர்‌, தாசரின்‌ முன்‌ வைத்து நெடுஞ்சாண்கிடையாக விழுந்து 
வணங்கினார்‌. ஏற்கனவே வேண்டிக்கொண்டவாறு 21 நாட்கள்‌ விரதத்தை முடித்து 
அவருக்கு மந்திராட்சதை வழங்கினார்‌ தாசர்‌. 


மிகுந்த மகிழ்ச்சியடைந்த ராகவேந்திரராயர்‌, தாசரை வண்டியில்‌ ஏற்றி நகர்வலம்‌ 
அழைத்துப்‌ போக விருப்பம்‌ தெரிவித்தார்‌. ஆனால்‌ தாசரோ, ஸ்ரீமன்‌ 
மத்வாச்சாரியாரின்‌ சர்வமூல கிரந்தங்கள்‌ மற்றும்‌ வாயுதேவரின்‌ உருவச்சிலை 
ஆகியவற்றை வைத்து நகர்வலம்‌ செய்வித்து, தாம்‌ நடந்தே வந்தார்‌. தாசருக்கும்‌ 
அவரது சிஷ்யர்களுக்கும்‌ தம்மால்‌ முடிந்த அளவு மரியாதை செய்தார்‌ 
ராகவேந்திரராயர்‌. 


கெளதாளம்‌: 


அதோனியிலிருந்து புறப்பட்டு தம்‌ சிஷ்யர்களுடன்‌ 13கிமீ தூரத்திலிருந்த 
கெளதாளம்‌ கிராமத்திற்கு சென்றார்‌ தாசர்‌. அவ்வூரின்‌ முக்கியஸ்தரான 
'லட்சாதிகாரி ஸ்ரீமந்தர்‌ என்று புகழுடைய தேசாய்‌ பீமசேனராயர்‌, தாசரின்‌ 
பெருமைகளை தெரிந்தவராகையால்‌, தம்‌ ஊரினருக்கு உபதேசம்‌ செய்யவேண்டும்‌ 
என்று கூறி தாசரை வரவேற்றார்‌. அங்கு நடைபெற்ற உபன்யாசங்கள்‌ 
கேட்பவர்களை மிகவும்‌ மகிழ்ச்சியில்‌ ஆழ்த்தின. தேசாய்‌ அவர்கள்‌, தாசருக்கு 
தக்க மரியாதை செய்து வழியனுப்பி வைத்தார்‌. இங்கு கிடைத்த பொருட்களையும்‌ 
பணத்தையும்‌ தாசர்‌, கரிகிரி நரசிம்மருக்கு என்று தனியே எடுத்துவைத்தார்‌. 


இந்தப்‌ பயணத்தை இங்கேயே முடித்து, தம்‌ கிராமமான நர்சிபுரத்திற்கு 
திரும்பினார்‌ தாசர்‌. 


மூன்றாவது பயணம்‌ (1909-1910): 
முளபாகல்‌ மற்றும்‌ திருப்பதி: 
சில நாட்கள்‌ தாசர்‌ தம்‌ ஊரிலேயே இருந்து, கிரந்தங்களை சேகரித்தல்‌, 
விருந்தினர்களை உபசரித்தல்‌ ஆகியவற்றைச்‌ செய்து வந்தார்‌. கார்த்திக சுத்த 


சதுர்தசி தம்‌ குருவான முத்துமோகனதாசரின்‌ ஆராதனையின்‌ பொருட்டு, தம்‌ 
சிஷ்யர்களுடன்‌ தொட்டபெல்லாபுரத்திற்கு செல்வதாக புறப்பட்டார்‌. அங்கிருந்து 


திருப்பதி செல்லவிருப்பதால்‌ அனைத்து சிஷ்யர்களும்‌ புறப்பட்டுவிட, அனைவரும்‌ 
தொட்டபெல்லாபுரத்திற்கு வந்து சேர்ந்தனர்‌. குருசேவையில்‌ தம்மை 
ஈடுபடுத்திக்கொண்ட தாசர்‌, தம்‌ குருவின்‌ ஆராதனையை மிகவும்‌ விமரிசையாக 
மூன்று நாட்களாக நடத்தினார்‌. பிராமண சுமங்கலிகளுக்கு உணவளித்து 
அனைவரும்‌ ஆராதனையை மகிழ்ச்சியுடன்‌ கொண்டாடினர்‌. 


அங்கிருந்து தேவனஹல்லி வழியில்‌ கோலார்‌ வந்து சேர்ந்து அங்கு சில நாட்கள்‌ 
தங்கினார்‌. பயணத்தில்‌ சென்ற கிராமங்களிலெல்லாம்‌ புதிய சிஷ்யர்களை 
சேர்க்கும்‌ செயலும்‌ நடந்தே வந்தன. கோலாரில்‌ பீமராவ்‌ என்பவருக்கு :ஸ்ரீத 
சர்வேசவிட்டலா' என்று அங்கிதத்தை வழங்கினார்‌. இங்கிருந்து புறப்பட்டு, 
திருப்பதிக்கு கிழக்கு வாசல்‌ என்று அழைக்கப்படும்‌ மூடபாகிலு அல்லது 
முளபாகில்‌ என்ற அழைக்கப்படும்‌ ஊருக்கு வந்து சேர்ந்தார்‌. 


யதிகளின்‌ பரம்பரையில்‌ தாசகூடவிற்கு பெரும்‌ பங்காற்றிய, பற்பல 
கீர்த்தனைகளை, சூளாதிகளை இயற்றிய த்ருவனின்‌ அம்சம்‌ என்று 
அழைக்கப்படும்‌ ஸ்ரீ்ீீபாதராயரின்‌ மகாசன்னிதானம்‌ இருக்கும்‌ க்ஷேத்ரம்‌ 
முளபாகல்‌. இவரது பிருந்தாவனம்‌ ஊரிலிருந்து 2கிமீ தூரத்தில்‌ உள்ளது. 
இத்தகைய மகிமை பொருந்திய க்ஷேத்திரத்தில்‌ தாசர்‌ வந்து தங்கவேண்டும்‌ 
என்று பகவத்‌ பக்தரான ஸ்ரீனிவாசராவ்‌ என்பவர்‌ தாசரிடம்‌ வேண்டி, அவரை தம்‌ 
இல்லத்தில்‌ தங்கவைத்தார்‌. இவரது பக்தி, சிரத்தையைக்‌ கண்ட தாசர்‌ அவருக்கு 
'ஞானதாயகமோகனவிட்டலா: என்று அங்கிதம்‌ கொடுத்து அவரை சிஷ்யராக 
ஆக்கிக்கொண்டார்‌. அங்கேயே இவரது நண்பரான ராமசந்திரராவ்‌ என்பவருக்கு 
நாதமூர்த்திவிட்டலா என்றும்‌, நங்கலி ஸ்ரீனிவாசராயருக்கு 'நாரதவரதவிட்டலா' 
என்றும்‌, ஹரிகதையில்‌ விற்பன்னரான அச்சுததாசருக்கு ஹரிதாமோதரவிட்டலா' 
என்றும்‌ அங்கிதம்‌ கொடுத்து அனுக்கிரகம்‌ செய்தார்‌. சிஷ்யர்களின்‌ 
வேண்டுகோளுக்கிணங்க அங்கேயே இரண்டு மாதங்கள்‌ தங்கியிருந்து, 
ஹரிகதாம்ருதசாரம்‌ உபன்யாசத்தை செய்தார்‌. இந்த உபன்யாசத்தின்‌ மங்கள 
விழாவை, ஸ்ரீபாதராயரின்‌ பிருந்தாவனத்தில்‌ மிகவும்‌ விமரிசையாக நடத்தினார்‌. 


இங்கிருந்து புறப்பட்டு திருப்பதி போகும்‌ வழியில்‌ சித்தூருக்கு வந்தார்‌. அங்கு 
ஒன்றிரண்டு நாட்கள்‌ இருந்தபோது, குப்பாச்சார்‌ மற்றும்‌ ராகவேந்திரராவ்‌ என்று 
இருவர்‌ தாசருக்கு சிஷ்யர்கள்‌ ஆனார்கள்‌. இவர்களுக்கு ஹயவதனவிட்டலா 
என்றும்‌ ஹனுமேசவிட்டலா என்றும்‌ முறைப்படி அங்கிதம்‌ கொடுத்தார்‌ தாசர்‌. 


திருப்பதி க்ஷேத்திரத்திற்கு வந்து, கீழ்‌ திருப்பதி என்று அழைக்கப்படும்‌ 
கோவிந்தராஜபுரத்தில்‌ பரம பக்தரான நாராயணதாசரின்‌ வரவேற்பில்‌ தங்கலானார்‌. 
க்ஷேத்திரமூர்த்தியை தரிசிப்பது, கபில தீர்த்தத்தில்‌ ஸ்நானம்‌, பித்ருகார்யங்களை 
செய்தல்‌ ஆகியவற்றை முடித்து அங்கு ஒரு நாள்‌ தங்கியிருந்து மறுநாள்‌ தம்‌ 
சிஷ்யர்களுடன்‌ திருப்பதி மலைமேல்‌ ஏறினார்‌. தாசதீட்சையுடன்‌ தாளம்‌, காலில்‌ 
கெஜ்ஜே கட்டிக்கொண்டு ஸ்ரீவேங்கடேசனின்‌ பாடல்களைப்‌ பாடியவாறு, 
திரும்பத்திரும்ப கோவிந்தா என்றவாறு மலை ஏறுவதைக்‌ கண்ட மக்கள்‌ தாமும்‌ 
இவருடன்‌ சேர்ந்துகொண்டனர்‌. 


காளிகோபுரத்தைத்‌ தாண்டி, தேவ மந்திரத்தின்‌ பெரிய வாசலைத்‌ தாண்டி அங்கே 
அனைவரும்‌ நெடுஞ்சாண்கிடையாக விழுந்து வணங்கி, பின்‌ பேடி ஆஞ்சனேயரை 
தரிசனம்‌ செய்துகொண்டு, புஷ்கரிணி தீர்த்தத்தை பிரதட்சிணையாக சுற்றி, 
வராகஸ்வாமியை தரிசித்து, விமான ஸ்ரீனிவாசருக்கு தூரத்திலிருந்தே கைகூப்பி 
வணங்கி, பரம பகவத்பக்தரான ஸ்ரீ ஹுச்சாச்சாரியர்‌ விட்டில்‌ போய்‌ தங்கினர்‌. 


ஆசாரியர்‌ மற்றும்‌ தாசர்‌ இருவரின்‌ சந்திப்பு மிகவும்‌ அன்னியோன்னியமாக 
இருந்தது. இருவருக்கும்‌ மகிழ்ச்சியையும்‌ கொடுத்தது. ஞானிகள்‌ இருவர்‌ 
சந்தித்துப்‌ பேசினால்‌, அதைப்‌ பார்ப்பவர்களுக்கும்‌ மகிழ்ச்சி. தாசருடன்‌ வந்த 
சிஷ்யர்கள்‌ இந்த சந்திப்பைக்‌ கண்டு மகிழ்ந்தனர்‌. ஹுச்சாச்சாரியரும்‌ சாதாரண 
மனிதரல்ல. மிகுந்த சாதனை செய்தவர்‌. சர்வக்ஞ சாத்திரங்களைப்‌ படித்தவர்‌. 
தாசதர்மத்தை உலகுக்கு தெரியப்படுத்தி, பரமாத்மனின்‌ சத்குணங்களை பல 
விதங்களில்‌ -இந்திரேச* என்ற அங்கிதத்தில்‌ பாடி திருப்பதி க்ஷேத்திரத்தில்‌ 
வசிக்கும்‌ பக்தர்‌ இவர்‌. ஸ்ரீவேங்கடேசன்‌ நினைத்தபோதெல்லாம்‌ இவருக்கு தன்‌ 
தரிசனத்தைக்‌ கொடுத்து வந்தான்‌. இவர்‌ நடத்தி வந்த அன்னசத்திரத்தில்‌, ஸ்ரீஹரி 
பல அற்புதங்களைச்‌ செய்து இவரை புகழடையச்‌ செய்தான்‌. இப்படிப்பட்ட 
ஞானிகளான ஆசாரியர்‌, ஸ்ரீதாசரை மிகவும்‌ மரியாதையுடன்‌ வரவேற்று, 
அவருடன்‌ வந்தவரையும்‌ குசலம்‌ விசாரித்தார்‌. 


தாசர்‌ தம்‌ சிஷ்யர்களுடன்‌ ஸ்வாமி புஷ்கரிணியில்‌ குளித்து, ஆன்ஹிகங்களை 
முடித்து, கோயிலை பிரதிட்சிணையாக வந்து, கோயிலுக்குள்‌ நுழைந்து, விமான 
ஸ்ரீனிவாசனை தரிசித்து, கருட கம்பத்தைத்‌ தாண்டி, உள்ளே கர்ப்பகிருகத்தில்‌ 
நுழைந்து நின்றார்‌. ஸ்ரீவேங்கடேசனின்‌ தரிசனத்தில்‌ மெய்மறந்து மகிழ்ச்சியில்‌ 
நின்ற குருவைக்‌ கண்ட சிஷ்யர்களும்‌ கோவிந்த நாமஸ்மரணை செய்தவாறு 
நின்றனர்‌. கோடி சூரியர்களின்‌ ஒளியுடையவனும்‌, கோடி சந்திரர்களின்‌ 
குளிர்ச்சியை உடையவனுமான அழியாதவனுமாகிய இறைவனை அக மற்றும்‌ 
புறக்கண்களால்‌ தரிசனம்‌ செய்து, தம்‌ சிஷ்யர்களையும்‌ ஸ்ரீவேங்கடேசனை நன்கு 
தரிசனம்‌ செய்யுமாறு பணித்தார்‌. அன்று சிஷ்யர்களின்‌ மகிழ்ச்சிக்கு எல்லையே 
இல்லை. ஸ்ரீஹரியின்‌ பெருமைகளை பேசியவாறு ஆச்சாரியரின்‌ இருப்பிடத்திற்கு 
வந்து, அவரின்‌ உபசாரங்களை பெற்றுக்‌ கொண்டனர்‌. 


க்ஷேத்திரத்தில்‌ தங்கியிருந்த மூன்று நாட்களும்‌, தாச தீட்சையும்‌ ஸ்ரீனிவாசனுக்கு 
சேவை செய்து, அவனின்‌ பாடல்களை பஜனை, நடனத்துடன்‌ பாடி, பிற்பகலில்‌ 
தத்வவிசாரம்‌ ஆகியவற்றை செய்ததால்‌, அங்கிருந்தவர்கள்‌ மிகவும்‌ மகிழ்ச்சி 
அடைந்தனர்‌. இப்படியாக திருப்பதி பயணத்தை முடித்து, அனைவரும்‌ தங்கள்‌ 
கிராமமாகிய நர்சிபுரத்திற்கு வந்து சேர்ந்தனர்‌. 


சஞ்சாரத்தை முடித்தல்‌: 


இப்படியாக சுமார்‌ 12 ஆண்டுகள்‌ (1900-1912) தம்‌ பயணங்களை செய்து, பல 
சிஷ்யர்களை சேர்த்துக்கொண்ட தாசர்‌, ஒரு முறை அருகில்‌ உள்ள தம்‌ சிஷ்யரின்‌ 


ஊரான கோடிகெஹல்லிக்கு அவரின்‌ அழைப்பின்‌ பேரில்‌ சென்றார்‌. பயணத்தின்‌ 
துவக்கக்‌ காலத்தில்‌, சிஷ்யரான வேதவியாசர்‌ சுமந்து வந்த உலோகத்திலான 
பிராணநாதரின்‌ உருவச்சிலை, இந்தக்‌ கிராமத்திலிருந்தே பெறப்பட்டது. 
அனைவரும்‌ குருவுடன்‌ ஊருக்குள்‌ நுழைந்து, ஊர்‌ பெரியவரின்‌ வரவேற்பைப்‌ 
பெற்று, பின்னர்‌ குருவின்‌ திருக்கரங்களால்‌ தீர்த்தபிரசாதத்தைப்‌ பெறும்‌ 
நோக்கத்துடன்‌, குருசேவை செய்வதன்‌ மூலம்‌ இறைவனின்‌ பூஜையை ஏற்பாடு 
செய்திருந்தனர்‌. பஜனை, தேவதார்ச்சனை பின்னர்‌ பிராமணர்‌ சுமங்கலிகளின்‌ 
போஜனம்‌ ஆகியவை நடந்தன. எப்போதும்‌ போல திக்விஜய பிராணதேவரை 
உத்சவ மண்டபத்தில்‌ நிறுத்தி, இரவு நேரத்தில்‌ நடைபெறும்‌ பஜனையும்‌ நடந்தது. 
வந்திருந்தவர்கள்‌ அனைவரும்‌ பல-மந்திராட்சதை பெற்றுக்கொண்டு அவரவர்‌ 
வீடுகளுக்குத்‌ திரும்பினர்‌. குருசிஷ்யர்கள்‌ அன்றிரவு அங்கேயே இருந்து 
ஓய்வெடுத்துக்‌ கொண்டனர்‌. 


மறுநாள்‌ காலை தாசர்‌ திரும்ப தம்‌ கிராமத்திற்கு கிளம்பிய நேரத்தில்‌, திக்விஜய 
பிராணதேவரை தரிசனம்‌ செய்ய போனபோது, அங்கு வந்த சிஷ்யர்‌ ஒருவர்‌ - 
அங்கிருந்த சிலை திடீரென்று மாயமாகிவிட்டது - என்றார்‌. அந்த மண்டபத்தின்‌ 
வாசற்‌ கதவுகள்‌ பூட்டியே இருக்கின்றன. வெளியிலிருந்து யாரும்‌ வரமுடியாது. 
இப்படியிருக்கும்போது சிலை எப்படி மாயமானது என்று அங்கிருந்தவர்கள்‌ 
அனைவரும்‌ தமக்குள்‌ பேசலாயினர்‌. இதைக்‌ கண்ட தாசர்‌, சிறிது நேரம்‌ 
யோசிப்பவராக்‌ காட்டிக்கொண்டு, இதற்குப்‌ பின்னால்‌ இருக்கும்‌ ஸ்ரீஹரியின்‌ 
முடிவை, தம்‌ சிஷ்யர்களை நோக்கிக்‌ கூறலானார்‌ - இங்கிருந்து இன்னும்‌ பயணம்‌ 
மேற்கொள்வது ஸ்ரீஹரிவாயுகளுக்கு சம்மதம்‌ இல்லை. ஸ்ரீசர்வக்ஞாசாரியர்‌ 
நம்மை என்ன செய்யச்‌ சொல்கிறார்‌ என்றால்‌ - குறைந்துள்ள நடுவில்‌ 
நின்றுபோயுள்ள) தாச பரம்பரையை மீண்டும்‌ வளர்த்து மேலெடுத்து 
வரவேண்டியது நம்‌ வேலை. இதற்காக தாசக்ஷேத்திரத்தை விஸ்தரிக்க 
வேண்டியிருக்கிறது - என்றார்‌. பயணத்தில்‌ தம்மிடம்‌ சேர்ந்த பணத்தில்‌ ஒரு 
ஆயிரம்‌ ரூபாய்களை ஒரு நிரந்தர வைப்பு நிதியாக துவக்கி, கரிகிரி ஸ்ரீலட்சுமி 
நரசிம்மருக்கு நிரந்தர சேவை ஒன்றை ஏற்பாடு செய்தார்‌. அந்த நிதியின்‌ 
வட்டியில்‌, ஒவ்வொரு சனிக்கிழமையும்‌ தாசகூட சபாவின்‌ பெயரில்‌ ஸ்ரீலட்சுமி 
நரசிம்மருக்கு ஒரு சேவை செய்ய ஏற்பாடானது. 


தாசரின்‌ பிரியமான சிஷ்யராக இருந்து, பயண காலத்தில்‌ பிராணநாதரின்‌ 
உருவச்சிலையை சுமந்து வந்த, வேதவியாசர்‌ தம்‌ குருவின்‌ கட்டளையின்‌ பேரில்‌ 
தம்‌ கிராமத்திற்குச்‌ சென்று, பின்‌ சில நாட்களில்‌ இறந்தார்‌. தம்‌ பயணத்தை 
தங்குதடையின்றி தொடர்ந்து செய்ய வேண்டும்‌ என்ற குருவின்‌ சொல்லிற்கு இந்த 
சம்பவமே ஒரு உதாரணம்‌ என்று கொள்ளலாம்‌. 


பெங்களுரில்‌ வாசம்‌ 
வருகை மற்றும்‌ உபன்யாசங்கள்‌: 


தாச பரம்பரையை வளர்க்க தம்‌ கிராமத்திலிருந்தால்‌ முடியாது என்றெண்ணிய 
தாசர்‌, பெங்களூருக்கு வந்து இருப்பதே உசிதம்‌ என்றெண்ணினார்‌. அதற்காக 
மிச்சமிருந்த சொத்துகளை விற்றுவிட்டு, பிறந்த இடத்தின்‌ பாசத்திற்காகவும்‌ 
எதுவும்‌ வைக்காமல்‌, கிபி1912ம்‌ ஆண்டு பெங்களுர்‌ வந்து சேர்ந்தார்‌. அவருக்கு 
முன்பாகவே, சில சஜ்ஜனர்கள்‌ மூலமாக, தாசரின்‌ வருகை மற்றும்‌ பெருமை 
அறியப்பட்டிருந்தது. பெங்களூரின்‌ தாசருக்குத்‌ தெரிந்தவர்‌ என்றால்‌ - சமூகத்தில்‌ 
மிகவும்‌ மரியாதைக்குரியவர்‌, அரசில்‌ பெரிய பதவி வகித்தவரும்‌, மத்வமதத்தில்‌ 
ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவரான, அரசுவிருதுகளைப்‌ பெற்றவரான, கற்பூர 
ஸ்ரீனிவாசராயர்‌, தேஷ்முகி ஷாமராயர்‌, B.ப.ராகவேந்திரராயர்‌, பேலி 
ஸ்ரீனிவாசராயர்‌, அண்ணு ராமராயர்‌ ஆகியோரே ஆவர்‌. இவர்களைத்‌ தவிர சில 
வைதிக விற்பன்னர்கள்‌ இவரைத்‌ தெரிந்தவராக இருந்தனர்‌. 


இவர்களுக்கு தாசரிடத்தில்‌ ஏன்‌ பிரியம்‌ ஏற்பட்டது என்றால்‌ - தாசரின்‌ 
எளிமையான வாழ்க்கைமுறை, பேச்சில்‌ காட்டிய மரியாதை, அவரின்‌ நல்ல 
களையான முகம்‌ ஆகியவையே. தாசர்‌ தம்‌ குடும்பத்துடன்‌ பெங்களூருக்கு 
வருவது தெரிந்தவுடன்‌ மகிழ்ந்த கற்பூர ஸ்ரீனிவாசராயர்‌, சாம்ராஜ்பேட்டையில்‌ 
இருந்த தம்‌ வீட்டின்‌ ஒரு பாகமாகிய இடத்தில்‌ தாசர்‌ வசிப்பதற்கு ஏற்பாடு செய்து 
கொடுத்தார்‌. வந்தவுடன்‌ தாசரை அந்த இடத்திலேயே இருக்குமாறு ராயர்‌ 
உபசரித்ததால்‌, பெங்களூரில்‌ தாசரின்‌ முதல்‌ இருப்பிடம்‌ அந்த இடமே என்றானது. 


இந்த இடத்திற்கு அருகிலேயே சிஞ்சோலே வெங்கண்ணாச்சாரியர்‌ நிர்மாணித்த 
பிராணதேவரின்‌ ஆலயம்‌ ஒன்று இருந்தது. வெங்கண்ணாச்சாரியர்‌ தாசரின்‌ 
வித்யா குரு என்பதை முன்பே பார்த்தோம்‌. இந்த ஆலயத்தில்‌ தினமும்‌ மாலை 
வேளைகளில்‌ ஹரிகதாம்ருதசார உபன்யாசத்தை செய்து வந்தார்‌. இதற்காக 
புத்தகத்தைப்‌ பார்க்கும்‌ அவசியமும்‌ இவருக்கு இருக்கவில்லை. அனைத்தும்‌ 
மனப்பாடமாக இருந்தது. உபன்யாசத்தின்போது இவரின்‌ பேச்சு கங்கை நதியைப்‌ 
போல தங்குதடையின்றி இருந்ததும்‌, சர்வக்ஞரின்‌ சாஸ்திரங்களிலிருந்தும்‌, பல 
யதிகளின்‌ டீகா டிப்பணிகளிருந்து ஸ்லோகங்களும்‌ வந்துகொண்டிருந்ததாம்‌. 


அனைவரும்‌ இவரும்‌ புலமையைக்‌ கண்டும்‌, இவரது உபன்யாசங்களைக்‌ கேட்டும்‌ 
மிகவும்‌ மகிழ்ச்சியடைந்தனர்‌. எந்தவித பிரதிபலனும்‌ பார்க்காமல்‌, சஜ்ஜனர்களுக்கு 
மகிழ்ச்சியைக்‌ கொடுப்பதற்கும்‌, மக்களை சன்மார்க்கத்தில்‌ ஈடுபடுத்துவதற்காகவும்‌ 
இந்த உபன்யாசங்கள்‌ பயன்படட்டும்‌ என்று எண்ணி, சில ஆண்டுகள்‌ இவற்றைச்‌ 
செய்துவந்தார்‌ தாசர்‌. 


பண்டிதர்கள்‌ & பாமரர்கள்‌ இருவரின்‌ மனங்களையும்‌ கவருமாறு தாசர்‌ செய்யும்‌ 
உபன்யாசங்களைக்‌ கண்டு பல பெரிய மனிதர்கள்‌ தங்கள்‌ வீடுகளுக்கு இவரை 
அழைத்து உபன்யாசம்‌ செய்விப்பது வாடிக்கை ஆயிற்று. வெறும்‌ 
ஹரிகதாம்ருதசாரம்‌ மட்டுமே அல்லாது, ஸ்ரீமத்பாகவதம்‌, பாரதம்‌, 
விஷ்ணுரகஸ்யம்‌, ஹரிவம்சம்‌, மாதங்களின்‌ சிறப்புகள்‌ என, கேட்பவர்களின்‌ 
விருப்பத்திற்கேற்ப உபன்யாசங்களை சொல்லி வந்தார்‌. சுமார்‌ 10 ஆண்டுகள்‌ 
சாம்ராஜ்பேட்டையிலேயே பல இடங்களில்‌ வசித்து வந்தார்‌. அங்கிருந்துகொண்டே, 
சஜ்ஜனர்களின்‌ அழைப்பிற்கேற்ப மல்லேஸ்வரம்‌, விஸ்வேஸ்வரபுரம்‌, பசவன்குடி 
ஆகிய இடங்களில்‌ அவர்களின்‌ வீடுகளில்‌ உபன்யாசம்‌ நடத்தி அவர்களின்‌ 
மரியாதையை ஏற்று வந்தார்‌. 


கிரந்தங்களை சேகரித்தல்‌: 


அதே காலகட்டத்தில்‌, சர்வக்ஞாச்சாரியரின்‌ சர்வமூல கிரந்தங்களுடன்‌, இதர 
கிரந்தங்களையும்‌ எவ்வளவு கஷ்டமானாலும்‌ சேகரித்து வந்தார்‌. அவற்றின்‌ டீகா, 
டிப்பணிகளையும்‌ சேகரித்து, எந்நேரமும்‌ அவைகளை படிப்பதில்‌ நேரத்தை 
பயன்படுத்தினார்‌. பிற மதங்களின்‌ சில நூல்களும்‌ இவரது சேகரிப்பில்‌ சேர்ந்தன. 
அப்புத்தகங்களை படிக்கும்போது இவருக்கு பல விமர்சனங்கள்‌ மற்றும்‌ மாற்றுக்‌ 
கருத்துகள்‌ உண்டாயின என்பது அவர்‌ பல இடங்களில்‌ காவி வண்ணத்தில்‌ 
அடிக்கோடிட்டு இருப்பதைக்‌ கண்டாலே தெரிகிறது. 


சிஷ்யர்களை சேர்த்துக்‌ கொள்ளுதல்‌: 


பெங்களூரில்‌ இருந்த பல வருடங்களில்‌ பலர்‌ இவரது சிஷ்யர்கள்‌ ஆயினர்‌. சிலர்‌ 
இவரது ஆசிர்வாதத்தை வேண்டி அங்கிதோபதேசத்தை பெற்று சீரடைந்தனர்‌. 
இப்படி சிஷ்யர்‌ ஆனவர்கள்‌ பின்வருமாறு: 


அரெகெரெ சஞ்சீவராயர்‌ - ரங்கேசவிட்டலா 
வெங்குபாய்‌ - சிரிராமவிட்டலா 

சுந்தரம்மா - பாகவதஜனப்ரியவிட்டலா 

பிமாச்சார்‌ - ஸ்ரீநிதிவிட்டலா 

வெங்கோபராவ்‌ - கருணாபூர்ணமமோஹனவிட்டலா 
மூர்த்திராவ்‌ - யாதவவிட்டலா 
வராஹழுூர்த்திராவ்‌ - ஹரிநாராயணவிட்டலா 
பத்மாவதிபாய்‌ - உததிசயனவிட்டலா 
கோபாலய்யா - யதுகுனநந்தனவிட்டலா 

பீமதாசர்‌ - மாதவழூர்த்திவிட்டலா 

பல்லடம்‌ மாதவச்சார்‌ - பத்பநாபதாசர்‌ - பத்பநாபவிட்டலா 


ஸ்ரீஹரிகதாம்ருதாசர பாவபிரகாசிகா வியாக்யானத்தை எழுதிய 
ஸ்ரீ பத்பநாபதாசர்‌ (பல்லடம்‌ மாதவாச்சார்‌) குறித்து ஒரு அறிமுகம்‌ 


மாதவாச்சார்‌ கோயம்பத்தூர்‌ அருகில்‌ உள்ள பல்லடம்‌ கிராமத்தில்‌ பிறந்தவர்‌. 
பாகவத மற்றும்‌ சுதா ஆகியவற்றில்‌ திறமை பெற்று அப்போதைய உத்தராதி 
மடாதீசரான ஸ்ரீசத்யத்யான தீர்த்தரின்‌ பூரண நல்லாசியைப்‌ பெற்றிருந்தார்‌. 
கிருகஸ்தராக இருந்தபோது இரு மக்களை பெற்றிருந்தார்‌. ஒரு நாள்‌ சன்யாச 
ஆஸ்ரமத்தையும்‌ பெற்றார்‌. சிறிது காலம்‌ சன்யாசியாக இருந்து பின்னர்‌ மறுபடி 
தன்‌ மனைவி மக்களுடன்‌ குடும்பம்‌ நடத்த ஆரம்பித்தார்‌. இதற்காக ஏதேனும்‌ 
பிராயச்சித்தம்‌ இருக்கிறதா என்று ஸ்ரீசத்யத்யானரிடம்‌ இவர்‌ கேட்க, அவர்‌ 
சன்யாசி ஆசிரமத்தை விட்டவருக்கு தேகத்யாகமே மரணம்‌) பிராயச்சித்தம்‌ என்று 
கூறியதாக தெரிய வருகிறது. முக்கியமான பீடாதிபதிகளாக இருந்து, 
சாஸ்திரத்தில்‌ சொல்லப்பட்டிருந்தபடி ஒரு பிராயச்சித்தம்‌ சொன்னாலும்‌, அதை 
ஆசாரியரால்‌ கடைப்பிடிக்க முடியவில்லை. இதனால்‌, ஸ்ரீபாதங்களவராலும்‌, தம்‌ 
நண்பர்களாலும்‌ பகிஷ்காரம்‌ செய்யப்பட்டு, தம்‌ அன்றாட வாழ்க்கையை 
நடத்துவதற்காக ஆசாரியர்‌ ஒரு அச்சகத்தையும்‌, புத்தகத்தை பைண்ட்‌ செய்யும்‌ 
தொழிலையும்‌ நடத்தலானார்‌. 


இப்படி இருந்தபோது, தந்தெமுத்துமோகனதாசரின்‌ சிஷ்யரான ஸ்ரீராமபுரத்தின்‌ 
கே.சேஷகிரிராவ்‌ அவர்களின்‌ பரிச்சயம்‌ ஆசாரியருக்குக்‌ கிடைத்தது. தாசரின்‌ 
உபன்யாசங்களை சேகரித்து வந்த சேஷகிரிராவ்‌ அவர்கள்‌ அவற்றை பைண்ட்‌ 
செய்வதற்காக ஆசாரியரின்‌ கடைக்கு வந்து கொடுத்தார்‌. அவற்றை பைண்ட்‌ 
செய்யும்போது, ஆசாரியரின்‌ பார்வை அந்த புத்தகத்திலிருந்த தாசரின்‌ 
உபன்யாசங்களின்‌ மேல்‌ விழுந்தது. சேஷகிரிராயரிடமிருந்து தாசரின்‌ 
மகிமைகளை அவ்வப்போது கேட்டுவந்தாலும்‌, ஆசாரியருக்கு தாசரின்‌ மேல்‌ நல்ல 
அபிப்பிராயம்‌ இன்னும்‌ வந்திருக்கவில்லை. மேலும்‌ தாசரி நடை உடை 
பாவனைகள்‌, ஆசாரியருக்கு விசித்திரமாக தோன்றின. 


பாண்டித்யம்‌ (திறமை) இல்லாதவர்கள்‌ செய்யும்‌ தந்திரமே இவை (விசித்திரமான 
நடை, உடை ஆகியன) என்னும்‌ தப்பான அபிப்பிராயமே தாசர்‌ மேல்‌ அவருக்கு 
இருந்தது. ஆனால்‌, தாசரின்‌ தங்குதடையற்ற உபன்யாசத்‌ திறமை, அதற்காக 
அவர்‌ சாஸ்திரங்களிலிருந்து எடுத்துக்‌ கொடுக்கும்‌ உதாரணங்கள்‌, அவரின்‌ சிறந்த 
ஸ்ரீஹரி பக்தி, மிகவும்‌ கடினமான விஷயங்களை மிகவும்‌ சுலபமான நடையில்‌ 
சொல்லும்‌ திறமை, குறுகிய மனதுடையவர்களை தெளிய வைத்து 
விசாலமானதாக்கும்‌ அவரது பாடல்கள்‌ - இவையெல்லாவற்றையும்‌ சேர்த்து அவர்‌ 
வழங்கிய உபன்யாசங்களைப்‌ படித்த ஆசாரியர்‌ - தாசர்‌ ஒரு அபூர்வமான பண்டிதர்‌ 
மட்டுமல்ல, பாண்டித்யத்தை மீறிய ஞானிவரேண்யர்‌ - என்று புரிந்துகொண்டார்‌. 
பரந்த அறிவுடைய இத்தகைய மகானைப்‌ பற்றி இவ்வளவு காலம்‌ தப்பான 
அபிப்பிராயம்‌ கொண்டிருந்தேனே என்று எண்ணி ஆசாரியர்‌ மிகவும்‌ வருந்தினார்‌. 
இப்படிப்பட்ட தாசரை குருவாகப்‌ பெற்ற சேஷகிரிராவ்‌ எவ்வளவு பாக்கியசாலி 
என்று எண்ணினார்‌. தாமும்‌ தாசரை சந்தித்து வணங்கி, அவரிடமிருந்து 
தாசதீட்சை பெறவேண்டும்‌ என்று ஆசைகொண்டார்‌. தம்‌ விருப்பத்தை ஆசாரியர்‌ 
சேஷகிரிராயரிடம்‌ சொல்ல, அவரும்‌ - ஆசார்யரே, மிகவும்‌ சந்தோஷம்‌. நான்‌ 
இந்த விஷயத்தை தாசரிடம்‌ கூறி, பின்‌ அவரின்‌ பதிலை உங்களுக்கு 
தெரிவிக்கிறேன்‌. ஆனாலும்‌, தாங்கள்‌ இது விஷயமாக தாசருக்கு ஒரு 


விண்ணப்பக்‌ கடிதம்‌ எழுதவும்‌ - என்றார்‌. அப்படியே ஆசாரியரும்‌ தன்‌ மனதில்‌ 
உள்ளவற்றை தாசருக்கு ஒரு கடிதத்தில்‌ எழுதினார்‌. அந்தக்‌ கடிதம்‌ இப்படியாக 
இருந்தது: 


ஸ்ரீமத்சமீர சாஸ்திர ப்ரவீண துரீணரான, ஸ்ரீமத்புரந்தர, விஜயதாச, சிரேஷ்டமுக 
கமல க்ஷீராப்திஜாத அம்ருதாந்தசராத, அஸ்மத்குருமர்யாதரான 
ஸ்ரீரீதாசராயரவரின்‌ பாதகமலங்களுக்கு சிஷ்டகோடி ப்ரவீண தாசானுதாசனாத 
பல்லடம்‌ மாதவ செய்யும்‌ சாஷ்டாங்க வணக்கம்‌ மற்றும்‌ ஒரு வேண்டுகோள்‌. 


ஒன்றிரண்டு ஆண்டுகள்‌ முன்பு தங்களிடமிருந்து வரதமோகனவிட்டலா என்ற 
அங்கிதத்தைப்‌ பெற்றவரான திரு.சேஷகிரிராயரின்‌ நட்பு எனக்கு உண்டாயிற்று. 
தங்களைப்‌ பற்றி அவரிடமிருந்து பலமுறை கேட்டிருந்தாலும்‌, பல தாசர்களில்‌ 
தாங்களும்‌ ஒருவர்‌ என்ற எண்ணமே கொண்டிருந்தேன்‌. தங்கள்‌ மகிமையை நான்‌ 
உணர்ந்திருக்கவில்லை. அதை தெரிந்து கொள்ளவேண்டும்‌ என்னும்‌ ஆசையும்‌ 
இருந்திருக்கவில்லை. ஒரு நாள்‌ மல்லேஸ்வரத்தில்‌ கம்பெளண்டர்‌ திரு சுப்பராயர்‌ 
வீட்டிற்கு தாங்கள்‌ வந்திருந்தபோது, நானும்‌ உபன்யாசம்‌ செய்வதற்காக அங்கு 
வந்திருந்தேன்‌. அப்போது தங்களைக்‌ கண்டு இவர்‌ யார்‌ என்று கேட்க, இவரே 
(தாங்களே) திரு.சேஷகிரிராயரின்‌ குரு என்று தெரிய வந்தது. தங்களின்‌ 
வேடத்தைப்‌ பார்த்து, எனக்கு அவநம்பிக்கையே தோன்றியது. ஆகவே, தங்களை 
கண்டும்‌ காணாததுபோல்‌ திரும்ப வந்துவிட்டேன்‌. அதற்கான காரணம்‌ 
என்னவென்றால்‌, தங்களின்‌ மகிமையைக்‌ கேட்ட காதுகளிலேயே, தங்களை 
திட்டுவோர்‌ கூறுவதும்‌ விழுந்தது. அம்ருதத்தில்‌ கலந்த விடம்‌ போல்‌ அது என்‌ 
மனதை கலைத்தது. 


இப்படி இருக்கும்போது, தெய்வாதீனமாக தங்கள்‌ சிஷ்யரான திரு.சேஷகிரிராவ்‌ 
அவர்கள்‌ தங்கள்‌ உபன்யாசங்களைக்‌ கொண்ட ஒரு புத்தக மூட்டையை பைண்டிங்‌ 
செய்யவேண்டி என்னிடம்‌ கொண்டு வந்தார்‌. புத்தகங்களை பைண்ட்‌ 
செய்யும்போது அவற்றில்‌ ஒன்றிரண்டு உபன்யாசங்களைப்‌ படித்தேன்‌. அதைப்‌ 
படிக்கையிலேயே எனக்கு விசித்திரமான மகிழ்ச்சியும்‌, கண்ணிலிருந்து ஆனந்தக்‌ 
கண்ணீரும்‌ வந்தன. மேலும்‌ தங்களுக்கு நான்‌ செய்த அவமரியாதையும்‌ 
நினைவுக்கு வந்தது. உடனே தங்களைக்‌ காண வேண்டுமென்ற ஆவலும்‌ வந்தது. 
அன்றிரவே, நம்‌ திரு.சேஷகிரிராயரிடம்‌ இதைப்‌ பற்றி சொல்லி, எனக்கும்‌ 
உபதேசம்‌ மற்றும்‌ அங்கிதம்‌ வேண்டும்‌ என்றும்‌ தெரிவித்தேன்‌. அவரும்‌ 
தங்களைக்‌ கேட்டுச்‌ சொல்வதாகக்‌ கூறினார்‌. 


ஆனால்‌ அதற்குள்‌ என்‌ கெட்ட காலமாக வெளியூர்‌ செல்ல நேரிட்டது. மூன்று 
மாதங்களுக்குப்‌ பிறகே இங்கு திரும்பி வந்தேன்‌. அந்த சமயம்‌ நம்‌ ராயர்‌ காசி 
யாத்திரைக்குச்‌ சென்றிருந்ததால்‌, அவரின்‌ வருகைக்காகக்‌ காத்திருந்தேன்‌. 
அவரும்‌ - எனக்குத்‌ தோன்றியவாறு ஒரு கடிதத்தை எழுதி வருமாறு கூறினார்‌. 
என்னை தங்களிடம்‌ அழைத்துச்‌ செல்வதாகக்‌ கூறினார்‌. அவர்‌ சொன்னதைப்‌ 
போலவே, நானும்‌ என்‌ மனதில்‌ தோன்றியதை எழுதியுள்ளேன்‌. நான்‌ படித்த 


தங்களின்‌ ஒன்றிரண்டு உபன்யாசங்களின்‌ மூலம்‌ எனக்குத்‌ தெரிந்தது 
என்னவென்றால்‌ - தாசர்‌ சாதாரண மனிதரல்ல. ஒரு மகாபுருஷர்‌ ஆவார்‌. 


ஸ்ரீமதாசாரியரின்‌ கிரந்தங்களிலும்‌, அதற்கான டீகா கிரந்தங்களிலும்‌, தத்வவாதம்‌ 
நிரம்பியிருந்தாலும்‌ அவை எப்படி இருக்கிறதென்றால்‌ - கரும்பின்‌ மேலிருந்து 
கீழ்வரை நற்சுவையே இருந்தாலும்‌, பல்லில்லாத முதியவர்‌ அதை எப்படி 
சுவைக்க முடியாதோ, அந்த கரும்பையே ரசமாக்கிக்‌ கொடுத்தால்‌, எப்படி 
சுவைத்து ரசித்து அதை குடிப்பாரோ - அதைப்போலவே, கரும்பைப்போல உள்ள 
பாரதம்‌ ஆகிய கிரந்தங்களில்‌ காணப்படும்‌ தத்வவாத என்னும்‌ சுவை, தங்களின்‌ 
வாக்கின்‌ இனிமையில்‌ இன்னும்‌ சுவை மிகுந்து சர்க்கரையைப்‌ போல்‌ இனிக்கிறது 
என்பது நிச்சயமாகத்‌ தெரிகின்றது. 


நானும்‌ பலமுறை பாரதம்‌, பாகவத கிரந்தங்களை உபன்யாசத்தில்‌ 
சொல்லியிருக்கிறேன்‌. ஆனால்‌ கரும்பில்‌ மறைந்திருக்கும்‌ சுவையைப்‌ போல்‌, 
எனக்கும்‌ அவற்றில்‌ மறைந்திருக்கும்‌ தத்வவாதங்கள்‌ புலப்படவில்லை. தங்களில்‌ 
உபன்யாசம்‌ என்னும்‌ சர்க்கரையை சிறிதே சுவைத்தவுடன்‌, அதை முழுவதும்‌ 
சுவைத்துக்கொண்டே இருக்கவேண்டும்‌ என்ற ஆவல்‌ எழுந்து, எந்நேரமும்‌ 
தங்களை எப்போது பார்ப்பேன்‌, தங்களிடமிருந்து எப்போது உபதேசதம்‌ மற்றும்‌ 
அங்கிதம்‌ பெறுவேன்‌ என்றே சிந்தித்துக்‌ கொண்டுள்ளேன்‌. 


ஆகவே, பரமஏழையான என்மேல்‌ தாசர்‌ கருணை காட்டி தம்‌ அம்ருதவாக்கினால்‌ 
என்னை பவித்ரன்‌ ஆக்கி, உபதேசம்‌ மற்றும்‌ அங்கிதத்தைக்‌ கொடுத்து, 
தாசகூட்டத்தில்‌ என்னையும்‌ தங்களின்‌ தாசனாகிக்‌ கொள்ளவேண்டுமென்று 
வேண்டிக்கொள்கிறேன்‌. பரமஞானியான உங்களுக்கு எதுவும்‌ அறியாத என்னால்‌ 
அதிகம்‌ எழுதத்‌ தோன்றவில்லை. சாஷ்டாங்கமாக வணங்கும்‌, உங்களின்‌ 
தாசனின்‌ தாசன்‌ - பல்லடம்‌ மாதவன்‌. (விபவ சம்வத்சரம்‌ புஷ்ய சுத்த சஷ்டி 
புதன்கிழமை - 16-01-1929). 


மேற்கண்ட கடிதத்தைக்‌ கண்ட கருணாபூரணரான தாசர்‌, விரைவிலேயே 
ஆசாரியருக்கு தன்‌ தரிசனத்தைத்‌ தந்தார்‌. ஆஜானுபாகுவான தாசரைக்‌ கண்டதும்‌, 
மகிழ்ச்சியடைந்த ஆசாரியர்‌, நெடுஞ்சாண்கிடையாக விழுந்து வணங்கி - தாம்‌ 
அவசரப்பட்டு சன்யாசாஸ்ரமம்‌ பெற்றதும்‌, பின்னர்‌ மறுபடி குடும்பஸ்தராக ஆனது, 
மடத்தினால்‌ பகிஷ்காரம்‌ செய்யப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளானது என தம்‌ 
முழுக்கதையையும்‌ தாசரிடம்‌ சொல்லி, கண்ணீர்‌ வடித்தார்‌. தம்மை 
அனுக்கிரகித்து காப்பாற்றவேண்டும்‌ என்று தாசரின்‌ பாதங்களை கெட்டியாகப்‌ 
பிடித்து வேண்டிக்கொண்டார்‌. 


இப்படியாக மனம்‌ வருந்திய ஆசாரியரைக்‌ கண்டு தாசர்‌ மிகவும்‌ அனுதாபம்‌ 
கொண்டார்‌. அவரை கைத்தூக்கி எழுப்பி ஆறுதல்‌ கூறினார்‌. பயப்படவேண்டாம்‌. 
ஸ்ரீஹரி காப்பாற்றுவான்‌. ஸ்ரீஹரியால்‌ மன்னிக்க முடியாத குற்றங்களை 
மனிதனால்‌ செய்யவே முடியாது. பக்தர்களின்‌ பாவச்செயல்களை மன்னித்து 


அருளுவதில்‌ ஸ்ரீலட்சுமிபதிக்கு சமமானவர்‌ இந்த உலகில்‌ வேறு யாருமே 
இல்லை. 


பாபகர்மவ சஹிசுவொடே ல 

குமிபதிகே சமராத திவிஜர 

நே பயோஜபவாண்டதொளகாவல்லே நாகாணே 
கோபகுருவின மடதி ப்ருகு நக 

சாப மொதலாதவரு மாடித ம 
ஹாபராதகளெணிசிதனே கருணாசமுத்ர ஹரே 


என்னும்‌ ஹரிகதாம்ருதசார வசனத்தை நீங்கள்‌ கேட்டதில்லையா? பாரதம்‌, 
பாகவத புராணங்களின்‌ ரகசியங்களை நன்கு அறிந்தவரான நீங்கள்‌, மோட்சத்தைக்‌ 
கொடுக்கக்கூடிய கிரந்தமாகிய ஸ்ரீஜகன்னாததாசர்‌ எழுதிய 
ஹரிகதாம்ருதசாரத்திற்கு ஒரு விளக்க நூலை நீங்கள்‌ எழுதவும்‌. இதனால்‌ 
உங்களின்‌ பாவங்கள்‌ நீங்கி, வாழ்க்கையும்‌ அர்த்தமுள்ளதாக ஆகிவிடும்‌. 
பக்தர்களின்‌ கஷ்டத்தைப்‌ போக்குபவனான ஸ்ரீஹரியின்‌ கருணை உங்களுக்குக்‌ 
கிடைக்கும்‌ என்று சொல்லி ஆசாரியருக்கு “பத்பனாப விட்டலா என்று 
அங்கிதோபதேசமும்‌ அருளினார்‌. 


ஆசாரியர்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌. தம்‌ இன்னலுக்கு தீர்வளித்த குருவின்‌ 
கருணையை எண்ணி மகிழ்ந்தார்‌. தம்‌ குருவை வணங்கி குரு ஸ்தோத்ரத்தை 
கன்னடத்தில்‌ இயற்றினார்‌. (இந்தப்‌ புத்தகத்தில்‌ பின்னே கொடுக்கப்பட்டுள்ளது;. 


தன்‌ குருவின்‌ மகிமைகளைப்‌ புகழ்ந்து கொண்டாடி பத்பனாபதாசர்‌ 


சமஸ்கிருதத்திலும்‌ குருஸ்தவனத்தை இயற்றியுள்ளார்‌. அதற்கான 
பொருளுரையையும்‌ அவரே வழங்கியுள்ளார்‌. (ஆதாரம்‌: பரமார்த்த சந்திரோதய, 
எண்‌:4 இதழ்‌: 5, பிரமோதூத, சிராவண - 10.8.1930). அந்த ஸ்லோகங்கள்‌ 


பின்வருமாறு உள்ளன. 


தத்வஞானம்‌ வஹந்தீம்‌ சுஜன சுதமீதாம்‌ 
பூர்ணபோதார்ய சாஸ்திர க்ஷீராம்போதிம்‌ 
ப்ரவிஷ்டாம்‌ சகல பத சுளாதி த்வைத ஹம்சாதி 
யுக்தாம்‌ | சுப்ரமண்யாக்ய சுரேஸ்ஸுமுக 
கமலஜம்‌ சர்வ பாபாப ஹந்தீம்‌ | வந்தே 
வாக்தேவதாக்யம்‌ சகல பதித சங்கம்‌ 
பாவயந்திம்‌ துய்யகங்காம்‌ ॥1॥ 


யம்ஹி தாசார்ய வியாசார்ய ஜாதி 
பார்யே குணான்வித்‌ | அஸ்பர்தயாபி 
சேவந்த்யெள பதிமேகந்தமாஸ்ரயே |॥2॥ 


சுப்பராயீதி விக்யாதம்‌, சுப்ரமண்யாக்ய 


ஷண்முகம்‌ அஞ்ஞான சுரஹந்தாரம்‌ | 
ஞானனாபதீம்‌ பஜே ॥3॥ 


சுப்ரமண்யாக்ய சூர்யந்தம்‌ ஸ்வாந்த த்வாந்த 
நிக்ருந்தகம்‌ | தத்வஞான கரை: பூர்ணம்‌ 
குருவர்யம்‌ அஹம்‌ பஜே ॥4॥ 


சதுஸ்லோகாத்மகம்‌ இதம்‌ குரோ: சுகுண 

சம்ஸ்தவம்‌ | பத்மனாபாக்ய தாசேன 

க்ருதம்‌ ஸ்ரீ குருவனுக்ரஹாத்‌ ॥5॥ 

ஸ்ரீ குருவந்தர்கத ஸ்ரீ தந்தேமுத்துமோகனவிட்டல: ப்ரீயதாம்‌ ॥ 


இப்படியாக அருமையான சரளமான நடையில்‌ எழுதப்பட்ட அவரது குருஸ்தவன, 
பத்பனாப தாசரின்‌ புலமைக்கும்‌ அவரது குருபக்திக்கும்‌ சான்றாக உள்ளது. 


அங்கிதோபதேசம்‌ ஆனபிறகு பத்பனாபதாசர்‌ தம்‌ குருவின்‌ கட்டளையை 
சிரமேற்கொண்டு ஹரிகதாம்ருதசாரத்திற்கு மிகவும்‌ விசேஷமான உரையை 
இயற்றினார்‌. அந்த உரையை தம்‌ குருவிடம்‌ சமர்ப்பித்த சில நாட்களிலேயே, 
பத்பனாபதாசர்‌ இயற்கை எய்தினார்‌. 


ஹரிகதாம்ருதசாரத்திற்கு பத்பனாபதாசர்‌ இயற்றிய உரையானது, கற்றவர்‌ மற்றும்‌ 
பாமரர்‌ மத்தியில்‌ பெரும்‌ மதிக்கப்பட்டது. மூலபாகவத ஸ்லோகங்கள்‌ மற்றும்‌ 
புராணங்களை மேற்கோள்‌ காட்டி ஹரிகதாம்ருதசாரத்தின்‌ பொருளை 
எடுத்துரைக்கும்‌ இந்த உரை இப்பொழுதும்‌ அனைவருக்கும்‌ மிகவும்‌ 
பிரியமானதாக இருக்கிறது. தந்தேமுத்துமோகனதாசரின்‌ பரந்த மனதினால்‌ 
இப்படிப்பட்ட அற்புதமான உரை ஹரிதாச இலக்கியத்திற்கு கிடைத்துள்ளது. 


ஸ்ரீபிரமோத நாம சம்வத்சரம்‌ மாக கிருஷ்ண ஏகாதசி வியாழக்கிழமை 12/02/1931 
அன்று பத்பனாபதாசர்‌ தம்‌ உரை கிரந்தத்தை எழுதி தம்‌ குருவிற்கு சமர்ப்பித்தார்‌. 
தன்‌ சன்யாச ஆசிரமத்தை துறந்த சந்தர்ப்பத்தில்‌, ஸ்ரீ சத்யத்யான தீர்த்தர்‌ கூறிய 
(பகிஷ்கார யோசனையை கேட்காததால்‌ ஏற்பட்ட பிழைக்கு பிராயச்சித்தமாக, 
பத்பனாபதாசர்‌ தம்‌ குருவின்‌ ஆணையை ஏற்று, மேற்கண்ட உரையை எழுதி, 
பின்னர்‌ சில நாட்களிலேயே தன்னுயிர்‌ நீத்தார்‌. 


பாவபிரகாஷிகா என்னும்‌ இந்த உரையானது முதன்முதலில்‌ ஸ்ரீசுப்பராயதாசரின்‌ 
மற்றொரு சிஷ்யரான பெங்களூரு மல்லேஸ்வரத்தைச்‌ சேர்ந்த ஸ்ரீ ॥.மூர்த்திராவ்‌ 
என்பவரால்‌ 1930-32ம்‌ ஆண்டுகளில்‌ பத்திரிக்கைகளில்‌ மற்றும்‌ புத்தகமாக 
பதிக்கப்பட்டது. பின்னர்‌ தாசகூடசபாவினர்‌ இதே உரையை 2009ம்‌ ஆண்டு மறுபடி 
புதியதாக அச்சிட்டு வெளியிட்டனர்‌. 


ஸ்ரீசுப்பராயதாசர்‌ பெங்களூரில்‌ மேலும்‌ சிஷ்யர்களை சேர்த்து, தாசகூடத்தை 
மேலும்‌ வளர்த்து வந்தார்‌. புராண உபன்யாசங்களினால்‌ அவற்றைக்‌ கேட்டவர்கள்‌ 


நல்வழியை அடைந்தனர்‌. தாசர்‌ விட்டை விட்டுப்‌ புறப்பட்டார்‌ என்றால்‌, திரும்ப 
வரும்போது வெறும்கையுடன்‌ வருவதே இல்லை என்று ஆயிற்று. தாசரின்‌ 
உபதேசத்தால்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ ஏற்றமடைந்தவர்கள்‌ மிகுந்த பக்தியுடன்‌ 
கொடுத்த காணிக்கைகளை, சிறு தொகையிலிருந்து நகைகள்‌ வரை, வந்தவற்றை 
அன்றன்றே தேவபிராமணருக்கு வழங்கி வந்தார்‌. விட்டிற்கு வரும்‌ 
விருந்தினர்களை உபசரித்து அவர்களுக்கு உணவு உதவிகளைச்‌ செய்து 
மகிழ்வித்தார்‌. 


திருப்பதி சபா : 


ஸ்ரீதாசர்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ திருப்பதிக்கு செல்வதை வாடிக்கையாகக்‌ 
கொண்டிருந்தார்‌. மேலும்‌ அங்குள்ள மத்வசித்தாந்த ஒன்னாஹினி சபாவில்‌ 
ஹரிகதாம்ருதசார ஆகிய தேர்வுகளில்‌ மேற்பார்வையாளராகவும்‌ செயல்பட்டார்‌. 
இப்படி இவர்‌ நியமிக்கப்பட்டதற்கு காரணமான சம்பவத்தை சொல்வது மிகவும்‌ 
அவசியமானதாகும்‌. 


முன்னர்‌ ஒரு சந்தர்ப்பத்தில்‌ ஸ்ரீசத்யத்யானர்‌ தலைமையில்‌ ஒரு சத்சங்க நிகழ்ச்சி 
நடைபெற்றது. அப்போது அவரின்‌ அழைப்பின்‌ பேரில்‌, தாசர்‌ அங்கு சென்று 
உபன்யாசம்‌ செய்ய வேண்டி வந்தது. சில தேவர்நாமாக்களையே பாடவல்ல இந்த 
தாசர்‌, கற்றறிந்தோர்‌ நிரம்பிய இந்த சபையில்‌ என்ன பேசப்போகிறாரோ என்று 
எண்ணியிருந்த மக்கள்‌, இவரது பேச்சாற்றலைக்‌ கேட்டு ஆச்சரியப்பட்டுப்‌ 
போயினர்‌. ஸ்ரீசர்வக்ஞாசாரியரின்‌ கிரந்தங்களிலிருந்து மேற்கோள்‌ காட்டிப்‌ பேசிய 
தாசர்‌, கூடவே அதற்கு இணையான விஜயதாசரின்‌ கிருதிகளையும்‌ ஒப்பிட்டுப்‌ 
பேசிய தாசரின்‌ திறமையைக்‌ கண்ட ஸ்ரீசத்யத்யானரும்‌ மிகவும்‌ 
மகிழ்ச்சியடைந்தார்‌. 


இத்தகைய சபாவில்‌ தாச சாஹித்யவுக்கான ஒரு தேர்வை தாசர்‌ எழுத வேண்டி 
வந்தது. அந்தத்‌ தேர்விற்கு மேற்பார்வையாளராக இருந்தவர்‌, முளபாகிலைச்‌ 
சேர்ந்த அச்சப்பதாசர்‌ என்பவர்‌. தேர்வு எழுத அமர்ந்திருக்கும்‌ ஸ்ரீதாசரைக்‌ 
கண்டவுடன்‌, அச்சப்பதாசர்‌ திடுக்கிட்டார்‌. அச்சப்பதாசர்‌ 'ஹரிதாமோதரவிட்டலா: 
என்று ஸ்ரீதாசரிடமிருந்தே அங்கிதம்‌ பெற்றார்‌ என்பதை முன்பே பார்த்தோம்‌. 
இப்படியிருக்கும்போது மேற்பார்வையாளாராக யார்‌ இருக்க வேண்டும்‌ என்பதை 
இதைப்‌ படிப்பவரே ஊகிக்கலாம்‌. உடனடியாக அச்சப்பதாசர்‌, தம்‌ இருக்கையை 
விட்டூ எழுந்து, ஸ்ரீதாசரை விழுந்து வணங்கி, தம்‌ ஆசனத்தில்‌ தாசரை அமருமாறு 
பணித்தார்‌. அதற்கு தாசர்‌ - இல்லை. ஸ்ரீஹரிவாயுகளால்‌ நிச்சயிக்கப்பட்ட 
கொடுக்கப்பட்ட உன்‌ வேலையை நீயே செய்யவேண்டும்‌, நான்‌ அங்கே அமர்வது 
சரியல்ல - என்றவாறு தம்‌ இருக்கையில்‌ அமர்ந்தார்‌. பிறகு அங்கிருந்தவர்களிடம்‌ 
தம்‌ குருகளின்‌ மகிமைகளைப்‌ பற்றி ஒரு சிற்றுரையே நிகழ்த்தினார்‌ அச்சப்பதாசர்‌. 
இந்த நிகழ்ச்சி, ஸ்ரீசத்யத்யானரின்‌ பார்வைக்கும்‌ வந்தது. அன்றிலிருந்து ஒவ்வொரு 
ஆண்டும்‌ சபையில்‌ நிகழும்‌ தாசசாகித்ய தேர்வுக்கு ஸ்ரீதாசரையே 
தலைமைப்பொறுப்பில்‌ இருக்கச்செய்து தேர்வினை நடத்திக்‌ கொடுக்கச்‌ சொல்லி 


ஏற்பாடானது. 1922யிலிருந்து 10 ஆண்டுகள்‌ ஸ்ரீதாசர்‌ இந்த தலைமைப்‌ பொறுப்பை 
ஏற்று நடத்தி வந்தார்‌. 


ஆனந்த நிலையத்தில்‌ வாசம்‌: 


ஸ்ரீதாசரின்‌ மாப்பிள்ளையான கிருஷ்ணமூர்த்திராவ்‌ என்பவர்‌, 
விஸ்வேஸ்வரபுரத்தில்‌ ஒரு புதிய வீடு கட்டி அதற்கு கிரகப்பிரவேசம்‌ செய்தார்‌. 
பிறகு தன்‌ மாமனாரான ஸ்ரீதாசரை வேண்டி, அவரை தன்‌ வீட்டிலேயே இருக்கச்‌ 
செய்தார்‌. பின்னர்‌ தன்‌ அரசாங்க வேலைக்காக தாம்‌ வேறு ஊருக்கு மாற்றலாகிப்‌ 
போவதால்‌, முழு வீட்டையும்‌ ஸ்ரீதாசரிடமே ஒப்படைத்துச்‌ சென்றார்‌. தம்‌ 
இருப்பிடமான இந்த விட்டிற்கு ஆனந்த நிலையம்‌: என்றே பெயரிட்டார்‌ தாசர்‌. 
அந்த விட்டிற்கு இது மிகச்சரியான பெயராகவே இருந்தது. ஸ்ரீதாசர்‌ சேமித்த 
ஸ்ரீமதாசாரியரின்‌ கிரந்தங்கள்‌ மற்றும்‌ அவற்றின்‌ டீகா டிப்பணிகள்‌ அனைத்தையும்‌ 
இந்த விட்டில்‌ வைத்துப்‌ பாதுகாத்தார்‌. ஆனந்ததீர்த்தரின்‌ ஆனந்தமயமான 
பாஷ்யங்களை, எப்போதும்‌ தம்‌ சிஷ்யர்களுக்கு ஆனந்தமாக உபதேசித்து 
வந்ததால்‌, இந்த விட்டிற்கு ஆனந்த நிலையம்‌ என்ற பெயர்‌ மிகப்‌ 
பொருத்தமானதாக ஆயிற்று. 


இந்த விட்டில்‌ இவரின்‌ பல சிஷ்யர்களின்‌ பாடங்கள்‌, பல்வேறு ஹரிதாசர்களின்‌ 
சத்சங்கம்‌ மற்றும்‌ உபன்யாசமும்‌, உபன்யாசங்களைப்‌ பார்க்க வந்த பல 
சான்றோர்களின்‌ சந்திப்புகளும்‌ - தாசர்‌ தங்கியிருந்த அந்த இடத்தின்‌ மகிமையை 
பறைசாற்றியது. அப்பூர்‌ முதலான மடங்களின்‌ அதிபதிகள்‌ இந்த இடத்திற்கு 
வருகை புரிந்து தாசரை புனிதராக மாற்றிய இடமே ஆனந்த நிலையம்‌. 
பெங்களூரில்‌ தாசர்‌ இருந்த 18 ஆண்டுகளும்‌, இவரது மகிமை பரவி, பலரும்‌ 
இங்கு வந்து பலவற்றைக்‌ கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக திரும்பினர்‌. 


தர்மபோதனை பரப்பும்‌ வேலை 


அனைவரிடமும்‌ சகஜமாகப்‌ பேசக்கூடிய அதிசயப்பிறவியான தாசருக்கு அனேகர்‌ 
அறிமுகம்‌ ஆகியிருந்தனர்‌. ஊரின்‌ முக்கியஸ்தர்களும்‌ இதில்‌ அடக்கம்‌. 
அனைவரின்‌ இதயத்தைத்‌ தொடுமாறு நீதிபோதனை செய்பவராகவும்‌, ஜாதிபேதம்‌ 
இல்லாமல்‌ அவரவர்‌ நியதிக்கேற்ப - விஷ்ணு பக்தி ஒன்றையே பிரதானமாகக்‌ 
கொண்டு அனைவருக்கும்‌ உபதேசம்‌ செய்து வந்தார்‌ தாசர்‌. இவரைப்‌ பற்றி 
கேள்விப்பட்ட பெங்களூர்‌ சிறைச்சாலையின்‌ முக்கிய அதிகாரிகள்‌ இவரைத்‌ 
தொடர்புகொண்டு, வாரத்திற்கு ஒரு நாள்‌, ஒவ்வொரு ஜெயிலிலும்‌ போய்‌ நீதி 
மற்றும்‌ தர்ம போதனைகளைச்‌ செய்யுமாறு இவரை பணித்தனர்‌. 1926ம்‌ ஆண்டு 
முதல்‌, தேவராயனதுர்கா போகும்‌ வரை தாசர்‌ இந்த வேலையைச்‌ செய்து 
வந்தார்‌. இவரது உபதேசத்தால்‌ மனம்‌ திருந்திய பல கைதிகள்‌, தாங்கள்‌ 
விடுதலை ஆனபிறகு வெளியில்‌ வந்து நல்ல குடிமகன்களாக வாழ்ந்தனர்‌. 
ஒவ்வொரு சனிக்கிழமையும்‌ இந்த வேலைக்காகச்‌ செல்லும்போது தாசர்‌ குதிரை 
வண்டியில்‌ போய்க்‌ கொண்டிருந்தார்‌. வண்டிக்காரர்கள்‌ தாசரை ஏற்றிக்கொண்டு 
போவதற்காக, நான்‌ முந்தி நீ முந்தி எனப்‌ போட்டி போட்டு வந்தனர்‌. அது 


ஏனென்றால்‌, தாசர்‌ எந்த வண்டியில்‌ ஏறுகிறாரோ, அந்த வண்டிக்காரருக்கு அன்று 
நல்ல வியாபாரம்‌ ஆகி நிறைய பயணிகள்‌ கிடைப்பார்களாம்‌. தாசருக்கு 
அரசாங்கம்‌ மேற்படி நீதிபோதனையைச்‌ செய்யுமாறு எழுதிக்‌ கேட்டுக்கொண்ட 
கடிதம்‌ இவ்வாறாக இருந்தது. 


Office of the Superintendent 
Central Jail 


Bangalore 27th March 1926 
No.448/751 


To 
Mr.N.Subbaraya Das 


Bangalore 


In continuation of this office memo No.441/F-51, dated 23-3-26, Subbaraya Das is informed that the 
Inspector General of Prisons in his letter No.540/70-24 dated 25-3-26 has approved of his 
appointment as a Religious teacher for Brahmin prisoners. He is therefore requested to appear before 


the undersigned and receive instructions as hours of attendance &c 


sd/- 


Superintendent 
பரமார்த்த சந்திரோதய பத்திரிக்கையின்‌ துவக்கம்‌: 


இந்த பெங்களூர்‌ நகரத்திற்கு தாசர்‌ வந்த 10-12 ஆண்டுகளில்‌ பல செல்வந்தர்கள்‌, 
அதிகாரிகள்‌, பகவத்பக்தர்கள்‌ மற்றும்‌ பலர்‌ இவரது பாண்டித்யத்தைக்‌ கண்டு 
போற்றி, இவரை தங்கள்‌ வீட்டிற்கு அழைத்து உபன்யாசம்‌ செய்வித்தனர்‌ என்பதை 
முன்பே பார்த்தோம்‌. கேட்பவர்களுக்குப்‌ புரியுமாறு புராணங்களிலிருந்து கதைகள்‌, 
மேற்கொள்களுடன்‌ தாசர்‌ தன்‌ உபன்யாசத்தை செய்துவந்தார்‌. இதைக்‌ கேட்டு 
மகிழ்ந்தவர்கள்‌, இவரது உபன்யாசங்களை அங்கங்கு கேட்பவர்கள்‌ மட்டும்‌ 
பயன்பெற்றால்‌ போதாது, தூர தேசத்திலிருப்பவர்களும்‌ பயன்பெற வேண்டும்‌ 
என்ற நல்லெண்ணத்தில்‌, தத்வபோதனைகளை வெளியிடுவதற்கு ஒரு மாதப்‌ 
பத்திரிக்கை வெளிக்கொணர வேண்டும்‌ என்ற கோரிக்கையை தாசர்‌ முன்‌ 
வைத்தனர்‌. தாசருக்கும்‌ இந்த யோசனை சரியெனப்பட்டது. இதற்காக பணஉதவி 
செய்தவர்‌ திரு. கர்பூர ஸ்ரீனிவாசராயர்‌ ஆவார்‌. இவர்‌ 4-1-1921ம்‌ தேதி எழுதிய 
கடிதத்தில்‌ தாசரைக்‌ குறித்து இப்படியாக எழுதியுள்ளார்‌. 


நர்சிபுரத்தைச்‌ சேர்ந்த அறிஞரான சுப்பராயர்‌, நம்‌ த்வைத சித்தாந்தத்தைப்‌ பற்றி, 
சமஸ்கிருதம்‌ மற்றும்‌ கன்னட மொழிகளில்‌ அற்புதமாக உபன்யாசம்‌ 
செய்யக்கூடியவர்‌ என்பதை சொல்வதில்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. நான்‌ 


இவரது உபன்யாசங்களைக்‌ கேட்டிருக்கிறேன்‌. இவரது உபன்யாசங்களில்‌ சாஸ்திர 
விசாரங்கள்‌ மிகவும்‌ அற்புதமான வெளிப்படும்‌ அதே நேரத்தில்‌, கேட்பவர்களின்‌ 
மனதைத்‌ தொடுமாறும்‌ இருக்கிறது என்பதைச்‌ சொல்லிக்‌ கொள்கிறேன்‌. மிகவும்‌ 
புலமை மிக்கவர்‌ மற்றும்‌ கேட்பவர்களுக்கு பிடிக்கும்‌ நடையில்‌, த்வைத 
சாஸ்திரத்தை நிலை நாட்டுவதில்‌ மிகவும்‌ தகுதியுள்ளவராக இருக்கிறார்‌. நம்‌ 
த்வைத சித்தாந்தத்தைப்‌ பற்றி வாரம்‌ ஒரு நாள்‌ உபன்யாசம்‌ செய்யக்கூடியவர்‌ 
என்பதில்‌ எனக்கு மிகவும்‌ நம்பிக்கை இருக்கிறது. மேலும்‌ இவரது உபன்யாசங்கள்‌ 
ஆத்திக மக்களுக்கு மிகவும்‌ பிடித்தமானதாக இருக்கும்‌ என்றும்‌ திடமாக 
நம்புகிறேன்‌. 


திருப்பதியில்‌ மத்வசித்தாந்த ஒன்னாஹினி சபையில்‌ க்ரோதன சம்வத்ஸரத்தில்‌ 
ஹரிகதாம்ருதசாரத்தைப்‌ பற்றி தாசர்‌ அவர்கள்‌ உபன்யாசம்‌ செய்தபோது, 
விஜயநகர ஜமீன்தார்‌ ஆன (விசாகபட்டணம்‌ ஜில்லா) திரு.Kஈ.. கிருஷ்ணராவ்‌, 
தாசரின்‌ உபன்யாசத்தைக்‌ கேட்டு மகிழ்ந்து தாசருக்கு எழுதிய கடிதம்‌ 
பின்வருமாறு உள்ளது. 


தங்களின்‌ உபன்யாசத்தைக்‌ கேட்கும்‌ பாக்கியம்‌ எனக்குக்‌ கிட்டியது. இந்தியா 
முழுவதற்கும்‌, குறிப்பாக மத்வ மதத்தினருக்கு தங்களைப்‌ போன்ற கற்றறிந்தோர்‌ 
மிகவும்‌ தேவை என்று எனக்குத்‌ தோன்றியது. வேதாந்தஞானி மற்றும்‌ பாரதத்தின்‌ 
சன்மார்க்கத்தை விவரிக்கும்‌ திறமை உள்ளவரான தங்களைப்‌ போன்றவர்கள்‌, 
இந்த உலகத்தை நல்வழிக்குக்‌ கொண்டுவருவது மிகவும்‌ முக்கியம்‌. தாங்கள்‌ 
தங்களின்‌ அற்புதமான ஞானத்தினாலும்‌ சொற்திறமையாலும்‌, நிறைந்த இந்த 
சபையை, தத்வவாதத்தின்‌ மிக உன்னதமான படிகளில்‌ ஏற்றுகிறீர்கள்‌. 
ஆந்திரபிரதேசத்தைச்‌ சேர்ந்தவனாகிய நான்‌, என்‌ தேசத்தின்‌ சார்பாக தங்களைக்‌ 
கேட்டுக்கொள்வது என்னவென்றால்‌, தாங்கள்‌ ஆந்திர மொழியை கற்றுக்கொண்டு 
எங்கள்‌ இடத்திற்கு வாருங்கள்‌. தங்கள்‌ உபன்யாசங்களைக்‌ கேட்கும்‌ பாக்கியத்தை 
எங்கள்‌ எல்லோருக்கும்‌ கொடுக்கவேண்டும்‌ என்பதே என்‌ வேண்டுகோள்‌. தாங்கள்‌ 
மேற்கொண்டிருக்கும்‌ வேலைகளில்‌ ஸ்ரீரீனிவாசன்‌ தங்களுக்கு என்றும்‌ 
உறுதுணையாக இருந்து தங்களுக்கு புகழைப்‌ பெற்றுக்‌ கொடுக்கவேண்டும்‌ 
என்பதே என்‌ பிரார்த்தனை - இப்படிக்கு ஸ்ரீமூலராமப்ரிய .கிருஷ்ணராவ்‌. 


இப்படியான வேண்டுகோள்கள்‌, பிரார்த்தனைகள்‌ பலரிடமிருந்தும்‌ வந்தன. 
அவற்றின்‌ இரண்டினை மட்டும்‌ இங்கே கொடுத்துள்ளோம்‌. இப்படியாக பலரினால்‌ 
கேட்டுக்கொள்ளப்பட்டதால்‌, அவர்களின்‌ விருப்பங்களை பூர்த்தி செய்யும்‌ விதமாக 
ஒரு மாதப்‌ பத்திரிக்கையைக்‌ கொண்டு வரவேண்டும்‌ என்பதும்‌, அதுவே 
ஸ்ரீஹரியின்‌ விருப்பம்‌ என்றும்‌ திடமாக நம்பி கிபி1927ம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ மாதம்‌, 
பிரபவ சைத்ர சுத்த பிரதிபதா நாளன்று 'பாரமார்த்திக சந்திரோதய' என்ற பெயரில்‌ 
மாதப்‌ பத்திரிக்கையை துவக்கினார்‌. 


அனைத்து சாஸ்திரங்களையும்‌ கற்றறிந்தவராகி அபரோக்ஷ ஞானிகளான ஸ்ரீதாசர்‌ 
சாகித்யத்திலும்‌ விற்பன்னராக இருந்தார்‌. இவருக்குத்‌ தெரியாத விஷயங்களே 
இல்லை எனச்‌ சொல்லலாம்‌. பத்திரிக்கையைப்‌ படிப்பவர்களின்‌ 


ஆனந்தத்திற்காகவும்‌, வளர்பிறை சந்திரனின்‌ ஒளியைப்‌ போல அவர்களின்‌ 
புத்தியை வளர்க்கும்‌ விதமாகவும்‌, பரமார்த்த தத்வங்களை விளக்கியவாறு இந்த 
பத்திரிக்கையை வெளிக்கொணர்ந்தார்‌. இந்தப்‌ பத்திரிக்கையின்‌ முதல்‌ 
இதழிலேயே தாசர்‌, ஆசிரியரின்‌ கருத்து என்ற தலைப்பில்‌, இந்தப்‌ 
பத்திரிக்கையைத்‌ துவக்கியதன்‌ நோக்கம்‌ என்னவென்று அற்புதமாக 
விளக்கியுள்ளார்‌. 


"இந்த உலகத்தில்‌ பிறக்கும்‌ எல்லா உயிரினங்களுக்கும்‌ - தமக்கு துன்பமே 
வரக்கூடாது. தாம்‌ சுகமாக இருக்கவேண்டும்‌ - என்ற எண்ணம்‌ உண்டு. ஆனால்‌, 
மனிதர்களுக்கு மட்டுமே மேற்கண்ட விருப்பத்தை நிறைவேற்றிக்‌ கொள்ளும்‌ சக்தி 
உண்டு. மனிதனுக்கு சுகம்‌ மட்டுமே இஷ்டம்‌. துக்கம்‌ வேண்டாம்‌ என்ற விருப்பம்‌ 
இருந்தாலும்‌, சுகதுக்கங்கள்‌ எப்படி வருகின்றன என்பதைப்‌ பற்றி அறியாமல்‌, 
சுகத்தைப்‌ பெறுவதற்கான முயற்சிகளில்‌ ஈடுபட்டு, பின்னர்‌ துக்கத்திலும்‌ உழன்று, 
பலர்‌ மறுபடி மனித மற்றும்‌ பசுக்களின்‌ ஜென்மங்களைப்‌ பெறுகின்றனர்‌. துக்கம்‌ 
இல்லாத சுத்தமான சுகத்தைப்‌ பெறுவதற்காக முயல்வதில்லை”. 


"துக்கத்தைக்‌ களையும்‌ விதங்களை அவர்கள்‌ ஆராய்வதேயில்லை. இப்படி 
இவர்கள்‌ இருப்பதற்கு அவர்களின்‌ மனம்‌ காரணமா அல்லது இந்த விசித்திரமான 
உலகம்‌ காரணமா என்று சொல்ல முடியவில்லை. இந்த சூழ்நிலையைக்‌ கண்ட 
நம்‌ பாரமாத்த சந்திரன்‌ ஸ்ரீதாசற்‌, பலமுறை பார்த்து, கேட்டு வந்த இந்த 
மேற்கண்ட மனிதர்களின்‌ துக்கங்களைப்‌ போக்கி அவர்களுக்கு நிஜமான 
ஆனந்தத்தை கொடுப்பதன்‌ மூலம்‌, முன்னர்‌ வரும்‌ சந்ததியினர்‌ நிரந்தரமான 
சுகங்களைப்‌ பெறுவார்கள்‌ என்று நிச்சயித்து, மகிழ்ச்சியுடன்‌ உதயமாகத்‌ 
துவங்கினான்‌”. 


நம்‌ பரமார்த்த சந்திரனுக்கு எப்பொழுதும்‌ வளர்பிறையே. அவனின்‌ கலைகள்‌ 
எண்ணிக்கையே இல்லாமல்‌ வளர்ந்துகொண்டே இருக்கிறது. இந்த மானுட 
ஜென்மம்‌ எடுத்ததற்கான பொருள்‌, செய்ய வேண்டிய கடமைகள்‌ ஆகியவை 
அறிவுரை வழியாக சொல்லப்படுகிறது. மனதின்‌ சந்தேகங்களை போக்கக்கூடிய 
இந்த சந்திரனின்‌ கலைகள்‌ எட்டு பக்க பத்திரிக்கையாக, மாதத்திற்கு ஒரு 
பத்திரிக்கை என வாசகர்கள்‌ கையில்‌ வந்து சேரும்‌. (ஆசிரியர்‌, பாகவத பாதபத்ம 
பராக சுப்பராயதாச) குறிப்பு: இந்த மாதப்‌ பத்திரிக்கையானது 
தேவராயனதுர்காவின்‌ தாசகூடசபாவினர்‌ மூலமாக வெளிவருகிறது. 


நஹி ஞானேன சத்ருசம்‌ பவித்ரமிஹ வித்யதே என்னும்‌ கீதா 
வாக்கியத்தின்படியும்‌, ஞானதானத்தைவிட சிறந்த தானம்‌ வேறில்லை என்னும்‌ 
தாசர்‌ வாக்கியத்தின்படியும்‌, இந்த மாதப்‌ பத்திரிக்கை மூலமாக அனைவரும்‌ 
ஸ்ரீதாசரின்‌ கருத்துகளைக்‌ கேட்டு அனைவரின்‌ சிந்தனையும்‌ தெளிய வேண்டும்‌ 
என்பதே இவரது நோக்கமாகும்‌. மேலும்‌ எந்தவித தத்‌ வவாத விசாரமும்‌ தெரியாத 
ஒருவருக்கு தக்க விஷயங்களைக்‌ கொண்டு சேர்க்க வேண்டும்‌ என்பதற்காகவும்‌ 
இந்த மாதப்‌ பத்திரிக்கையின்‌ ஆண்டுச்‌ சந்தா வெறும்‌ ஒரு ரூபாய்‌ மட்டுமே என 
இருந்தது. இந்த விலையினால்‌ இவருக்கு நஷ்டம்‌ ஆனாலும்‌ ஒரு நல்ல ஆன்மிக 


காரியத்தை முன்னெடுத்துச்‌ செல்வதற்காக அந்த நஷ்டத்தை கணக்கில்‌ 
எடுக்கவில்லை. எப்போது வெளியில்‌ கிளம்பினாலும்‌, தனது கைப்பையில்‌ இந்த 
பத்திரிக்கைகளை நிரப்பிக்கொண்டு, சந்தாக்காரர்‌ ஒவ்வொருவர்‌ விட்டிற்கும்‌ தானே 
நேரில்‌ சென்று கொடுத்து வரும்‌ வழக்கத்தையும்‌ வைத்துக்‌ கொண்டிருந்தார்‌ 
ஸ்ரீதாசர்‌. 


பரமார்த்த சந்த்ரோதய பத்திரிக்கையில்‌ ஸ்ரீதாசர்‌ தம்முடைய, தம்‌ 
சிஷ்யர்களுடைய மற்றும்‌ இதரரிடமிருந்து பெற்ற கட்டுரைகள்‌, தேவரநாமாக்கள்‌ 
ஆகியவற்றை பிரசுரித்தார்‌. மேலும்‌ - ஸ்ரீஹரியின்‌ மகிமைகள்‌, அவனது 
குணங்கள்‌, ஸ்ரீராமகிருஷ்ண பஜனாவளி, ஸ்ரீனிவாச சரித்திரம்‌, ்ரீவிஷ்ணுதீர்த்தரின்‌ 
சரித்திரம்‌, அஜாமிளனின்‌ சரித்திரம்‌, சதாசார ஸ்ம்ருதி, பிரம்மபார ஸ்தோத்திரம்‌, 
ஸ்தோத்ர மஹோததி, ஸ்ரீடீகாசார்யரின்‌ சரித்திரம்‌, ஸ்ரீபீமதாசர்‌ ஹெரெ ஆசார்யர்‌) 
சரித்திரம்‌ ஆகியற்றை பிரசுரித்தார்‌. வளர்பிறை சந்திரனைப்‌ போல, தாமும்‌ எழுதி 
பலரிடமிருந்தும்‌ கட்டுரைகளை எழுதி வாங்கி அவற்றைப்‌ பிரசுரித்தார்‌. 


சந்திரனுக்கு 16 விதமான கலைகள்‌ இருக்கின்றன என்றால்‌, இவரது பரமார்த்த 
சந்திரனுக்கு பற்பல கலைகள்‌ இருந்தன. அது எப்படியென்றால்‌: 


1. தர்மகலா 

2. கர்மகலா 

3. தானகலா 

4. ஷெளசகலா 

5. சிந்துகலா 

6. பரோபகாரகலா 

7. விவேககலா 

8. விவிதகலா 

9. நீதிகலா 

10. தசாவதாரகலா 

11. வராஹவதாரகலா 
12. அதிகாரிகலா 

13. ஸ்த்ரீதர்மகலா 
14. நியாயகலா 

15. உபன்யாசகலா 

16. வைராக்யகலா 

17. பாகவதகலா 

18. குருகலா 

19. துளசிகலா 

20. சிக்ஷிதகலா 

21. பாகிரதிகலா 

22. ஸ்வானுபாவகலா 
23. கீதமஹாத்ம்யகலா 
24. ஸ்தோத்ரகலா 


N 
ளு 


NON 
oo ~ 


. சத்விசாரகலா 

. ரீ விஷ்ணுநாமகலா 
. நாராயணகலா 

. ஹிதோபதேசகலா 


மேலும்‌ ஸ்ரீதாசர்‌ பிரமேயசாரம்‌ (குத்வசாற என்னும்‌ மாலிகா ஸ்தோத்திரத்தை, 
பரமார்த்த சந்திரோதயத்தில்‌ பிரசுரித்தார்‌. இவர்‌ பிரசுரித்த அனைத்து இதழ்களும்‌ 
இப்போது கிடைக்கவில்லை எனினும்‌ கிடைத்தவற்றை, தாசகூட சபையினர்‌ 2010ம்‌ 
ஆண்டு பிரமேயசார என்னும்‌ 26 புத்தகங்களைக்‌ கொண்ட ஒரு தொகுப்பினை 
வெளியிட்டனர்‌. அந்த 26 புத்தகங்கள்‌ பின்வருமாறு. 


ம 0 ~ அ வ Rஙவ_WNNங அ 


. பேடிகா பிரகரண 

. ரமாதேவியவர மஹாத்ம்ய 

. மோக்ஷஜீவர சாதனக்ரம 

. பஞ்சபேத பிரகரண 

. ஹரிசர்வோத்தரம பிரகரண 

. குணதாரதம்ய பிரகரண 

. ஆவேசாவதார தாரதம்ய பிரகரண 

. ஆரோஹண அவரோஹண தாரதம்ய பிரகரண 
. தைத்ய தாரதம்ய பிரகரண 


. வியாப்தத்வ பிரகரண 

. பூகோள பிரகரண 

. பூவலய வர்ணனை (பரதகண்ட வர்ணனை) 
. ககோள பிரகரண 

. த்விப பிரகரண பூவலய வர்ணனை) 
. அதோலோக வர்ணனை 

. பகவன்‌ நாமஸ்மரண வர்ணனை 

. நரகலோக வர்ணனை 

. கர்போத்பத்தி பிரகரண 

. யெளவனாவஸ்த பிரகரண 

. நவவிதபக்தி பிரகரண 

. கருடசேஷமார்க பிரகரண 

. த்ரிவித ஜீவர பிரகரண 

. பிரம்மவித்யா பிரகரண 

. தியான பிரகரண 

. பிரமேய பிரகரண 


. வைதிகமத சார 


இதர வேலைகள்‌ மற்றும்‌ பயணங்கள்‌ 


விஸ்வேஸ்வரபுர ஆனந்த நிலையத்தில்‌ இருந்தபோது தினமும்‌ சிஷ்யர்களின்‌ 
பாடங்கள்‌, புதிய சிஷ்யர்களுக்கு அங்கிதோபதேசங்கள்‌, வருபவர்களுக்கு தினமும்‌ 


பாடங்கள்‌ மற்றும்‌ உபன்யாசங்கள்‌ நடைபெற்று வந்தன. ஸ்ரீதாசரின்‌ புகழ்‌ 
திக்கெட்டும்‌ பரவி வந்தது. ஆகவே சிஷ்யர்களின்‌ அழைப்பின்‌ பேரில்‌ பல 
ஊர்களுக்குச்‌ சென்று வரவேண்டிய கட்டாயமும்‌ வந்தது. 


ஒரு முறை, சிஷ்யர்களின்‌ வீடுகளுக்குப்‌ போகும்போது, ஒரு ஜோல்னா பையில்‌ 
பரமார்த்த சந்திரோதய பத்திரிக்கை இதழ்களை எடுத்துக்கொண்டு, வழியில்‌ 
சந்தையில்‌ ஷாப்‌ சுப்பராயர்‌ விட்டிற்கு வந்தார்‌. இவரிடம்‌ விசேஷமான பக்தி 
கொண்டிருந்த அந்த விட்டின்‌ எஜமானரான ஸ்ரீனிவாசராயரிடம்‌, பரமார்த்த 
சந்திரோதய பத்திரிக்கையைப்‌ பற்றி ஆலோசனை செய்தார்‌. அப்போது அவரது 
பக்கத்து வீட்டுக்காரரான ஹார்மோனியம்‌ ௩ சேஷகிரிராவ்‌ மற்றும்‌ அவரது 
மனைவி சீதம்மா அவர்களின்‌ சேவையைக்‌ கண்டு மகிழ்ந்து அவர்களுக்கு 
முறையே ரகுராமவிட்டல மற்றும்‌ இந்திரேசவிட்டலா என்று அங்கிதம்‌ கொடுத்து, 
உபதேசம்‌ அளித்து, அவர்களை சிஷ்யர்களாக சேர்த்துக்‌ கொண்டார்‌. 


அவர்களின்‌ வீட்டிற்கு அடிக்கடி வந்து போய்க்கொண்டிருந்தபோது, அங்கு 
குடியிருந்தவரான C.கிருஷ்ணராயர்‌ என்பவரின்‌ பாட்டி, தாசரின்‌ மகிமைகளை 
அறிந்து இவ்வளவு மகிமை உள்ளவரா நம்‌ வீட்டிற்கு வருகிறார்‌ என்று வியந்து, 
தாசரை வணங்கி தம்மை அருளவேண்டுமென்று வேண்டினார்‌. இவரது 
மனத்திடத்தைப்‌ பார்த்த தாசர்‌, உடனே இவருக்கு சீதாபதிவிட்டலா என்று 
அங்கிதம்‌ வழங்கினார்‌. பின்னர்‌ கிருஷ்ணராயரின்‌ குடும்பத்தில்‌ அவரது அக்கா 
அம்பாபாய்‌, தாய்‌ வெங்கம்மா, அவர்‌ மற்றும்‌ அவரது மனைவிக்கும்‌ அருளினார்‌. 
இவர்களுக்கு முறையே கோபாலகிருஷ்ணவிட்டலா, யாதவேந்திரவிட்டலா, 
ரமாகாந்தவிட்டலா மற்றும்‌ சுரேஷவிட்டலா என்று அங்கிதம்‌ வழங்கினார்‌. பிறகு 
ஒன்றிரண்டு மாதங்களில்‌ தாசர்‌, பெங்களூரிலிருந்து புறப்பட்டார்‌. சிஷ்யர்களுக்கு 
அருளும்‌ செயல்களில்‌ ஈடுபட்டிருந்த ஸ்ரீதாசர்‌, இவர்களுக்கு அவ்வப்போது 
கடிதங்கள்‌ மூலமும்‌ உபதேசங்களை வழங்கிக்கொண்டிருந்தார்‌. 


அரசிகெரெ: 


மேலே கண்ட ரமாகாந்தவிட்டல அங்கிதம்‌ பெற்ற கிருஷ்ணராயரின்‌ தங்கை 
மற்றும்‌ தங்கையின்‌ கணவர்‌ அரசிகெரெயில்‌ இருந்தனர்‌. திரு.53.ஹரிதாஸ்‌ என்ற 
பெயரில்‌ புகழ்‌ பெற்றிருந்த இவர்‌, விவசாயத்துறையில்‌ வேலை பார்த்து வந்தார்‌. 
ஸ்ரீதாசரின்‌ மகிமைகளை அறிந்திருந்த இவர்‌, தாசர்‌ தம்பதிகளை தாம்‌ இருக்கும்‌ 
இடத்திற்கு வரவேண்டுமென்று வேண்டினார்‌. அவரின்‌ வேண்டுகோளுக்கேற்ப 
தாசர்‌ தம்பதி சகிதமாக அரிசிகெரெ வந்து 8-10 நாட்கள்‌ தங்கினார்‌. அவர்களுக்கு 
நித்யானந்த விட்டலா மற்றும்‌ பரமானந்த விட்டலா என்று அங்கிதம்‌ வழங்கி, 
அவர்களது சேவையைப்‌ பெற்றவாறு அங்கேயே தங்கினார்‌. அந்த காலகட்டத்தில்‌ 
20-25 சிஷ்யர்கள்‌ தாசரிடம்‌ வந்து சேர்ந்திருந்தனர்‌. 


அங்கிருந்து புறப்பட்டு மறுபடி பெங்களூருக்கு வரும்‌ நேரத்தில்‌ ஒரு அற்புத 
நிகழ்ச்சி நடந்தேறியது. புறப்படும்‌ சந்தர்ப்பத்தில்‌ தாசர்‌ தம்‌ சிஷ்யர்களைப்‌ பார்த்து 
- இன்னும்‌ இங்கு அங்கிதம்‌ பெறவேண்டியவர்கள்‌ யாரேனும்‌ இருக்கிறார்களா 


என்று கேட்டார்‌. அனைவரும்‌ அப்படி யாரும்‌ இல்லை எனக்‌ கூறினர்‌. அப்போது 
தாசர்‌ புன்முறுவலுடன்‌, நாம்‌ இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்‌ ஒரு சஜ்ஜனர்‌ 
வருவார்‌ என்றார்‌. அதைக்‌ கேட்ட அனைவரும்‌ வியப்படைந்தனர்‌. அவர்‌ 
சொன்னதைப்போல்‌ அன்றே ம.ராஜாராவ்‌ என்பவர்‌ தாசரின்‌ தரிசனத்திற்காக 
ஹரிதாஸ்‌ அவர்களின்‌ விட்டிற்கு வந்தார்‌. வந்தவர்‌ தாசரை வணங்கி, அவரது 
ஆசியைப்‌ பெற்று சுரேந்திரவிட்டலா என்ற அங்கிதத்தையும்‌ பெற்றார்‌. மறுநாளே 
தாசர்‌ பெங்களூருக்குப்‌ புறப்பட்டார்‌. ராஜாராவ்‌ அவர்களின்‌ அண்ணன்‌ 
மாப்பிள்ளையான பாபுராவ்‌ என்பவருக்கு சீதாராம விட்டலா என்ற 
அங்கிதத்தையும்‌ வழங்கினார்‌ தாசர்‌. இவர்‌ பெங்களூரிலேயே இருந்ததால்‌, 
தாசருக்கு குருசேவை செய்து அவரது அன்புக்கு பாத்திரம்‌ ஆனார்‌. 


அங்கிதம்‌ பெற்ற சில நாட்களிலேயே மேற்கண்ட இருவரும்‌ அரசிகெரெயில்‌ 
சந்தித்துக்‌ கொண்டபோது, குருகளைப்‌ பற்றிய பேச்சு வந்தது. அவரது குரு 
பரம்பரை என்ன எப்படி என்ற பேச்சு வந்தது. இப்படி பேசிக்கொண்டிருந்தபோதே, 
அவர்‌ பெயரில்‌ தாசரிடமிருந்து ஒரு கடிதம்‌ வந்து சேர்ந்தது. அதைத்‌ திறந்து 
பார்த்தால்‌, தாசரின்‌ குரு பரம்பரையில்‌ அவர்‌ குரு, பரமகுரு ஆகியோரின்‌ அங்கித 
பதங்கள்‌ பாடல்கள்‌ அதில்‌ எழுதியிருந்தன. இதைப்‌ பார்த்த இருவரும்‌ 
மகிழ்ச்சியடைந்தனர்‌. ஸ்ரீதாசர்‌ நிச்சயமாக மகாஞானிதான்‌ அதில்‌ 
சந்தேகமேயில்லை என்று அவர்‌ மகிமையைக்‌ கொண்டாடினர்‌. 


ஹரிதாசரின்‌ நெருங்கிய உறவினரான, விவசாயத்துறையில்‌ வேலை பார்த்துவந்த 
திரு ௦.1. கிருஷ்ணமூர்த்திராவ்‌, ஸ்ரீதாசரின்‌ மகிமைகளைக்‌ கேள்விப்பட்டு, தாம்‌ 
இருந்த இடமான ஹாசனுக்கு தாசரை வரவழைத்தார்‌. ஸ்ரீதாசரும்‌ தம்பதிகளுக்கு 
வரகுருகோபாலவிட்டலா மற்றும்‌ கமலாகாந்தவிட்டலா என்றும்‌ அங்கிதம்‌ வழங்கி 
அவர்களின்‌ சேவையைப்‌ பெற்றுக்கொண்டார்‌. பின்னர்‌ இவர்களுக்கு அவர்களின்‌ 
கனவில்‌ நல்லாசிகளை வழங்கியதும்‌ தாசரின்‌ மகிமையை காட்டும்‌ செயலாகும்‌. 


ஷிவமொக்கா: 


1932ம்‌ ஆண்டு வாக்கில்‌, ரெயில்வே இன்ஸ்பெக்டர்‌ வேலையில்‌ இருந்த 
திரு.8.ஸ்ரீனிவாசராவ்‌ என்பவர்‌ தம்‌ மாப்பிள்ளையான திரு.ரமாகாந்ததாசர்‌ 
மூலமாகவும்‌ தம்‌ அக்கா கோபாலகிருஷ்ணவிட்டலா என்ற அங்கிதம்‌ பெற்றிருந்த 
அம்பாபாய்‌ அவர்களிடமிருந்தும்‌ ஸ்ரீதாசரின்‌ மகிமைகளைக்‌ கேட்டு அவரிடம்‌ 
பெரும்‌ மரியாதை கொண்டார்‌. ஆனாலும்‌ இந்த காலத்தில்‌ அங்கிதோபதேசம்‌ 
கொடுக்கும்‌ அபரோக்ஷஞானிகள்‌ யார்‌ இருக்கிறார்கள்‌ என்று 
சந்தேகப்பட்டிருந்தார்‌. அன்றைய தினமே அங்கு ராகவேந்திர மடத்தில்‌ அர்ச்சகராக 
இருந்த ஸ்யாமாச்சார்‌, ஸ்ரீராயருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம்‌ செய்து, அதனுடன்‌ 
மந்திராட்சதையும்‌, தன்‌ மகன்‌ மூலமாக இவருக்குக்‌ கொடுத்தனுப்பினார்‌. சரியான 
நேரத்தில்‌ வந்த ராயர்‌ பிரசாதத்தைக்‌ கண்ட இவர்‌, தாம்‌ ஸ்ரீதாசரின்‌ மகிமையைப்‌ 
பற்றி சந்தேகப்பட்டது தவறு என்று வருத்தப்பட்டார்‌. மனம்‌ பக்குவப்பட்டார்‌. 
அன்றைய இரவே, அவரது மகன்‌ 10-11 வயதான சிறுவனின்‌ கனவில்‌ ஸ்ரீதாசர்‌ 
வந்து தரிசனம்‌ கொடுத்தார்‌. ஸ்ரீதாசரது நடை உடை மற்றும்‌ களையைப்‌ பற்றி 


சிறுவன்‌ எடுத்துரைக்க, அனைவரும்‌ வியப்படைந்தனர்‌. ஸ்ரீதாசரை அவர்‌ தம்பதி 
சமேதராகி தம்‌ ஊருக்கு வருமாறு அன்றே ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. 


தம்‌ ஞானத்ருஷ்டியில்‌ அனைத்தையும்‌ அறிந்திருந்தாலும்‌, மேற்கண்ட கடிதம்‌ 
வந்தவுடன்‌ ஸ்ரீதாசர்‌ அவரின்‌ வேண்டுகோளை ஏற்றதாக பதில்‌ கடிதம்‌ எழுதி 
பின்னர்‌ தம்பதி சமேதராய்‌ ஷிவமொக்கா புறப்பட்டுச்‌ சென்றார்‌. ஸ்ரீதாசரின்‌ 
வருகையை ஆவலுடன்‌ எதிர்பார்த்திருந்த ராயர்‌, வரவேற்பு நிகழ்ச்சியின்‌ 
ஏற்பாடுகளைச்‌ செய்து, தம்‌ நண்பர்களுடன்‌ மாலை, ஆரத்தி, மேள தாளங்கள்‌ 
ஆகியவற்றுடன்‌ ரெயில்‌ நிலையத்திற்கு வந்து காத்திருந்தார்‌. ஸ்ரீதாசர்‌ தம்பதிகள்‌ 
வண்டியை விட்டு இறங்கியவுடன்‌ ஆரத்தி எடுத்து மங்கள வாத்தியங்கள்‌ முழங்க 
வரவேற்றார்‌. முன்னர்‌ கனவில்‌ தம்‌ மகன்‌ வர்ணித்ததைப்‌ போலவே, தாசரின்‌ 
நடை உடை முகபாவனைகளைக்‌ கண்டு மிகவும்‌ பயபக்தியுடன்‌ அவருக்கு 
மாலைகளை அணிவித்து வரவேற்றார்‌. ஸ்ரீதாசரின்‌ ஆலிங்கனத்தாலும்‌ அவரின்‌ 
ஸ்பர்சம்‌ ஆனதாலும்‌ புனிதமடைந்த ராயர்‌, அவரின்‌ பாதரட்சைகளை தம்‌ சிரசில்‌ 
ஏந்தி, தாசர்‌ தம்பதிகளை தோரணங்களினால்‌ அலங்கரிக்கப்பட்ட தம்‌ 
இல்லத்திற்கு அழைத்துப்‌ போனார்‌. ஞானிகளின்‌ வருகையால்‌ திருமண வீட்டைப்‌ 
போல கோலாகலமாக இருந்த அந்த வீட்டில்‌, அர்க்ய பாத்ய ஆசமனங்களினால்‌ 
தாசரை உபசரித்து, அனைவரும்‌ அன்றைய நாளை மிகவும்‌ மகிழ்ச்சியுடன்‌ 
கழித்தனர்‌. 


வைதிகர்களால்‌ நிரம்பியிருந்த அக்ரகாரங்கள்‌ இருந்த அந்த கிராமத்தில்‌, 
ஸ்ரீனிவாசராயர்‌ ஒரு முக்கியஸ்தராக இருந்த காரணத்தால்‌ - யாரோ ஒரு தாசர்‌ 
அவர்‌ விட்டிற்கு வந்த செய்தியும்‌, அந்த தாசருக்கு ராயர்‌ கொடுத்த 
பிரமாண்டமான வரவேற்பும்‌, அந்த கிராமத்திலிருந்த சில ஆசார்யர்களுக்கு 
மிகவும்‌ வியப்பளித்தது. கூடவே கொஞ்சம்‌ பொறாமையாகவும்‌ இருந்தது. 
சாதாரணமாக சிலர்‌ தாசர்களிடமும்‌, தாச சாகித்யத்திலும்‌ எவ்வித ஈர்ப்பும்‌ 
காட்டாமல்‌ தாம்‌ வியாசகூடத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்ற கர்வத்துடன்‌ இருப்பார்கள்‌ 
என்பது உலகறிந்த விஷயம்‌. ஷிவமொக்காவில்‌ இருந்த ஆசாரியர்களின்‌ 
விஷயமும்‌ அப்படியே இருந்தது. 


எப்போதும்‌ போல, ஸ்ரீனிவாசராயர்‌, ராகவேந்திரரின்‌ தரிசனத்திற்காக மடத்திற்கு 
வந்தபோது, ஸ்ரீதாசரைப்‌ பற்றி அவரைக்‌ கேட்டபோது, குருபக்தி அதிகம்‌ 
கொண்டிருந்த ராயர்‌ அவர்களுக்கு ஒரே வார்த்தையில்‌ பதில்‌ சொன்னார்‌. 
கற்றறிந்த பண்டிதர்களான அவர்கள்‌ அனைவரும்‌ தம்‌ விட்டிற்கு 
வரவேண்டுமென்றும்‌, ஸ்ரீதாசரின்‌ ஆசியைப்‌ பெற்று, தங்களின்‌ சந்தேகம்‌ எதுவாக 
இருந்தாலும்‌ அவரிடமே கேட்டுத்‌ தெரிந்துகொள்ளலாம்‌ என்றும்‌, அதிலிருந்து 
ஸ்ரீதாசரின்‌ மகிமையை அவர்களே நேரில்‌ பார்த்துத்‌ அறிந்துகொள்ளலாம்‌ என்று 
கூறினார்‌. மறுநாளே, மடத்தின்‌ ஸ்யாமாச்சாரியர்‌, பல்கேரி பீமாச்சாரியர்‌, மற்றும்‌ 
பல ஆசாரியர்கள்‌, முன்னரே தெரிவித்த நேரத்தில்‌ ராயரின்‌ வீட்டிற்கு வந்து, 
அங்கிருந்த ஆசனங்களில்‌ அமர்ந்தனர்‌. 


வந்தவர்களிடம்‌ தாசரின்‌ நடவடிக்கைகளைப்‌ பற்றி விவரித்த ராயர்‌, தாசர்‌ 
எப்போதும்‌ கண்‌ மூடி தியானத்திலேயே இருப்பதாகவும்‌, அவராகவே எப்போது 
கண்‌ திறந்து பார்க்கிறாரோ, அப்போதே தாம்‌ அவரிடம்‌ பேசுவதாகவும்‌ சொல்லி, 
தற்போது அவர்‌ பேசும்‌ நிலைமையில்‌ இல்லை என்று சொல்லவும்‌, அவரைப்‌ 
பார்க்க வேண்டி வந்தவர்கள்‌ சிறிது நேரம்‌ காத்திருந்தனர்‌. சில நிமிடங்களிலேயே 
கண்களைத்‌ திறந்த தாசர்‌, ராயரை அழைத்து - என்னைப்‌ பார்க்க வந்தவர்கள்‌ ஏன்‌ 
காத்திருக்க வேண்டும்‌? உடனே அவர்களை உள்ளே அழைத்து வரவும்‌ - என்றார்‌. 


உள்ளே சென்றவர்கள்‌ தாசரின்‌ ஆஜானுபாகுவான சரீரத்தைப்‌ பார்த்தும்‌, அவரின்‌ 
விசித்திரமான உடையைப்‌ பார்த்தும்‌, மாத்வர்களின்‌ குறியீடுகளான அங்கார 
அக்ஷதைகளை அவர்‌ நெற்றியில்‌ பார்த்தும்‌, அவரின்‌ முகத்தில்‌ தெரிந்த 
தேஜஸ்ஸைப்‌ பார்த்து வியப்படைந்து, அவரை நெடுஞ்சாண்கிடையாக விழுந்து 
வணங்கி, அவரின்‌ ஒப்புதலைப்‌ பெற்று அவர்‌ முன்னே அமர்ந்தனர்‌. 


அப்போது ஞானிகளான ஸ்ரீதாசர்‌ தன்‌ கம்பீரமான குரலில்‌ தத்வவிசாரங்கள்‌, 
அவற்றிற்கு ஆதாரமாக சர்வக்ஞரின்‌ வாக்கியங்கள்‌ மேலும்‌ டீகாகாரர்களின்‌ 
ஸ்லோகங்கள்‌ ஆகியவற்றை தங்குதடையின்று சொல்லத்‌ துவங்கினார்‌. 
அவற்றைக்‌ கேட்ட ஆசார்யர்கள்‌ தாசரைப்‌ பற்றிய சந்தேகங்கள்‌ தீர்ந்ததென்று 
நினைத்து, ஆச்சரியத்துடன்‌ அமர்ந்திருந்தனர்‌. யாருக்கும்‌ பேச்சே வரவில்லை. 
இத்தகைய மகானின்‌ தரிசனமே தமக்கு புண்ணியம்‌; இவரின்‌ கருணையைப்‌ 
பெற்ற ராயரே மிகவும்‌ பாக்கியசாலி என்று புகழ்ந்தவாறு அவரவர்‌ வீட்டிற்குத்‌ 
திரும்பினர்‌. தாசரின்‌ அருளைப்‌ பெற்று வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக 
செய்துகொள்ள வேண்டும்‌, அவரின்‌ அருளைப்‌ பெறவேண்டும்‌ என்று அந்த 
ஆசார்யர்களில்‌ ஓரிருவருக்குத்‌ தோன்றியது. 


மறுநாள்‌ ஸ்ரீதாசரின்‌ அருளைப்‌ பெற வேண்டி, மற்றும்‌ அங்கிதம்‌ & உபதேசத்தைப்‌ 
பெற வேண்டி ராயர்‌ மற்றும்‌ அவரது குடும்பத்தினர்‌ பல ஏற்பாடுகளைச்‌ 
செய்திருந்தனர்‌. தாசர்‌ தம்பதிகளுக்கு எண்ணெய்க்‌ குளியலுக்கு ஏற்பாடு செய்து, 
தாம்‌ எல்லாரும்கூட ஸ்நான ஆன்ஹிகங்களை முடித்து தயாராக இருக்க, 
தேவதார்ச்சனைக்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீதாசர்‌ அமர 
ஆசனத்தைப்‌ போட்டு அனைவரும்‌ அவர்‌ எதிரே வந்து அமர்ந்தனர்‌. 


இத்தகைய அற்புதமான நிகழ்ச்சியில்‌, ஸ்ரீதாசரின்‌ உபன்யாசத்தைக்‌ கேட்க, தன்‌ 
விருப்பம்‌ இல்லாமல்‌ வந்து அனைவருடனும்‌ அமர்ந்து கலந்துகொண்டவர்‌, 
மடத்தின்‌ ஸ்யாமாச்சார்‌ ஒருவரே. இதைத்‌ தெரிந்து கொண்ட ஸ்ரீதாசர்‌, முதலில்‌ 
அவரையே அழைத்து - ஜயப்ரதராமவிட்டலா - என்னும்‌ அங்கிதத்தை அவருக்கு 
அளித்தார்‌. பிறகு ஸ்ரீனிவாசராயருக்கு - ரமாலோலவிட்டலா - என்று அங்கிதம்‌ 
கொடுத்து, அவரது மக்களுக்கும்‌ அங்கிதத்தை வழங்கினார்‌. பின்னர்‌ தாசர்‌ 
தம்பதிகளுக்கு குருபூஜையும்‌, வந்திருந்த பிராமண மற்றும்‌ சுமங்கலிகளுக்கு 
உணவும்‌ வழங்க, அன்றைய தின நிகழ்ச்சிகள்‌ முடிவுக்கு வந்தன. 


இரண்டாவது உடூப்பி யாத்திரை: 


ஸ்ரீனிவாசராயர்‌ தாம்‌ உடுப்பி யாத்திரை மேற்கொள்வதாக வேண்டிக்‌ 
கொண்டிருப்பதாகவும்‌, அதையும்‌ தாசர்‌ தலைமையிலேயே செல்ல வேண்டும்‌ 
என்றும்‌ சொல்ல, தாசரும்‌ அதற்கு ஒப்புதல்‌ அளித்தார்‌. அங்கிதத்தைப்‌ பெற்ற 
சமயத்திலேயே, ஸ்ரீமத்வர்‌ பிறந்த இடம்‌, அவர்‌ படித்து வளர்ந்த இடம்‌ மற்றும்‌ 
அவர்‌ கைப்பட்ட முத்துகிருஷ்ணன்‌ இருக்கும்‌ உடுப்பி ஆகிய இடங்களை 
தரிசிப்பது ஆகியவை, தம்‌ அங்கிதத்தின்‌ மகிமையால்‌, பூர்ணபோதபதிவிட்டலனின்‌ 
கருணைக்கு காரணமாயிற்று என்று மிகவும்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌. ஸ்ரீகுருகளின்‌ 
தலைமையில்‌ தன்‌ சுற்றம்‌ சூழ உடுப்பிக்கு புறப்பட்டார்‌. 


உடுப்பியில்‌ அனைவரும்‌ ஸ்ரீராகவேந்திர மடத்தில்‌ தங்கினர்‌. பிரயாணத்தால்‌ 
ஏற்பட்ட களைப்பு நீங்க, ஸ்ரீதாசரை ஓய்வெடுத்துக்‌ கொள்ளச்‌ சொல்லிவிட்டு, 
மற்றவர்கள்‌ மத்வ சரோவரத்திற்கு வந்து, கங்கா நீரை தெளித்துக்‌ கொண்டு 
புனிதராகி, ஸ்ரீகிருஷ்ணனின்‌ தரிசனத்தைப்‌ பெற்றனர்‌. அங்கிருந்த பர்யாய ஸ்ரீகளை 
சந்தித்து, தம்‌ சேவையின்‌ விவரங்களை அவரிடம்‌ தெரிவித்து, தம்‌ குருவான 
ஸ்ரீதாசரின்‌ அறிமுகத்தை அவரிடம்‌ தெரிவித்தனர்‌. விஜயதாசரின்‌ பரம்பரையில்‌ 
வந்தவர்‌ என்றும்‌, அவர்‌ மகாஞானி எனவும்‌, அவரின்‌ துறவியைப்‌ போன்ற நடை, 
உடை ஆகியவற்றை விவரித்தனர்‌. ஸ்ரீமடத்தின்‌ அழைப்பின்‌ பேரில்‌ தாசரின்‌ 
தலைமையில்‌ ஸ்ரீகிருஷ்ணனின்‌ சேவை செய்வதற்கு விரைந்தனர்‌. இதனால்‌ 
மிகவும்‌ மகிழ்ச்சியடைந்த ஸ்ரீகள்‌, மடத்தின்‌ முக்கிய அதிகாரிகளை அழைத்து, 
இவர்களை அட்சதை கொடுத்து வரவேற்குமாறு பணித்தார்‌. மறுநாள்‌ அனைத்து 
பூஜைகளும்‌, சேவைகளும்‌ விதிகளுக்கேற்ப நிறைவேறியது. 


மதிய உணவிற்குப்‌ பிறகு, க்ஷேத்திரத்தில்‌ இருந்த அஷ்ட மடத்தைச்‌ சேர்ந்த 4-5 
மடாதிபதிகள்‌, அங்கு ஒரு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து, தாசருக்கு வரவேற்பு 
கொடுத்தனர்‌. மடாதிபதிகள்‌ தம்தம்‌ ஆசனத்தில்‌ அமர்ந்திருந்தபோது, தாசர்‌ 
நீளமான தன்‌ காவி வேட்டியை அணிந்து, காவித்‌ துணியை உடலின்‌ மேல்‌ 
சுற்றிக்கொண்டு, அங்கார அக்ஷதையுடன்‌, கம்பீரத்துடன்‌ தன்‌ கையில்‌ 
தண்டத்தைப்‌ பிடித்தவாறு வந்ததைக்‌ கண்ட ஸ்ரீகள்‌, அவருக்கு தம்‌ அருகிலேயே 
இருந்த ஆசனத்தைக்‌ காட்டி அதில்‌ அமருமாறு பணித்தார்‌. 


தத்‌ வவிசாரங்களை விவாதிப்பதற்காகவே எப்போதும்‌ கூடும்‌ இந்த சபையானது, 
இன்று தாசரின்‌ வருகையால்‌ கூடி அழகு மிளர ஒளிர்ந்தது. ஒருவருக்கொருவர்‌ 
நலம்‌ விசாரிப்புகள்‌ நடந்தன. ஸ்ரீதாசர்‌ தம்‌ மிருதுவான குரலில்‌ தேவபாஷையான 
சமஸ்கிருதத்தில்‌ தத்வவிசாரங்களை விளக்கிக்கொண்டே, கன்னடத்தில்‌ உள்ள 
தாசசாகித்யத்தில்‌ அதற்கான உதாரணங்களை சொல்லியவாறு பேசியதை, 
அங்கிருந்த ஸ்ரீகளும்‌ மற்றும்‌ அனைவரும்‌, தாசரின்‌ புலமையைக்‌ கண்டு 
வியந்தனர்‌. ஸ்ரீசர்வக்ஞரின்‌ வாக்கியங்களை இடத்திற்கு தக்கவாறு பயன்படுத்தி 
சரளமாக உபன்யாசம்‌ செய்ததை சபையினர்‌ பாராட்டினர்‌. அங்கு வந்திருந்த 
யதிகளில்‌, மூத்தவரான மற்றும்‌ மகா ஞானிகளான ஸ்ரீஸ்ரீ 108 புத்திகே மடாதீசர்‌, 


ஸ்ரீதாசர்‌ தமக்கு முன்னமே அறிமுகமானவர்‌ என்றும்‌, 1927-28ம்‌ ஆண்டில்‌ தாம்‌ 
பெங்களூர்‌ குண்டோபந்த்‌ சத்திரத்தில்‌ தங்கியிருந்தபோது, அங்கு 
ஹரிகதாம்ருதசாரம்‌ உபன்யாசம்‌ செய்த தாசரின்‌ புலமையை வியந்து அங்கு 
அவருக்கு 'பரமப்ரிய என்னும்‌ விருது வழங்கியதாகவும்‌, மக்களின்‌ நலனுக்காக 
தாசர்‌ வெளியிட்டு வரும்‌ “பரமார்த்த சந்திரோதய' பத்திரிக்கையை இவர்‌ வாங்கி 
படிப்பதாகவும்‌ கூறி, அங்கிருந்த சபையினருக்கும்‌ இதர யதிகளுக்கும்‌ தாசரின்‌ 
அறிமுகத்தை செய்து வைத்தார்‌. 


பிறகு அங்கிருந்த ஒன்றிரண்டு நாட்களில்‌ ஸ்ரீமத்வரின்‌ பிறந்த இடமான 
பாஜகவிற்கும்‌, ஒடபாண்டேஸ்வர ஆலயத்திற்கும்‌ போய்‌ தரிசித்த ஸ்ரீனிவாசராயர்‌, 
குருவான தாசர்‌ தம்பதிகளுடன்‌ தம்‌ ஊருக்கு வந்து சேர்ந்தார்‌. 


சித்ரதுர்கா: 


பெங்களூருக்கு திரும்பி வந்து சுமார்‌ 1 ஆண்டுக்குப்‌ பிறகு, சித்ரதுர்கா நகரத்திற்கு 
பயணமானார்‌. கோபாலகிருஷ்ணவிட்டல அங்கிதத்தைப்‌ பெற்றவரான அம்பாபாய்‌ 
அவர்களின்‌ இடமான சித்ரதுர்காவிற்கு, அவரின்‌ அண்ணனான 
ஸ்ரீராகவேந்திரதாசரின்‌ இல்லமான சாந்தி நிலையத்திற்கு வந்து தங்கினார்‌. அங்கு 
அந்த ஊரின்‌ பலர்‌ தாசரிடம்‌ வந்து அங்கிதோபதேசம்‌ பெற்று அவரது அருளுக்குப்‌ 
பாத்திரமாயினர்‌. 


ஸ்ரீதாசர்‌ சித்ரதுர்காவிற்கு வந்த காரணமே வேறாக இருந்தது. நன்கு படித்து 
பக்குவம்‌ அடைந்திருந்த ஒருவரை, தன்‌ சிஷ்யராக ஸ்வீகரித்து அவருக்கு 
அருளவேண்டியதே அவரது நோக்கமாக இருந்தது. அவர்‌ யார்‌ என்பதை இங்கே 
சொல்லி ஆகவேண்டும்‌. இவர்‌ நார்மல்‌ ஸ்கூல்‌ என்ற பள்ளியில்‌ 
தலைமையாசிரியராக இருந்தார்‌. இவரை பஜனை ஸ்ரீனிவாசராயர்‌ என்று 
அழைத்து வந்தனர்‌. ஒவ்வொரு ஏகாதசியும்‌ இரவு ஜாகரணே (இரவு முழுக்க 
விழித்திருத்தல்‌) செய்து, தம்மிடமிருந்த முக்யபிராண தேவரை பழைய 
பத்ததியின்படி ஆராதித்து வந்தார்‌. திருப்பதி ஸ்ரீனிவாசரிடம்‌ மிகுந்த பக்தி 
கொண்டு, வேங்கடேசா என்னும்‌ அங்கிதத்துடன்‌ ஆயிரத்துக்கும்‌ மேற்பட்ட 
பாடல்களை சரளமான நடையில்‌ எழுதி, அறிஞராக இருந்தார்‌. அங்கிதம்‌ 
வழங்கும்‌ தம்‌ வேலையை முன்னர்‌ எடுத்துச்‌ செல்ல இவரே சிறந்தவர்‌ என்று 
தாசர்‌ தானே இவரது வீட்டைத்‌ தேடிச்‌ சென்றார்‌. 


ஸ்ரீனிவாசராயர்‌ தாசரை வரவேற்று, உபசரித்தார்‌. வேங்கடேச அங்கிதத்தில்‌ தாம்‌ 
இயற்றிய சில பாடல்களை அப்போது அவர்‌ பாடி, தாசரின்‌ மனதை குளிர்வித்தார்‌. 
அந்தப்‌ பாடல்களைக்‌ கேட்ட தாசர்‌, பத்ததியின்படி வந்த அங்கிதத்தின்‌ 
மூலமாகவே பாடல்களை எழுதவேண்டும்‌ என்றும்‌, அப்படி செய்தால்‌ மட்டுமே 
ஸ்ரீஹரியின்‌ கருணைக்குப்‌ பாத்திரமாக முடியும்‌ என்றும்‌, அப்படிப்பட்ட 
அங்கிதத்தை வழங்குவதற்காகவே தாம்‌ இங்கு வந்திருப்பதாகவும்‌ கூறினார்‌. 
எவ்வளவு கூறினாலும்‌ அதை செவிமடுக்காத ராயர்‌, அங்கிதத்தைப்‌ பற்றி 


ஆகட்டும்‌ பார்க்கலாம்‌ என்று கூறிவிட்டார்‌. அதற்கு மேல்‌ அன்று எதுவும்‌ 
வற்புறுத்தாத தாசர்‌, தாம்‌ தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பிவிட்டார்‌. 


மறுநாள்‌ தாம்‌ நினைத்ததை நடத்தி வைப்பதற்காக தாசர்‌ தம்‌ மனைவியுடன்‌ 
ஸ்ரீனிவாசராயர்‌ விட்டிற்கு வந்தார்‌. பூஜை செய்து கொண்டிருந்த ராயர்‌, எழுந்து 
வந்து தாசரை வரவேற்று, அவர்‌ அமர ஆசனம்‌ கொடுத்து அவரை விழுந்து 
வணங்கினார்‌. தாசர்‌ கூறியவாறு தம்‌ பூஜையை முடித்து வர, அவர்களின்‌ 
உரையாடல்‌ இப்படியாக இருந்தது. 


தாசர்‌: நான்‌ அங்கிதம்‌ கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன்‌. இன்னும்‌ தாமதம்‌ ஏன்‌? 


ராயர்‌: தாங்கள்‌ அபரோக்ஷ ஞானிகளான தாசர்களின்‌ பரம்பரையில்‌ வந்திருந்தால்‌ 
மட்டுமே நான்‌ அங்கிதம்‌ ஏற்றுக்கொள்ளத்‌ தயார்‌. இல்லையென்றால்‌ வேண்டாம்‌. 
இப்படி சொல்வதற்காக என்னை மன்னித்து விடுங்கள்‌. 


தாசர்‌: இல்லையப்பா. நீ இவ்வளவு பாடல்களை எழுதியிருக்கிறாயே? வெகு 
காலம்‌ முன்னரே உனது ஒரு பாடலில்‌ உனக்கு ஒரு ஞானகுரு கிடைக்கவில்லை, 
அங்கிதம்‌ எனக்கு கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு சொன்னாயே, உனக்கே 
அது மறந்துவிட்டதா? 


தாம்‌ சுமார்‌ 20 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ இயற்றிய பாடலில்‌ இதை 
எழுதியிருந்ததை நினைவு கூர்ந்த ராயர்‌, இது இவருக்கு எப்படி தெரிந்தது என்ற 
ஆச்சரியத்துடன்‌, தாசரின்‌ மேல்‌ உடனடியாக ராயருக்கு பயபக்தி வந்தது. தனக்கு 
அருளுவதற்காகவே வந்த ஞானி இவர்‌ என்பது நிச்சயமாயிற்று. அவரின்‌ 
அருளைப்‌ பெறவேண்டுமென்று முடிவு செய்தார்‌. ஆனால்‌ மறுபடியும்‌ ஏதோ ஒரு 
சந்தேகத்தால்‌, தாசரின்‌ குருபரம்பரையைப்‌ பற்றி கேட்டுத்‌ தெளிந்து, அடுத்த சுப 
முகூர்த்தத்தில்‌ “உரகாத்ரிதாசவிட்டலா' என்று அங்கிதத்தை தாசரிடமிருந்து 
பெற்றார்‌. 


தாசர்‌ மூலமாக தமக்கு கிடைத்த இந்த அங்கிதம்‌ மற்றும்‌ அருளானது, ஹரிவாயு 
குருகளின்‌ அனுக்கிரகம்‌ என்றே ராயர்‌ கருதினார்‌. தம்‌ குருவைப்‌ புகழ்ந்து பாடி 
ராயர்‌ இயற்றிய பாடல்‌ பின்வருமாறு. 


ராகம்‌: சங்கராபரணம்‌ 
தாளம்‌: ஆட 


பாலிஸோ தாசராய குருவே நீ பாலிஸோ 


பாலிஸோ நாகராயாக்யா தாச 
சீலவர்ணனே நீ முக்ய அஹ 

ஸ்ரீலோலன குண லீலாசாலதி ஆ 
பாலவ்ருத்தரிகருஹி மேலே மெரெவ குரு 


பந்தே தயாம்புதே என்னா 

மனதா குந்துகொரதெகளன்னு இன்னா 

பிடதே பந்த சம்சயகளன்னா 

ஹரிசி இந்து தோரிதெனந்தாவன்னா 

அஹ தந்தெமுத்துமோகனவிட்டலன்னா ஹ்ருதயார 
விந்ததி நோடுவ சுந்தர குருவே நீ பாலிஸோ) 


துர்க துர்கவனே சஞ்சரிசுத்தா 
துர்மார்கர எதெகெடிசுத்தா 
சன்மார்க்கக்கே நீ அவர தருத்தா 
சார்தே துர்கதொள்‌ நீ சஞ்சரிசுத்தா 
அஹ துர்கமவாத துராக்ரஹர நிக்ரஹ 
போர்கரெது சுக சம்‌ 

சர்கவ தோர்த குரு (பாலிஸோ) 


பரமகருணதி இந்தென்னா பொரெத ஸ்ரீவெங்கடேசபின்ன 
உரகாத்ரிதாசவிட்டலாக்யன்ன 

தோரி கொட்டெ நீனன்கிதவன்னா 

ஆஹ குரு நின்ன கருணக்கெ இணெயுண்டே 

தரெயொளு உரகாத்ரி வாசவிட்டலன நிஜதாச (பாலிஸோ) 


ஸ்ரீதாசர்‌, சித்ரதுர்காவில்‌ இருந்த காலத்தில்‌, பல சிஷ்யர்களை சேர்த்து, 
அவர்களின்‌ ஞானாபிவிருத்திக்காக சித்ரதுர்கா பரமப்ரிய தாசமண்டலி' என்னும்‌ 
பெயரில்‌ 11-9-1932 அன்று ஒரு சங்கத்தைத்‌ திறந்தார்‌. பிறகு அங்கிருந்து தமது 
சிஷ்யர்களுடன்‌ புறப்பட்டு, பெங்களூரு வந்து சேர்ந்தார்‌. 


ஸ்ரீதாசர்‌, தமது பிரியமான சிஷ்யருக்கு கடிதங்கள்‌ மூலம்‌ ஆன்மிக விஷயங்கள்‌ 
முதலான பலவற்றை கற்றுத்‌ தந்துகொண்டிருந்தார்‌. சகல லெளகிககளு 
வ்ருத்திகவாகலெனகெ மைனாகிதனய ஹ்ருத்கமதெந்து பந்து' என்று 
ஜகன்னாததாசர்‌ ருத்ரதேவரிடத்தில்‌ வேண்டிக்‌ கொண்டதைப்போல்‌, சிஷ்யர்கள்‌ 
லெளகிக விஷயங்களை எழுதவும்‌, அவற்றை பாரமார்த்திகத்தில்‌ எப்படி பொருள்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்பதை விளக்கிக்‌ கொண்டிருந்தார்‌. 


அதுமட்டுமல்லாமல்‌, சிஷ்யருக்கு மோட்சத்தின்‌ மார்க்கத்தைக்‌ காட்டுவது ஒரு 
குருவின்‌ கடமை. உரகாத்ரிவிட்டல அங்கிதத்தைப்‌ பெற்று, தம்‌ சிஷ்யர்களில்‌ 
தனது அருளைப்‌ பெற்றவர்‌ மூலம்‌, தனது தாச பரம்பரையை வளர்ப்பது என்னும்‌ 
தீர்மானத்தை செய்தவராக - சிஷ்யருக்கு ஸ்ரீதாசர்‌ எழுதிய ஒரு கடிதத்தில்‌ ஒரு 
வாக்கியம்‌ பின்வருமாறு இருந்தது. 


நான்‌ உன்னிடத்தில்‌ ஒரு அம்சத்துடன்‌ இருக்கிறேன்‌. இந்த விஷயம்‌ சத்தியம்‌. 
சத்தியம்‌. சத்தியம்‌. 


இதன்‌ ரகசியத்தை அறிந்த ஸ்ரீனிவாசராயர்‌, மூன்று முறை சத்தியம்‌ என்று 
ஸ்ரீதாசர்‌ எழுதியதைப்‌ பார்த்தால்‌, இவர்‌ தேவாம்சரே என்பது நிச்சயம்‌ ஆகிறது. 
கொஞ்சம்‌ கூட இதில்‌ சந்தேகமே இல்லை என்றார்‌. 


பின்‌ ஸ்ரீனிவாசராயரும்‌ பல சஜ்ஜனர்களுக்கு அங்கிதங்களைக்‌ கொடுத்து, தாச 
பரம்பரையை வளர்த்து, தம்‌ குருவின்‌ ஆணையை நிறைவேற்றினார்‌. தம்‌ 
வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொண்ட இவர்‌, பலருக்கு அருளி, பின்‌ 
தமது 79ம்‌ வயதில்‌ க்ரோதி நாம சம்வத்ஸரம்‌ கார்த்திக பகுள த்வாதசி 
திங்கட்கிழமை 30-11-1964 அன்று இறைவனடி சேர்ந்தார்‌. 


ஹரிஹர: 


அப்போது ரெயில்வே துறையில்‌ வேலையிருந்த, ரமாகாந்தவிட்டல அங்கிதத்தைப்‌ 
பெற்றவரான கிருஷ்ணராயர்‌ ஹரிஹரவில்‌ இருந்து, ஸ்ரீலட்சுமி நரசிம்மரின்‌ 
தரிசனத்தைப்‌ பெறவேண்டி அவ்வப்போது ரானேபென்னூருக்குச்‌ சென்று 
வந்துகொண்டிருந்தபோது, அங்கிருந்த ஸ்ரீராகவேந்திர ஸ்வாமி பிருந்தாவனத்திற்கு 
பூஜை செய்து கொண்டிருந்த வேதமூர்த்தி சந்தி ஹயவதனாச்சார்யரின்‌ 
அறிமுகத்தைப்‌ பெற்றார்‌. ஒருவருக்கொருவர்‌ குசலம்‌ விசாரித்தபோது, ஆசாரியர்‌ 
திருப்பதியில்‌ இருந்த பாண்டுரங்கி ஹுச்சாச்சார்யரிடம்‌ 12 ஆண்டுகள்‌ குருகுல 
வாசம்‌ செய்து, ஸ்ரீமதாசாரியரின்‌ சர்வமூல கிரந்தங்களைக்‌ கசடறக்‌ கற்று, மத்வ 
சாஸ்திரத்தில்‌ விற்பன்னராக தேர்ந்து, தற்போது ரானேபென்னூரில்‌ வசிப்பதாகக்‌ 
கூறினார்‌. 


தாம்‌ குருகுல வாசம்‌ முடிந்து திரும்பியபோது தம்‌ குருவானவர்‌ - இதோ பாரப்பா, 
நீ அனைத்து சாஸ்திரங்களையும்‌ கற்றுள்ளாய்‌. என்‌ அருள்‌ உனக்கு பரிபூரணமாக 
உள்ளது. ஆனால்‌ ஒரு ரகசியத்தை உனக்கு கூறுகிறேன்‌. உனக்கு ஸ்வரூப 
உத்தாரகராக இன்னொரு குரு இருக்கிறார்‌. அவர்‌ உன்னை சந்தித்ததும்‌, உனக்கு 
நல்வழி புலப்படும்‌. நீ இருக்கும்‌ இடத்திற்கே அவர்‌ வந்து உனக்கு அருளுவார்‌ - 
என்று கூறி ஆசிர்வதித்து விடையளித்து அனுப்பினார்‌. 


அன்றிலிருந்து இந்த விஷயம்‌ ஹயவதனாச்சார்‌ மனதில்‌ தைத்தவாறு இருந்தது. 
தனக்கான குருவானவர்‌ எப்போது வருவாரோ என்று வழிமேல்‌ விழிவைத்து 
பார்த்திருந்தார்‌. இந்த நிலையில்‌ கிருஷ்ணராயர்‌ தமது மற்றும்‌ தமது அக்காவான, 
கோபாலகிருஷ்ணவிட்டல என்னும்‌ அங்கிதத்தைக்‌ கொண்டவரான அம்பாபாய்‌ 
அவர்களின்‌ குருவான பரமப்ரிய சுப்பராயதாசரின்‌ மகிமைகளையும்‌, அவரது நடை, 
உடை, பாவனைகளையும்‌ இவரிடம்‌ வர்ணித்தவாறு இருந்தார்‌. எப்போதோ ஒரு 
முறை தம்‌ கனவில்‌ வந்த ஒருவரது நினைவு அப்போது ஆசாரியருக்கு வந்தது. 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கையில்‌ இருவரும்‌ ஒருவரே என்று முடிவு செய்தார்‌. அவரை 
சந்திப்பதற்காகக்‌ காத்திருந்தார்‌. தாசரின்‌ வருகையை தாம்‌ எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருப்பதாக, ஸ்ரீனிவாசராயரிடம்‌ தெரிவித்து, அன்றே தாசருக்கு கடிதமும்‌ 
எழுதினார்‌. தாம்‌ பூஜை செய்துகொண்டிருந்த ஸ்ரீராகவேந்திரரிடத்தில்‌, தம்‌ 


விருப்பத்தைச்‌ சொல்லி தினந்தோறும்‌ பிரார்த்தனை செய்ய, ஸ்ரீராகவேந்திரரும்‌ 
இவர்‌ கனவில்‌ வந்து, இன்னும்‌ 15 நாட்களில்‌ உனக்கு தாசரின்‌ தரிசனமும்‌ 
அவரது அருளும்‌ கிடைக்கும்‌ என்றும்‌ தெரிவித்தார்‌. 


இந்த விஷயங்களை கடிதம்‌ மூலமாக தெரிந்துகொண்ட, தாசர்‌, தமது 
மனைவியுடன்‌ ஹரிஹரவிற்கு வந்து சேர்ந்தார்‌. வந்தவரை வரவேற்று ஸ்ரீமான்‌ 
கிருஷ்ணராயரின்‌ விட்டில்‌ தங்க வைத்தனர்‌. இந்த விஷயத்தை உடனே 
ரானேபென்னூர்‌ ஆசாரியருக்கும்‌ தெரிவித்தனர்‌. ஹயவதானாச்சாரியரும்‌ மிகவும்‌ 
சந்தோஷத்துடன்‌, அடுத்த நாளே தாசரை சந்திப்பதற்கான பயணத்தை 
மேற்கொண்டார்‌. குருவின்‌ தரிசனத்தை உபவாசத்துடனே செய்ய வேண்டி, 
விடியலில்‌ எழுந்து கால்நடையாக நடந்து சூரியோதத்தில்‌ சரியாக குருவின்‌ 
இடத்திற்கு வந்து சேர்ந்தார்‌. வரும்போது ஒரு சிறிய வெள்ளியில்‌ செய்யப்பட்ட 
ராயரின்‌ பிருந்தாவனத்தை தலையில்‌ ஏந்தி, தம்‌ நண்பரான காசி கிருஷ்ணாச்சார்‌ 
என்பவரையும்‌ கூடவே அழைத்துக்கொண்டு வந்தார்‌. 


இவரின்‌ வருகையை சரியாக அறிந்திருந்த ஸ்ரீதாசர்‌, வீட்டினருக்கும்‌ அதை 
தெரியப்படுத்தி, தாம்‌ இருக்கையில்‌ இருந்தார்‌. ஆசாரியர்‌ விட்டிற்குள்‌ நுழையும்‌ 
சமயத்திலேயே, ஸ்ரீதாசர்‌ கருணையுடன்‌, வந்துவிட்டாயா என்று கூப்பிடவும்‌, 
மிகவும்‌ மகிழ்ந்த ஆசாரியர்‌, தாசரை நெடுஞ்சாண்கிடையாக விழுந்து வணங்கி, 
அவரின்‌ இரு பாதங்களையும்‌ தம்‌ கண்ணிராலேயே கழுவினார்‌. ஆசாரியரின்‌ 
மனதை அறிந்த தாசர்‌, அவரை கைதூக்கி எழுப்பி, அவரை சமாதானப்படுத்தி, 
அருகில்‌ அமர்த்திக்கொண்டு, அவரிடம்‌ நலம்‌ விசாரித்தார்‌. 


ஒரு சாதகர்‌ ஸ்வரூபானந்த நிலையை அடைவதற்கு, ஒரு குருவின்‌ அருளும்‌ 
அதன்மூலம்‌ ஸ்ரீவாயுதேவரின்‌ மற்றும்‌ பரமாத்மனின்‌ கருணையும்‌ வேண்டும்‌ 
அதல்லாது, சாஸ்திர ஞானம்‌ மட்டுமே இருந்தால்‌ போதாது என்பதற்கு பல்வேறு 
உதாரணங்கள்‌ உள்ளன என்று ஸ்ரீதாசரர்‌ சொன்னதைக்‌ கேட்ட ராயர்‌ 
ஆனந்தக்கண்ணீர்‌ வடித்தார்‌. இத்தகைய அருளிற்கு குருவின்‌ உபதேசத்தை 
அங்கிதம்‌ மூலம்‌ பெறவேண்டும்‌ என்னும்‌ விதியை விஜயதாசர்‌ முதலான 
அபரோக்ஷ ஞானிகள்‌ தெரிவித்துள்ளனர்‌. அதை நாம்‌ கண்டிப்பாக 
பின்பற்றவேண்டும்‌ என்று கூறவும்‌, ஆசாரியர்‌ அதற்கு தயாரானார்‌. அன்றைய 
தினமே, தாசர்‌ அவரை அருகில்‌ அமரவைத்து, மத்வாந்தர்கத விட்டலா என்னும்‌ 
அங்கிதத்தை வழங்கி அருளினார்‌. மதிய உணவிற்குப்‌ பிறகு அன்று 
குருவுடனேயே இருந்து, ஆன்மிக விஷயங்களை உரையாடியவாறு அன்றைய 
பொழுதைக்‌ கழித்தார்‌ ராயர்‌. 


மறுநாள்‌ உணவிற்குப்‌ பிறகு ராயர்‌, தாசரிடம்‌ விடைபெற்று கிளம்பும்போது, 
ஸ்ரீதாசர்‌ தன்னுடைய புகைப்படத்தின்‌ பிரதி ஒன்றை அவருக்குக்‌ கொடுத்து 

இதை வைத்துக்கொள்‌. சமயத்திற்கு உனக்கு பயன்படும்‌ - என்று அழுத்தமாகக்‌ 
கூறினார்‌. அதை மகாபிரசாதமாகக்‌ கருதி, தலைமேல்‌ ஏந்தி, அங்கிருந்து புறப்படத்‌ 
தயாரானார்‌. போகும்‌ வழி ஒரு காட்டுப்பாதை. மாலை நேரம்‌ ஆகிவிட்டது. 
தூரத்தில்‌ தன்னை நோக்கி ஓடிவரும்‌ சிறுத்தை, இன்னொரு புறத்திலிருந்து வரும்‌ 


காட்டுப்பன்றி இவற்றைக்‌ கண்ட ராயர்‌, கண்களை இறுக மூடிக்கொண்டு தனது 
பிம்பரூபியாத ்ரீஹரியைக்‌ குறித்து தியானத்தில்‌ ஈடுபடலானார்‌. வனவிலங்குகள்‌ 
இவரை நோக்கி வரும்‌ பாதையில்‌ பேரிரைச்சலுடன்‌ ஒரு குண்டு விழுந்த சத்தம்‌ 
கேட்டது. கண்‌ திறந்து பார்த்தால்‌, இரு பெரிய மிருகங்கள்‌ இவரை மறைத்து 
நின்றிருந்தன. ஸ்ர்குரு சொன்ன விஷயம்‌ நினைவுக்கு வந்து, அவர்‌ கொடுத்த 
அவரது புகைப்படத்தின்‌ மகிமையே இது என்று எண்ணி வியந்து, ஸ்ரீஹரிவாயு 
குருகளுக்கு நன்றி கூறியவாறு, இருவரும்‌ வீடு வந்து சேர்ந்தனர்‌. ஸ்ரீதாசருக்கு 
இவர்‌ எழுதிய ஒரு கடிதத்தில்‌ இந்த சம்பவத்தைப்‌ பற்றி விளக்கி எழுதினார்‌. 


மத்வாந்தர்கதவிட்டல அங்கிதத்தைப்‌ பெற்றவரான ஸ்ரீஹயவதனாச்சார்‌, ஸ்ரீதாசரின்‌ 
அருளுக்கு பாத்திரராகி, ஞானத்தைப்‌ பெற்று, சுமார்‌ 25-30 சஜ்ஜனர்களுக்கு 
அங்கிதத்தை வழங்கி அருளினார்‌. மிகவும்‌ வைராக்கியத்துடன்‌ வாழ்க்கையை 
நடத்திய இவர்‌, சில ஆண்டுகளுக்குப்‌ பிறகு, கூடலி அக்ஷோப்ய மடத்தைச்‌ 
சேர்த்த பீடாதிபதிகளிடம்‌ சன்யாச ஆசிரமத்தைப்‌ பெற்று - ஹ்ருசிகேச தீர்த்தர்‌ - 
என்று புகழ்பெற்றார்‌. 1961ம்‌ ஆண்டு தன்‌ வாழ்க்கையை முடித்து, 
ரானேபென்னூரில்‌ பிருந்தாவனஸ்தரானார்‌. வியாசதத்வக்ஞ தீர்த்தரைப்‌ போலவே 
இவரும்‌ கன்னடத்தில்‌ பற்பல கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார்‌. 


ஸ்ரீதாசர்‌ ஹரிஹராவில்‌ மேலும்‌ ஒரு வாரம்‌ இருந்து, பல சஜ்ஜனர்களுக்கு 
அங்கிதம்‌ கொடுத்து அவர்களை சிஷ்யர்களாக ஆக்கிக்கொண்டார்‌. புராண 
வாசுதேவாச்சார்‌ என்பவருக்கு சத்யானந்த விட்டலா என்று அங்கிதம்‌ வழங்கினார்‌. 
பின்னர்‌ பெங்களூருக்குத்‌ திரும்பி வந்தார்‌. 


காந்தேச பிராணதேவரின்‌ தரிசனம்‌ 


ரானேபென்னூர்‌ ஆசாரியருக்கு அங்கிதம்‌ வழங்கிய விஷயத்தைக்‌ கேள்விப்பட்ட 
பாண்டூரங்கி குடும்பத்தில்‌ மிகவும்‌ படித்தவர்களாக இருந்தவர்களுக்கு தெரியவந்து 
அவர்கள்‌ மிகவும்‌ வியப்படைந்தனர்‌. நன்கு கற்றறிந்தவரான ஸ்ரீஹயவதனாச்சார்‌, 
ஒரு சாதாரண தாசரின்‌ போதனைகளில்‌ மயங்கி அவரது சிஷ்யர்‌ ஆகிவிட்டார்‌ 
என்றதும்‌, முன்னர்‌ ஸ்ரீனிவாசாச்சார்‌, ஜகன்னாததாசராக மாறியதை 
நினைத்துக்கொண்டு, தற்போது ஸ்ரீதாசருக்கு ஒரு பெரிய இடத்தையே கொடுக்க 
வேண்டியிருக்கிறது. திருப்பதி ஹுச்சாச்சாரியருக்கு பலர்‌ சிஷ்யர்களாக இருந்து, 
அவரது அருளைப்‌ பெற்றிருந்தனர்‌. அவர்கள்‌ அனைவரும்‌ நம்‌ ஸ்ரீதாசரின்‌ தரிசனம்‌ 
எப்போது கிட்டும்‌, அவரது அருள்‌ எப்போது கிடைக்கும்‌ என்று காத்திருந்தனர்‌. 


கதருமண்டலகி க்ஷேத்திரம்‌: 


ரானேபென்னூரிலிருந்து 12-15 கிமீ தூரத்தில்‌, காந்தேசபுர என்னும்‌ பெயரில்‌ 
கதருமண்டலகி க்ஷேத்திரம்‌ இருந்தது. சிறிய கிராமமே ஆனாலும்‌, ஜனமேஜய 
மகாராஜாவால்‌ நிறுவப்பட்ட, மிகவும்‌ அருமையாகவும்‌ ஆஜானுபாகுவாகவும்‌ 
இருந்த சுந்தரமூர்த்தி பிராணதேவரின்‌ ஆலயம்‌ இருந்ததால்‌ ஒரு புகழ்பெற்ற 
க்ஷேத்திரமாக விளங்கியது. இந்த பிராணதேவரை காந்தேசா என்று 


அழைத்தார்கள்‌. புரந்தரதாசர்‌, கனகதாசர்‌ முதலானோர்‌ இங்கு வந்து இவரை 
வணங்கி புனிதர்‌ ஆகியிருக்கின்றனர்‌. மோகனதரங்கிணி என்னும்‌ கிருஷ்ணரின்‌ 
சரித்திரத்தை கனகதாசர்‌ இந்த க்ஷேத்திரத்திலேயே எழுதியிருக்கிறார்‌. ராமதாசர்‌, 
ஸ்ரீனிவாசதாசர்‌ ஆகியோர்‌ கதருமண்டலகி ஹனுமப்பாவின்‌ மகிமைகளை 
உலகிற்கு தெரியப்படுத்தினர்‌. 


இத்தகைய புண்ணிய க்ஷேத்திரத்தில்‌, பிராணதேவரின்‌ பரமபக்தரான, ஹிரே 
ஆச்சாரியரின்‌ வம்சத்தவர்கள்‌ மற்றும்‌ அவரின்‌ குடும்பத்தில்‌ சம்பந்தப்பட்டவர்கள்‌ 
என பல பிராமண குடும்பத்தினர்‌ அங்கு வசித்து வந்தனர்‌. அந்த ஊருக்கு வந்து 
போய்க்கொண்டிருந்த அறிஞர்கள்‌ மூலமாக, ஸ்ரீதாசரின்‌ மகிமைகளை கேட்ட 
அவ்வூர்‌ மக்கள்‌, அவரை ஒருமுறையாவது தரிசனம்‌ செய்யவேண்டும்‌ என்று 
ஆவலுடன்‌ காத்திருந்தனர்‌. 


அவர்களில்‌ பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்த, காவ்யரத்ன பட்டம்‌ பெற்றவரான 
வடவி பீமசேனாச்சார்‌ என்பரும்‌ இருந்தார்‌. அவர்‌ பல ஹரிதாசர்களின்‌ 
சரித்திரத்தை படித்து அறிந்து அவற்றை ஆராய்ச்சி செய்யும்‌ பணியிலும்‌ 
இருந்தார்‌. கனகதாசரின்‌ சரித்திரம்‌, கிரியம்மா அவர்களின்‌ கதை, ராகவேந்திர குரு 
கதாம்ருத ஆகிய காவியங்களை இயற்றியிருந்தார்‌. ஸ்ரீதாசரின்‌ மகிமைகளைப்‌ 
பற்றி கேள்விப்பட்ட இவர்‌, அவரிடமிருந்து தாசதீட்சை மற்றும்‌ அங்கிதம்‌ 
பெறவேண்டும்‌ என்ற ஆவலுடன்‌ அவரின்‌ தரிசனத்திற்காகக்‌ காத்திருந்தார்‌. தம்‌ 
விருப்பத்தை தாசருக்கு கடிதம்‌ மூலமாகவும்‌ தெரியப்படுத்தினார்‌. இவரது 
யோக்கியதையை தமது ஞானதிருஷ்டியின்‌ மூலமாகக்‌ கண்டறிந்த ஸ்ரீதாசர்‌, 
உடனே ஒரு கடிதம்‌ எழுதி அதில்‌ அவரது அங்கிதம்‌ மாருதீஷவிட்டலா என்பதை 
தெரியப்படுத்தினார்‌. தாசர்‌ கொடுத்த அங்கிதத்தாலும்‌, அவரது அருளாலும்‌ நான்‌ 
மிகவும்‌ தன்யனானேன்‌ என்று இவர்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌. அவரது அருள்‌ 
கிடைத்தாலும்‌, தாம்‌ மற்றும்‌ தம்‌ நண்பர்கள்‌ பலர்‌ தாசரது தரிசனத்திற்காகக்‌ 
காத்திருப்பதாகவும்‌, இவர்களது விருப்பத்தை நிறைவேற்றும்‌ பொருட்டு, தாசர்‌ 
அவர்கள்‌ தங்களின்‌ ஊருக்கு வருகை புரியவேண்டுமென்றும்‌ அடுத்த கடிதத்தில்‌ 
தெரியப்படுத்தினார்‌. 


கதருமண்டலகி பிரயாணம்‌: 


ஹரிஹராவிலிருந்து ஊருக்குத்‌ திரும்பி வந்து சிலகாலமே ஆகியிருந்தாலும்‌, 
சிஷ்யரின்‌ பக்தி பூர்வமான விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து, தம்‌ மனைவி 
மற்றும்‌ சிஷ்யர்களுடன்‌ ரானேபென்னூருக்கு வந்தார்‌. அங்கு தம்‌ சிஷ்யரான 
மத்வாந்தர்கதவிட்டலதாசரின்‌ தங்கும்‌ இடமான ஸ்ரீலட்சுமி நரசிம்மரின்‌ 
விசாலமான ஆலயத்தில்‌ தங்கினார்‌. தாசரின்‌ வருகையை அங்கிருந்த 
முக்கியஸ்தர்களுக்கு தெரியப்படுத்தினார்‌ ஹயவதனாச்சார்‌. ஓவிய ஆசிரியராக 
இருந்த ஹனுமந்தாச்சார்‌ ஹளேமட என்பவர்‌ அடுத்த நாளே ஸ்ரீதாசரை தம்‌ 
வீட்டிற்கு வருமாறு அழைக்க, தாசரும்‌ அவ்விடம்‌ சென்று, அவர்‌, அவர்‌ மனைவி, 
தாய்‌ தந்தையர்‌ மற்றும்‌ குடும்பத்தினருக்கு அங்கிதம்‌ வழங்கி அருளினார்‌. அதற்கு 
அடுத்த நாளும்‌ பலர்‌ ஸ்ரீதாசரிடம்‌ வந்து, தங்கள்‌ பிரார்த்தனைகளைச்‌ சொல்லி, 


அங்கிதம்‌ பெற்று அவரின்‌ அருளைப்‌ பெற்றனர்‌. ஆக இங்கு மூன்று நாட்கள்‌ 
தங்கியிருந்து, பின்னர்‌ கதருமண்டலகி க்ஷேத்திரத்துக்குப்‌ புறப்பட்டார்‌ ஸ்ரீதாசர்‌. 


பெங்களூரிலிருந்து இவருடன்‌ வந்த சிஷ்யர்கள்‌ மற்றும்‌ ரானேபென்னூரில்‌ 
மற்றும்‌ ஹரிஹரவில்‌ கிடைத்த புதிய சிஷ்யர்கள்‌ அனைவரும்‌ சேர்ந்து, ஒரு 
பெரிய திருமணத்திற்கான கோஷ்டியோ என்று சொல்லும்படியாக, பல மாட்டு 
வண்டிகளில்‌ ஊர்வலமாக புறப்பட்டு கதருமண்டலகி கிராமத்திற்கு வந்து 
சேர்ந்தார்‌. 


இவரது வருகையை முன்பாகவே அறிந்திருந்த அந்த கிராமத்தினர்‌, 
முக்கியஸ்தரான வடவி பீமாச்சாரியாரின்‌ தலைமையில்‌, ரகுபத்யாச்சார்யர்‌, 
ஹனுமந்தாச்சார்‌, புட்டாச்சார்‌, ஸ்வாமிநாராயணாச்சார்‌, திருக்கப்ப அவர்கள்‌, 
சாலீன ராமண்ண ஆகிய அனைவரும்‌ தம்மால்‌ முடிந்த அளவிற்கான வரவேற்பு 
அளித்து, நல்ல விஷயங்களை செய்யவேண்டி தீர்மானம்‌ செய்திருந்தனர்‌. முன்னர்‌ 
கனகதாசர்‌ தங்கியிருந்த ஆலயத்தின்‌ அருகிலேயே இருந்த தோட்டத்தில்‌, ஸ்ரீதாசர்‌ 
மற்றும்‌ அவருடன்‌ வந்த அனைவரும்‌ ஓய்வு எடுத்துக்கொள்ளச்‌ சொல்லியும்‌, 
தாம்‌ கொண்டு வந்திருந்த பலகாரம்‌ மற்றும்‌ நீர்‌ ஆகியவற்றை எடுத்துக்‌ 
கொள்ளுமாறும்‌ வேண்டினர்‌. தாசர்‌ அந்தக்‌ கிராமத்திற்கு வரும்‌ வழியில்‌ 
தோரணங்களைக்‌ கட்டியும்‌, மண்டபங்களில்‌ அலங்காரங்களைச்‌ செய்தும்‌ 
வரவேற்றிருந்தனர்‌ கிராமத்தினர்‌. 


புத்தாடைகள்‌ உடுத்திய சுமங்கலிகள்‌ மஞ்சள்‌ குங்குமங்களை தடவிய 
கலசங்களை ஏந்தி வர, பஜனா மண்டலியினர்‌ தாள, தம்பூரிகளுடன்‌ பாடியவாறு 
இருக்க, வாத்தியங்களுடன்‌ வந்து தாசர்‌ மற்றும்‌ அவரது குழுவினரை வணங்கி 
அவரை தமது கிராமத்திற்கு வரவேற்று, காந்தேசனின்‌ ஆலயத்தை பிரதட்சிணமாக 
சுற்றி வந்து, அருகிலேயே இருந்த ஒரு பெரிய விட்டில்‌ அனைவரையும்‌ தங்க 
வைத்தனர்‌. இப்படிப்பட்ட ஒரு பிரமாண்ட வரவேற்பினை யாரும்‌ இதற்கு முன்‌ 
கண்டிருக்க வாய்ப்பில்லை என்று அனைவரும்‌ பேசிக்கொண்டனர்‌. 


சிறிது நேரம்‌ ஓய்வெடுத்தபிறகு, பிராமணர்களின்‌ வீடுகளிலிருந்து அனைவரும்‌ 
ஸ்ரீதாசரின்‌ பாதபூஜைக்காக வந்து அவரை அழைத்தனர்‌. வீட்டின்‌ முன்‌ கோலம்‌ 
போட்டு, கதவுகளில்‌ தோரணங்களைக்‌ கட்டி அலங்கரித்து தாசரை வரவேற்றனர்‌. 
அப்போதே மதிய நேரம்‌ ஆகியிருந்தாலும்‌ அவர்களின்‌ விருப்பத்திற்கேற்ப தாசரும்‌ 
புறப்பட்டு வந்தார்‌. முன்பே தாசதீட்சையைப்‌ பெற்றிருந்த, மாருதீசவிட்டலா 
என்னும்‌ அங்கிதத்தைப்‌ பெற்றிருந்த வடவி பீமாச்சாரியரின்‌ விட்டில்‌ முதல்‌ 
பாதபூஜை நடைபெற்றது. அவர்‌ விட்டை ஸ்ரீதாசர்‌ நெருங்கி வந்தபோதே, 
புத்தாடைகளை உடுத்தி காத்திருந்த அவ்வீட்டின்‌ தம்பதியினர்‌, தாசர்‌ தம்பதியினர்‌ 
வந்தவுடன்‌, அவர்களை மனை மேல்‌ நிறுத்தி, சுமங்கலியினர்‌ தாசர்‌ மனைவிக்கு 
மஞ்சள்‌ தடவி வணங்கி, அவர்களை வீட்டிற்குள்‌ அழைத்து தக்க ஆசனத்தில்‌ 
அமர வைத்தனர்‌. அனைவரும்‌ அமர்ந்த பிறகு, மந்திரங்கள்‌ ஒலிக்க, தாசர்‌ 
தம்பதிகளின்‌ கால்களைக்‌ கழுவி, அந்த நீரை அங்கிருந்த அனைவரின்‌ 
தலையிலும்‌ ப்ரோக்ஷணம்‌ செய்தார்‌. மேலும்‌ அந்நீரை விட்டின்‌ அனைத்து 


இடங்களிலும்‌ தெளித்து, இதனால்‌ தாம்‌ மற்றும்‌ தம்‌ ஏழு குலமும்‌ 
பவித்ரமடைந்தது என்றும்‌ மகிழ்ச்சியடைந்தார்‌. 


இதை மாருதீசவிட்டலதாசர்‌ தம்‌ பாடலில்‌ - 


கதருண்டீசன கருணவோ | 

சதமல குருஹிரியரரடிய புண்யத பலவோ ॥ 
ஒதகி பந்தெம்ம குருவர சதமல 

பதவித்து குலவன்னுத்தரிசிதரை 


என்று பாடியிருக்கிறார்‌. 


பின்னர்‌ தாசர்‌ தம்பதிகளுக்கு ஆடைகளை சமர்ப்பித்து அவரிடமிருந்து பல- 
மந்திராட்சதையுடன்‌ ஆசிகளையும்‌ பெற்றனர்‌. வந்திருந்தவர்களுக்கு பிரசாதம்‌ 
வழங்கப்பட்டது. இப்படியாக 8-10 வீடுகளுக்குச்‌ சென்று அவர்களின்‌ குருபூஜையை 
ஸ்வீகரித்து பின்‌ தம்‌ இருப்பிடத்திற்குத்‌ திரும்புகையில்‌ மாலை 45 மணி 
ஆகிவிட்டிருந்தது. தாசரைக்‌ கண்ட ஆனந்தத்தில்‌ இருந்த அனைவருக்கும்‌ காலம்‌ 
போய்க்கொண்டிருந்த நினைப்பே இருந்திருக்கவில்லை. அதன்‌ பிறகு ஸ்னான 
ஆன்ஹிகங்கள்‌ முடிந்து, ஸ்ரீ பிராணதேவரின்‌ பூஜை, நைவேத்தியம்‌, மங்களாரத்தி 
ஆகியவை முடிந்தபிறகு பிராமண சுமங்கலியினருக்கு உணவு பரிமாறினர்‌. 
இத்தனையும்‌ செய்யும்போது மாலை 7 மணி ஆகிவிட்டிருந்தது. 


அன்று மாலை தாசர்‌ தம்‌ குழுவினருடன்‌ அங்கேயே தங்கினார்‌. வீரசைவர்‌ 
ஒருவர்‌ தம்‌ குடும்பத்தினருடன்‌ தாசரின்‌ தரிசனத்திற்காக உள்ளே நுழைய, தாசர்‌ 
மிகுந்த மகிழ்ச்சியுடன்‌ அவரை எதிர்கொண்டு வரவேற்று அருகில்‌ அமரவைத்து 
அவரை குசலம்‌ விசாரித்தார்‌. பின்னர்‌, வந்தவர்‌ தம்‌ காரியம்‌ நல்லவிதமாக 
முடிந்தது என்று தெரிவித்து, தாசரை வணங்கி விடைபெற்றுச்‌ சென்றார்‌. 


அங்கிருந்த அனைவருக்கும்‌ இது மிகவும்‌ ஆச்சரியத்தைக்‌ கொடுத்தது. சாதாரண 
மக்களுக்கு இதன்‌ பொருள்‌ எப்படி விளங்கும்‌? 


தாசர்‌ இந்த கிராமத்திற்கு வந்த அன்று காலையே இங்கு வந்தவர்கள்‌, தாசருக்கு 
உணவு உபசாரங்களைப்‌ பற்றி விசாரித்தபோது, தாசர்‌, இன்று இங்கு முக்காலும்‌ 
உணர்ந்த மகான்‌ ஒருவர்‌ வரப்போகிறார்‌. அவருடனான சந்திப்பு முடிந்தபிறகு 
உங்களின்‌ வரவேற்பை, உபசரிப்பை பெற்றுக்‌ கொள்கிறேன்‌ என்றிருந்தார்‌. அவர்‌ 
கூறியிருந்தவாறே, ஒருவர்‌ வந்தது, தாசரை சந்தித்தது ஆகியவை நடந்ததைக்‌ 
கண்டவர்கள்‌ ஆச்சரியப்பட்டனர்‌. இப்படி ஒருவர்‌ வருவார்‌ என்று முதலிலேயே 
சிஷ்யர்களுக்கு தெரிவித்து இது ஒரு முக்கியமான சம்பவம்‌ என்பது வரை தம்‌ 
சிஷ்யர்களுக்கு தாசர்‌ சொல்லியிருந்தார்‌. 


அதன்‌ பிறகு காந்தேசனின்‌ ஆலயத்தில்‌ பஜனைகளை முடித்து, அன்றைய 
நிகழ்ச்சிகளை முடித்துக்‌ கொண்டார்‌ தாசர்‌. 


மறுநாள்‌ கார்த்திக சுத்த தசமி. பிருகுமுனிகளின்‌ அம்சம்‌ உள்ளவரான, அபரோக்ஷ 
ஞானியான ஸ்ரீவிஜயதாசரின்‌ ஆராதனை தினம்‌. குருவின்‌ வருகையால்‌ அன்றைய 
ஆராதனையை மிகவும்‌ விமரிசையாகக்‌ கொண்டாட அனைவரும்‌ தயாராக 
இருந்தனர்‌. ஆராதனையின்‌ அங்கமாக, சிஷ்யர்கள்‌ கிராமத்தில்‌ யாயிவார 
நிகழ்ச்சியை முடித்து, மதியம்‌ ஸ்ரீகாந்தேசனின்‌ மங்களாரத்தி நேரத்தில்‌ 
அனைவரும்‌ ஆலயத்திற்கு வந்து சேர்ந்தனர்‌. நைவேத்தியம்‌ முடிந்தபிறகு, 
கோயிலில்‌ காந்தேசனை பீமாவதார அலங்காரம்‌ செய்யுமாறு பணித்தார்‌. இடுப்பில்‌ 
ஆபரணம்‌, கால்களில்‌ கொலுசு, ஒரு கையில்‌ கத்தி, மற்றொரு கையில்‌ கதை - 
இப்படியாக அலங்கரித்த பிராணதேவரின்‌ முன்னர்‌ நின்று ஸ்ரீதாசர்‌ மங்களாரத்தி 
செய்தார்‌. அந்த சமயத்தில்‌ கர்ப்பகிருகத்திலிருந்து நடனம்‌ ஆடும்‌ சத்தம்‌ 
அங்கிருந்த அனைவருக்கும்‌ கேட்டது. உள்ளே பிராணதேவருக்கு அணிவித்திருந்த 
கொலுசு, சற்றே கழன்றாற்போல்‌ அனைவருக்கும்‌ தோன்றியது. 


தம்‌ ஏகாந்த பக்தரான ஸ்ரீதாசர்‌ மிகுந்த பக்தியுடன்‌ ஸ்ரீகாந்தேசார்ந்தர்கத 
விஜயவிட்டலனுக்கு செய்த பூஜையை மெச்சியதைப்‌ போல இருந்தது மேற்கண்ட 
சம்பவம்‌. தாசரின்‌ மகிமையை பறைசாற்றும்‌ வண்ணமாகவும்‌ இருந்தது. 
அன்றைய நிகழ்ச்சியில்‌ அனைவரும்‌ பங்குபெற்று மகிழ்ச்சியடைந்தனர்‌. மாலை 
பஜனை உபன்யாசங்களுடன்‌ அன்றைய நிகழ்ச்சி முடிவடைந்தது. 


ஹரிதினமாகிய மறு நாளன்று (ஏகாதசி), அங்கிருந்த பக்தர்களின்‌ 
வேண்டுகோளுக்கிணங்க, அங்கேயே இருந்து பலருக்கு அங்கிதம்‌ வழங்குவதாக 
சொல்லியிருந்ததால்‌, அனைவரும்‌ தாசர்‌ தங்கியிருந்த இடத்திற்கு 
வரத்துவங்கினர்‌. தாசர்‌ தங்கியிருந்த வீடே ஆனந்தமயமாகிவிட்டிருந்ததால்‌, அந்த 
விட்டிற்கு ஆனந்த நிலையம்‌: என்றே பெயரிட்டு அழைக்கவேண்டும்‌ என்றார்‌. 
வந்தவர்களை ஒவ்வொருவராக அழைத்து அங்கிதம்‌ வழங்கி அருளினார்‌. இப்படி 
அங்கிதம்‌ வழங்கியதில்‌ முக்கியமானவர்கள்‌ கீழ்வருமாறு: 


வடவி பீமாச்சார்‌ - மாருதீச விட்டலா - இவர்‌ முன்பே அங்கிதம்‌ வாங்கியவர்‌ 
ஹனுமந்தாச்சார்‌ - அனுபமசரித விட்டலா 
ரகுபதியாச்சார்‌ - தேவராஜ விட்டலா 
வெங்கண்ணாச்சார்‌ - சுகுணாபரண விட்டலா 
கிருஷ்ணாச்சார்‌ - சர்வபாலக விட்டலா 
ஸ்வாமிராயாச்சார்‌ - ஸ்ரீதேவிரமண விட்டலா 
ஸ்ரீனிவாசாச்சார்‌ - பிராணோத்தம விட்டலா 
மத்வாச்சார்‌ - பவமானவந்தித விட்டலா 
சேஷாச்சார்‌ - ஜயஜனார்த்தன விட்டலா 

திருகப்பா - அகாதமஹிம விட்டலா 

சிக்கப்பா - காந்தேச விட்டலா 

பிரகலாதாச்சார்‌ - முகுந்தமோதப்ரத விட்டலா 
குருராயர்‌ (ப்யாடகி) - லோகேசமோஹன விட்டலா 
வெங்கண்ணா - சன்னுதிப்ரத விட்டலா 


சாலேச ராமண்ணா - ஹமனுமேச விட்டலா 
பரமண்ணா (குருப இனம்‌) - ஹனுமனொடெயா 
ஹுச்சப்பா (தாசம்மா) - ஜயபராத்பர விட்டலா 


அன்றிரவு நடந்த பஜனை, ஜாகரணே (இரவு முழுக்க விழித்திருந்து பாடல்கள்‌ 
பாடுவது) ஆகியற்றில்‌ கலந்து பலர்‌ தாசரது அருள்‌ பெற்றனர்‌. உத்தான த்வாதசி 
ஆதலால்‌, ஹிரே ஆசாரியரின்‌ வம்சத்தினர்‌, தினந்தோறும்‌ பூஜைகளைச்‌ 
செய்துவரும்‌ ஹனுமந்தாச்சாரின்‌ விட்டில்‌, தாசர்‌ தம்பதிகள்‌ மற்றும்‌ அவரது 
குழுவினரையும்‌ வரவேற்று, மிகுந்த பக்தியுடன்‌ உபசரித்து உணவளித்தனர்‌. 
மாலை பிருந்தாவனத்தின்‌ இடது பக்கத்திலிருந்த துளசி பிருந்தாவனத்தை நன்கு 
அலங்கரித்து, மாலை தோரணங்களால்‌ அலங்கரித்து, ஸ்ரீஹரிக்கு தாசர்‌ மூலமாக 
பூஜை, அபிஷேகம்‌ ஆகியவற்றை விமரிசையாக நடத்தினர்‌. பிறகு ஸ்ரீகாந்தேசனின்‌ 
பிரகாரோத்சவம்‌, பிருந்தாவனத்தின்‌ அருகில்‌ வரவும்‌, உற்சவ மூர்த்தியை துளசிச்‌ 
செடியின்‌ அருகில்‌ இருத்தி அர்ச்சனைகளைச்‌ செய்தனர்‌. பிரசாதங்களை 
வினியோகித்த பிறகு மீண்டும்‌ உற்சவ மூர்த்தியை பல்லக்கில்‌ ஏற்றினர்‌. 
புறப்படும்‌ முன்னர்‌, தாசர்‌ தங்கியிருந்த ஆனந்த நிலையத்திற்கு மங்களாரத்தி 
காட்டி, உற்சவத்தை மீண்டும்‌ துவக்கினர்‌. உற்சவம்‌ முடிந்தபிறகு, காந்தேசனுக்கு 
மஹாமங்களாரத்தி காட்டி பிறகு அன்றைய நிகழ்ச்சிகள்‌ முடிவுக்கு வந்தன. 


கார்த்தி மாசமான இந்த நல்ல சமயத்தில்‌, ஸ்ரீகாந்தேசனை முதன்முதலில்‌ 
தரிசித்தபோது வேண்டிக்கொண்டது தாசருக்கு நினைவுக்கு வந்தது. அன்றைய 
நிகழ்ச்சிகள்‌ அனைவருக்கும்‌ எப்போதும்‌ நினைவில்‌ இருக்கும்‌ வண்ணம்‌, ஒரு 
தீபஸ்தம்பத்தை (கொடிமரம்‌) காந்தேசனின்‌ எதிரில்‌ மகாத்வாரத்தின்‌ அருகில்‌ 
நிர்மாணித்து, அங்கேயே ஒரு விளக்கினை ஏற்றி, அதை என்றைக்கும்‌ 
அணையாதவாறு பார்த்துக்கொள்ளும்படி அங்கிருந்தவர்களுக்கு உத்தரவிட்டார்‌. 


நான்கு நாட்கள்‌ அங்கிருந்தபிறகு, ஐந்தாவது நாள்‌ பைடகி ஊர்‌ வழியாக 
பெங்களூர்‌ புறப்படத்‌ தயாரானார்‌. முக்கிய சிஷ்யர்களான வடவி பீமாச்சார்‌, 
ரகுபதியாசார்யர்‌ மற்றும்‌ குருபனான பரமண்ணா முன்னே வர பைடகி ஊர்‌ மக்கள்‌ 
பின்னே நின்றிருந்தனர்‌. ரெயில்‌ நிலையத்தில்‌ வண்டி வருவதில்‌ சற்று தாமதம்‌ 
ஆனதால்‌, அனைவரும்‌ ஒரு வேப்பமரத்தின்‌ அடியில்‌ அமர்ந்திருந்தனர்‌. ஸ்ரீதாசர்‌ 
பரமண்ணனை அழைத்து அந்த வேப்பமரத்திலிருந்து ஒரு கொத்து பறிக்குமாறு 
கூறினார்‌. அதை தன்‌ கைகளில்‌ பிடித்தவாறு சிஷ்யர்களை நோக்கி - முகத்தை 
அஷ்டகோணல்‌ ஆக்காமல்‌ கீழே துப்பாமல்‌ இதை யாரால்‌ உண்ணமுடியும்‌ என்று 
கேட்டார்‌. யாருமே பதில்‌ அளிக்கவில்லை. தாசர்‌ பரமண்ணனைப்‌ பார்க்க, அவரும்‌ 
கைகூப்பி - தங்கள்‌ அருள்‌ இருந்தால்‌, நான்‌ உண்ணுகிறேன்‌ என்றார்‌. அந்த 
கொத்தில்‌ ஒரு பகுதியை அவருக்குக்‌ கொடுத்து, தாமும்‌ ஒரு பகுதியை முழுதாக 
உண்டூ முடித்தார்‌. குருவின்‌ அருள்‌ எப்படிப்பட்டது என்பதை அனைவரும்‌ அறிந்து 
ஆச்சரியப்பட்டனர்‌. 


இன்னொரு சந்தர்ப்பத்தில்‌ பரமண்ணனை காவல்துறையினர்‌ அழைத்துப்‌ 
போய்விட, ஸ்ரீதாசரை மனதார வேண்ட, அங்கிருந்து பிரச்னையின்றி வெளிவந்தார்‌ 
என்று தெரியவருகிறது. 


இதற்குள்‌ ரெயில்‌ அருகில்‌ வருகிறது என்று தெரிந்தவுடன்‌, கதருமண்டலகி கிராம 
சிஷ்யர்கள்‌ கண்ணீர்‌ மல்க ஸ்ரீதாசரை வழியனுப்பி வைக்க, தாசரும்‌ அவரது 
குருவினருடன்‌ வண்டி ஏறி, பெங்களூர்‌ வந்து சேர்ந்தார்‌. 


கதருமண்டலகி - இரண்டாவது பயணம்‌: 


ஸ்ரீகாந்தேசனின்‌ ஆலயத்திற்கு ஸ்ரீதாசர்‌ மீண்டும்‌ அடுத்த ஆண்டே 1936 வருமாறு 
ஆனது. 


இவரது சிஷ்யரான ரமாகாந்தவிட்டலதாசருக்கு, காந்தேசனின்‌ அருளாலும்‌ 
ஸ்ரீகுருகளின்‌ அனுக்கிரகத்தாலும்‌, பல ஆண்டுகளுக்குப்‌ பிறகு ஒரு வாரிசு 
உண்டாயிற்று. குழந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும்‌ 
காந்தேசனின்‌ சன்னிதியிலேயே செய்ய வேண்டும்‌ என்று நிச்சயித்து, அதற்காக 
குரு தம்பதியினரை தம்‌ ஊருக்கு அழைத்தனர்‌. இவரது அழைப்பின்‌ பேரில்‌ குரு 
தம்பதியினர்‌ வரவும்‌, ஊரினர்‌ அனைவரும்‌ குரு மற்றும்‌ அவரது குழுவினரை 
எதிர்கொண்டு வரவேற்று, அவர்‌ தங்கும்‌ இடமான ஆனந்த நிலையத்திற்கு 
அழைத்துச்‌ சென்று தங்கவைத்தனர்‌. மிகவும்‌ மகிழ்ச்சியுடன்‌ ரமாகாந்ததாசர்‌ 
தம்பதியினர்‌, நிகழ்ச்சிக்குத்‌ தயாராக இருந்து, தாசரின்‌ திருக்கரங்களாலேயே தம்‌ 
குழந்தைக்கு விட்டல்‌ என்று பெயரிட்டு, அன்னப்பிராசனம்‌, காது குத்தல்‌ 
ஆகியவற்றை காந்தேசனின்‌ ஆலயத்தில்‌ நடத்தினர்‌. இதே சந்தர்ப்பத்தில்‌, தாசர்‌ 
குழந்தையை தம்‌ தொடையில்‌ அமர்த்தி, காந்தேசப்ரியவிட்டலா என்ற 
அங்கிதத்தைக்‌ கொடுத்து அக்குழந்தையை மனப்பூர்வமாக ஆசிர்வதித்தார்‌. 


தாம்‌ முதலிலேயே வேண்டி மஞ்சள்‌ துணியில்‌ முடித்துவைத்திருந்த 100 
ரூபாய்க்கான நாணய முடிச்சினை, காந்தேசனின்‌ கால்களில்‌ ரமாகாந்த தாசர்‌ 
தம்பதிகள்‌ சமர்ப்பித்தனர்‌. அப்போது அந்த ஆலயத்தினர்‌ - சில்லறையாக 
வந்திருக்கும்‌ இந்த நாணயங்களை எடுத்துக்‌ கொண்டால்‌, அது அப்படியே 
செலவாகிவிடும்‌. அதற்குப்‌ பதிலாக, இங்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும்‌ 
நடைபெறும்‌ பூஜைக்கு ஒரு தொட்டில்‌ தேவைப்படுவதால்‌, அதை வாங்குவதற்கு 
இதை பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌ என்று தாசரிடம்‌ கூறினர்‌. காந்தேசனின்‌ 
விருப்பமே இப்படி இவர்கள்‌ மூலம்‌ வந்திருக்கிறது என்றும்‌ அதற்கு தாம்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ சம்மதம்‌ தெரிவிப்பதாகவும்‌ ரமாகாந்த தம்பதியினர்‌ ஸ்ரீதாசரிடம்‌ 
தெரிவித்தனர்‌. இதை முன்னரே ஊகித்திருந்த ஸ்ரீதாசர்‌, சிரித்தவாறு தம்‌ 
சம்மதத்தை வழங்கி, முன்னர்‌ 2-3 மாதங்களில்‌, ஒரு வெள்ளி தொட்டில்‌ செய்து 
அதை ஆலயத்திற்கு சமர்ப்பித்தார்‌. அன்றிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும்‌ 
காந்தேசனின்‌ தொட்டில்‌ சேவை மிகவும்‌ விமரிசையுடன்‌ நடைபெற்று 
வருவதாயிற்று. 


இப்படியாக கதருமண்டலகிக்கு இரண்டாவது பயணமும்‌ நடந்து முடிந்தது. 
ஸ்ரீவாயுதேவர்‌ தனது முதல்‌ அவதாரமான அனுமன்‌ அவதாரத்தில்‌ இருக்கும்‌ 
காந்தேசனின்‌ மகிமையைப்‌ புகழ்ந்தவாறு, ஸ்ரீதாசர்‌ தன்‌ குழுவினருடன்‌, 
காந்தேசனின்‌ தரிசனத்தை முடித்து அங்கிருந்து திரும்பி வந்தார்‌. 


கதருமண்டலகிக்கு மூன்றாவது பயணம்‌: 


ஸ்ரீகாந்தேசனின்‌ அழகிய ரூபத்தைக்‌ கண்டு மயங்கிய ஸ்ரீதாசர்‌, அவனது ஒரு பிரதி 
ரூபத்தைக்‌ கொண்டு வந்து வேறோரிடத்தில்‌ பிரதிஷ்டை செய்யவேண்டும்‌ என்று 
ஆவல்‌ கொண்டு தம்‌ சிஷ்யர்களுடன்‌ கூடி கதருமண்டலகி பயணத்தை 
மேற்கொண்டார்‌. அங்கிருந்த சிஷ்யர்களின்‌ வரவேற்புக்கு இணங்கி, ஆனந்த 
நிலையத்திற்கு சென்று தங்கினார்‌. இவ்வளவு விரைவில்‌ மறுபடி ஸ்ரீதாசர்‌ 
இவ்வூருக்கு வந்த காரணம்‌ என்னவாக இருக்கும்‌ என்று வினவவும்‌, எனக்கு 
வயதான காரணத்தினால்‌, இனி அடிக்கடி பயணம்‌ செய்யமுடியாது. ஆகவே 
இங்கிருந்து காந்தேசனின்‌ பிரதி ஒன்றை, நாம்‌ இருக்கும்‌ இடத்திற்கு அல்லது 
அதற்கு அருகில்‌ எங்காவது பிரதிஷ்டை செய்ய வேண்டும்‌ என்று ஆவல்‌ 
கொண்டிருக்கிறேன்‌. என்‌ விருப்பத்திற்கு நீங்கள்‌ உதவவேண்டும்‌ என்று கூறினார்‌. 
அங்கிருந்தவர்கள்‌, காந்தேசனின்‌ பிரதி எங்கு இருக்கும்‌? அதை எப்படி தேடுவது 
என்று ஆலோசிக்கத்‌ துவங்கினர்‌. அப்போது தாசர்‌ தன்‌ சிஷ்யரான பரமண்ணனை 
அழைத்து - ஹே பரம, இங்கு அருகில்‌ எங்காவது ஒரு மலைப்‌ பிரதேசத்தில்‌, 
பிராணதேவரின்‌ சிலை இருக்கிறதா என்று பார்த்து எடுத்து வரக்கூடாதா என்றார்‌. 
ஆகட்டும்‌ குருவே. உங்கள்‌ ஆணை. நான்‌ பார்த்து வருகிறேன்‌ என்று கூறி 
பரமண்ணன்‌ புறப்பட்டார்‌. பிறகு அன்றைய நிகழ்ச்சிகள்‌ நடைபெற்று முடிந்தன. 


சிலையைத்‌ தேடிப்‌ புறப்பட்ட பரமண்ணன்‌, மலைகளில்‌ ஏறி தேடவும்‌, அதிக 
சிரமமில்லாமல்‌ அவர்‌ கண்ணுக்கு ஒரு சிலை புலப்பட்டது. மிகவும்‌ 
மகிழ்ச்சியடைந்த பரமண்ணன்‌, தாம்‌ வந்த வேலை சுலபமாகவே முடிந்தது 
என்றெண்ணி, அந்தச்‌ சிலையை தலைமேல்‌ ஏந்தி, குருகளிடம்‌ வந்து சேர்த்தார்‌. 
அந்தச்‌ சிலை, ஒன்றரை அடி உயரம்‌, முக்கால்‌ அடி அகலத்தில்‌ மிகவும்‌ அழகாக 
இருந்தது. குருகளின்‌ பக்கத்தில்‌ வரும்போதே சிஷ்யருக்கு கண்‌ பார்வை 
மங்கலாகி விட்டாலும்‌, சிலையைக்‌ கொண்டூ வந்து பத்திரமாக சேர்த்துவிட்டார்‌. 
சிஷ்யருக்கு வந்திருக்கும்‌ பிரச்னையை தீர்த்து வைக்குமாறு காந்தேசனிடம்‌ 
வேண்டிக்‌ கொண்டார்‌ ஸ்ரீதாசர்‌. சிஷ்யருக்கும்‌ ஆறுதல்‌ அளித்தார்‌. தாம்‌ வந்த 
வேலை நல்லபடியாக முடிந்ததால்‌, உடனடியாக பெங்களூருக்குப்‌ புறப்படத்‌ 
தயாரானார்‌ ஸ்ரீதாசர்‌. 


சிலையை மிகுந்த விமரிசையுடன்‌ எடுத்துச்‌ சென்று தமது ஊரில்‌ பிரதிஷ்டை 
செய்யும்வரை, அதை ஆனந்த நிலையத்திலேயே வைக்கப்‌ போவதால்‌, வீட்டிற்குள்‌ 
சிலை நுழையும்‌ நேரத்தில்‌ உற்சவம்‌, சந்தர்பணை ஆகியவை நடைபெற 
வேண்டுமென்று கதருமண்டலகி சிஷ்யர்களையும்‌ அழைத்தார்‌. ராமர்‌ உற்சவத்தை 
ஒரு வாரம்‌ நடத்தி, தினமும்‌ யாயிவார, நடன சேவை, பஜனை ஆகியவற்றை 
நடத்தி, தாம்‌ இருந்த இடத்து மக்கள்‌ அனைவரையும்‌ ஆனந்தப்படுத்தினார்‌. இறுதி 


நாளில்‌ அனுமந்த உற்சவம்‌ நடத்தி, வந்த சிஷ்யர்களுக்கு சன்மானம்‌ அளித்து, 
பல-மந்திராட்சதைகளைக்‌ கொடுத்து, அவர்களை ஆசிர்வதித்து அனுப்பினார்‌. 
ஆனால்‌ பரமண்ணனை மட்டும்‌, அவருக்கு வந்த பிரச்னையைத்‌ தீர்க்கும்‌ 
வண்ணம்‌, தம்முடனேயே இருக்கச்‌ செய்தார்‌. 


அடுத்த நாளே, அருகில்‌ இருந்த கண்‌ மருத்துவரும்‌ தமது நண்பருமான 8.K. 
நாராயணராவ்‌ அவர்களிடத்தில்‌ பரமண்ணனை தமது மனைவியுடன்‌ அனுப்பி 
வைத்தார்‌ ஸ்ரீதாசர்‌. மருத்துவமனையில்‌ நுழைந்த பரமண்ணனை சிகிச்சைக்காக 
அங்கிருந்த மருத்துவர்‌ அழைத்தவுடனேயே பரமண்ணன்‌, ஸ்வாமி, நீங்கள்‌ 
அழைத்து என்னைத்‌ தொட்டவுடனேயே, எனக்கு கண்‌ தெரிய ஆரம்பித்துவிட்டது. 
கண்‌ பிரச்னை தீர்ந்துவிட்டது. வரும்போது இன்னொருவரின்‌ துணையுடன்‌ வந்த 
நான்‌, இப்போது போகும்போது தனியாகவே போவேன்‌ என்றார்‌. மருத்துவர்‌ 
மேலும்‌ சில சோதனைகளைச்‌ செய்து, அனைத்தும்‌ சரியாக உள்ளன என்று கூறி 
அவரை அனுப்பி வைத்தார்‌. அனைத்து பிரச்னைகளையும்‌ தீர்க்கவல்ல ஸ்ரீதாசர்‌, 
இதையும்‌ தீர்க்க வல்லவர்‌ என்றாலும்‌, தம்‌ நண்பருக்கும்‌ பெருமை வரட்டும்‌ 
என்று செய்த இந்தச்‌ செயலானது, தாசரின்‌ மகிமையை மேலும்‌ பறைசாற்றக்‌ 
கூடியதாக இருந்தது. 


உங்களின்‌ மகிமையைக்‌ காட்டும்‌ வண்ணம்‌ ஹனுமப்பா செய்த இந்த 
விளையாட்டைக்‌ கண்ட நான்‌ மிகவும்‌ தன்யனானேன்‌ என்று பரமண்ணன்‌ 
ஸ்ரீதாசரிடம்‌ கூறி, அவர்‌ கால்களில்‌ விழுந்து வணங்கினார்‌. பின்னர்‌ ஒன்றிரண்டு 
நாட்கள்‌ இருந்து குருகளின்‌ அனுமதி பெற்று கதருமண்டலகி சென்று சேரவும்‌, 
அவரது மனைவி மக்கள்‌ மற்றும்‌ கிராமத்தினர்‌ அனைவரும்‌ குருகளின்‌ 
மகிமையைப்‌ போற்றிக்‌ கொண்டாடினர்‌. 


மறுபடி பெங்களூரில்‌ (1938): 


பற்பல சிஷ்யர்களை அடைந்தும்‌ சான்றோர்கள்‌ நடுவில்‌ நற்பெயரைப்‌ 
பெற்றவராகவும்‌ இருந்தவர்‌ ப்ரொடட்டூரின்‌ புகழ்பெற்ற வக்கீல்‌ ஸ்ரீ 
ஹயவதனாச்சார்‌. இவர்‌ தமது இளம்‌ வயதிலேயே தமது மனைவியை பிரிந்தவர்‌. 
வாரிசுகளும்‌ இல்லை. சுமார்‌ 6 ஆண்டுகள்‌ வரை தமது வக்கீல்‌ தொழிலை 
நடத்தி வந்தார்‌. இவரது நெருங்கிய உறவினரான செஞ்சி பிரகலாதாச்சார்யரின்‌ 
விட்டில்‌, மிகவும்‌ வயதான இவரது தந்தை தங்கியிருந்தார்‌. பெங்களூரிலிருந்த 
இந்த குடும்பத்தினர்‌ அனைவரும்‌ ஸ்ரீதாசரை தமது குருவாக ஏற்று, 
அவரிடமிருந்து அங்கிதோபதேசம்‌ பெற்றிருந்தனர்‌. இவர்‌ வசித்து வந்த விட்டிற்கு 
மங்கள சதனம்‌ என்று ஸ்ரீதாசர்‌ பெயரிட்டிருந்தார்‌. தம்‌ தந்தையைக்‌ காணும்‌ 
நோக்கத்தில்‌ பெங்களூர்‌ வந்து போய்க்கொண்டிருந்த ஹயவதனாச்சாருக்கு, 
ஸ்ரீதாசரின்‌ மகிமைகள்‌ அவ்வப்போது காதில்‌ விழுந்திருந்தன. 


ஸ்ரீஹயவதனாச்சாரியரின்‌ வாழ்க்கை நடைமுறை கேட்பவர்களை 
ஆச்சரியப்படுத்தும்‌. வக்கீல்‌ தொழில்‌ நல்ல முறையில்‌ நடந்து வந்ததால்‌, 
பணத்திற்கு குறைவு இருக்கவில்லை. அதற்கு தகுந்தவாறு அழகான தோற்றம்‌ 


கொண்டிருந்த இவர்‌, தமது நடு வயதில்‌ மனைவியை இழந்திருந்தார்‌. உலக 
விஷயங்களில்‌ நாட்டம்‌ கொண்டிருந்த இவர்‌, அனைத்து வசதிகளையும்‌ 
அனுபவித்து வந்தார்‌. இதற்கு நடுவில்‌ குருகளின்‌ மகிமைகளைக்‌ கேள்விப்பட்ட 
இவர்‌, அவரது தரிசனத்திற்காக காத்திருந்தார்‌. 


ஒரு நாள்‌ தமது நண்பர்‌ ஒருவருடன்‌ குருகளின்‌ விட்டிற்கு வந்தபோது, விட்டில்‌ 
யாருமில்லாமல்‌, கதவைத்‌ திறந்து வைத்துக்கொண்டு, ஸ்ரீதாசர்‌ அவர்‌ மட்டுமே 
மெத்தை மேல்‌ அமர்ந்திருந்தார்‌. குரு நியமத்தைப்‌ பற்றி அறியாதிருந்த ராயர்‌, 
கதவை சத்தத்துடன்‌ தள்ளி உள்ளே எட்டிப்‌ பார்த்தபோது இவர்‌ கண்ட காட்சி 
மிகவும்‌ அற்புதமான அனுபவமாக இருந்தது. குருகளின்‌ மெத்தை மேல்‌ ஒரு 
பெரிய பாம்பு படமெடுத்து ஆடியவாறே இருந்ததாகக்‌ கண்டார்‌. மிகவும்‌ 
பயந்துவிட்ட ராயர்‌, உடனே கதவை மூடி வெளியே வந்து அமர்த்துவிட்டார்‌. 
வெளியில்‌ இருந்த இவரது நண்பருக்கு இது எதுவும்‌ புரியவில்லை. 10-15 
நிமிடங்கள்‌ கழித்து வந்த அவ்வீட்டினர்‌, இப்படி பயப்படும்படி என்ன ஆனது? 
உள்ளே பார்க்கலாமே என்று மெதுவாக கதவைத்‌ திறக்க, உள்ளே ஸ்ரீதாசர்‌ தனது 
சுயரூபத்தில்‌ கண்களை மூடியவாறு மெத்தை மேல்‌ அமர்ந்திருந்தார்‌. 


ஹயவதனாச்சார்‌ உள்ளே வருவதைக்‌ கண்ட ஸ்ரீதாசர்‌, தனது கண்களைத்‌ திறந்து 
பார்த்தபோது, ருத்ரனின்‌ கண்களைப்‌ போல்‌ மிகவும்‌ சிவந்திருந்தன. அதைக்‌ கண்டு 
இவர்‌ மறுபடி பயப்படும்படி ஆயிற்று. ஸ்ரீதாசர்‌ தனது அமைதியான குரலில்‌, 
ராயரை தம்‌ அருகில்‌ அழைக்கவும்‌, ராயர்‌ அவரை வணங்கி, எதுவும்‌ 
பேசமுடியாமல்‌ நின்றிருந்தார்‌. தமது அருளுக்கு இவர்‌ மிகவும்‌ தகுதியானவர்‌ 
என்று அறிந்திருந்த ஸ்ரீதாசர்‌, இவரை நலம்‌ விசாரித்து, அடுத்த நாளே அங்கிதம்‌ 
வழங்குவதாக தெரிவித்தார்‌. 


தேதி 4.4.1938 தமது பிறந்த நாளான அன்று மாலை நல்ல நேரத்தில்‌, சீதாபதிராம 
விட்டலா என்ற அங்கிதத்தை இவருக்கு வழங்கி ஒரு புதிய ஜென்மத்தையே 
வழங்கினார்‌. கர்ஜகி தாசர்‌, ஸ்ரீ ஜகன்னாத தாசரிடமிருந்து ஒரு புதிய வாழ்வு 
வாங்குவதைப்‌ போலவே ஆயிற்று. அன்றிலிருந்து ஹயவதனாச்சாரியரின்‌ 
வாழ்க்கை, நடவடிக்கையில்‌ மிகப்பெரிய மாற்றம்‌ உண்டாயிற்று. இவரது 
அனுபவத்தை இவரது வார்த்தைகளிலேயே பார்க்கலாம்‌. 


"As our Great Gurujee chose this pamara (பாமரன்‌) who was a swapacha (தாழ்ந்தவன்‌), a 
Chandala (சண்டாளன்‌) and was styled as the Prodattur Ajamila, as his fit disciple to spread 
Dasakoota Cult and Literature in those parts and blessed this soul by reforming and making me to 
tun a new leaf towards Guru-mindedness and God-mindedness and enabled me to bring several 
persons into our Dasakoota fold who have now proved themselves as sincere devotees and are 


rendering unstinted sevas to our Gurusthan". 


இப்படியாக மாற்றமடைந்த ராயர்‌, அதாவது சீதாபதிவிட்டலதாசரை, ப்ரொடட்டூர்‌, 
கடப்பா, மதராஸ்‌ ஆகிய இடங்களுக்கு, பல சிஷ்யர்களை சேர்க்கும்‌ வண்ணம்‌ 


அனுப்பிவைத்தார்‌ ஸ்ரீதாசர்‌. இவ்விஷயத்தில்‌ ராயருக்கு ஸ்ரீதாசர்‌ எழுதிய கடிதம்‌ 
பின்வருமாறு இருந்தது. 


ஆனந்த நிலையம்‌ 
25.3.1939 


நீங்கள்‌ அந்த இடங்களின்‌ மக்களை நம்‌ சார்பாக போய்‌ சந்தித்து, தாசத்வ 
தீட்சையை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து, ஸ்ரூஹரிவாயு குருகளின்‌ அருளைப்‌ 
பெறவேண்டும்‌. ஹரி சித்தம்‌ சத்தியம்‌. எல்லாமே அவனின்‌ செயல்‌. ஜீவர்களுக்கு 
சுதந்திரமில்லை. 


இப்படியாக அங்கிதம்‌ வழங்க அதிகாரம்‌ கொடுத்த உடனேயே, சில அங்கிதங்களை 
தபால்‌ அட்டையில்‌ எழுதி, ஸ்ரீ ஹயவதனாச்சாரியருக்கு அனுப்பினார்‌. குறிப்பிட்ட 
சிலருக்கே அங்கிதம்‌ கொடுக்கவேண்டும்‌ என்றெல்லாம்‌ எந்த விதியும்‌ ஸ்ரீதாசர்‌ 
போடவில்லை. கருணாகரவிட்டலா என்று ஒரு அங்கிதத்தை, மிகவும்‌ பக்தி 
சிரத்தையுடனும்‌ தம்மிடம்‌ வந்து கேட்டுக்கொண்ட பிராமணர்‌ அல்லாத ஒரு 
பக்தருக்கு ராயர்‌ வழங்கினார்‌. தாம்‌ கொடுத்த இந்த அங்கிதத்தைப்‌ பற்றி 
ஸ்ரீதாசருக்கு தெரிவிக்க, ஸ்ரீதாசரும்‌ அதற்கு பதில்‌ கடிதம்‌ எழுதினார்‌. அது 
பின்வருமாறு இருந்தது. 


நீங்கள்‌ கருணாகரவிட்டலா என்னும்‌ அங்கிதத்தை பிராமணர்‌ இல்லாத 
ஒருவருக்கு வழங்கியதை அறிந்து மிகவும்‌ மகிழ்ச்சியடைந்தேன்‌. பக்திதான்‌ 
முக்கியமே தவிர ஒருவரது வர்ணாசிரமம்‌ முக்கியமல்ல. என்‌ சார்பாக நீங்கள்‌ 
செய்யும்‌ அனைத்து செயல்களுக்கும்‌ என்‌ கருத்து இதுதான்‌. தம்பூரி தயாராக 
இருக்கிறது. எப்போது தங்கள்‌ கைக்கு அது வந்து சேரும்‌? உங்களின்‌ சேவை 
ஸ்ரீூஹரிக்கு ஆனந்தத்தைக்‌ கொடுக்கட்டும்‌ என்பதே என்‌ பிரார்த்தனை ஆகும்‌. 


இப்படியாக ஸ்ரீஹயவதனாச்சார்யர்‌, குருகளின்‌ அருளுக்கு பாத்திரமாகி, 
எப்போதெல்லாம்‌ பெங்களூரு வருகிறாரோ அப்போதெல்லாம்‌ குருகளின்‌ 
தரிசனத்தையும்‌ பெற்று வந்தார்‌. கடிதங்கள்‌ மூலமாகவே ஸ்ரீதாசர்‌ ராயருக்கு 
ஞான, பக்தி, வைராக்கியங்களைப்‌ பற்றி விளக்கி, வாழ்க்கையின்‌ பொருளை 
உணர்த்தினார்‌. 


ஆனேகோடூ பயணம்‌ (1939): 


தாவணகெரெ அருகில்‌ இருக்கும்‌ கிராமமான ஆனோகோடில்‌ இருந்த ஸ்ரீசுகதீர்த்த 
ராயர்‌, ஸ்ரீதாசரின்‌ சிஷ்யராக இருந்தார்‌. புரந்தரதாசரின்‌ ஆராதனையை - ப்ரமாதி 
ஆண்டூ புஷ்ய அமாவாசையன்று அதாவது 20.1.1939 அன்று மிகவும்‌ விமரிசையாக 
கொண்டாட வேண்டி, இவர்‌ ஸ்ரீதாசரை தமது கிராமத்திற்கு வருமாறு 
அழைத்திருந்தார்‌. 


இந்த ஆராதனையை செய்வதற்கு இன்னொரு காரணமும்‌ இருந்தது. சில 
நாட்களுக்கு முன்‌, ராயருக்கு ஒரு கனவு வந்தது. அந்தக்‌ கனவில்‌ - புரந்தரதாசர்‌ 
தமது க்ஷேத்திர யாத்திரையின்போது, இந்த கிராமத்திற்கு வந்து ஒரு இடத்தை 
தேர்வு செய்து, அங்கு தங்கி, சில நாட்கள்‌ தமது அன்றாட காரியங்களை செய்து 
வந்தார்‌ என தெரிய வந்தது. அதைப்‌ போலவே, அந்த இடத்தில்‌ ஒரு நினைவு 
மண்டபத்தைக்‌ கட்ட வேண்டும்‌ என்று தீர்மானித்தார்‌. ஸ்ரீதாசரும்‌ இவரும்‌ 
அழைப்பை ஏற்று, தமது மனைவி மற்றும்‌ சிஷ்யர்களை அழைத்துக்கொண்டு, 
ஆனேகோடுூ கிராமத்திற்கு வந்து சுகதீர்த்த ராயரின்‌ விட்டில்‌ தங்கினார்‌. இந்த 
நிகழ்ச்சியில்‌ பங்கேற்க வேண்டி பல சிஷ்யர்களையும்‌ ஸ்ரீதாசர்‌ அழைத்திருந்தார்‌. 
அனைவரும்‌ வந்து கலந்துகொண்ட அந்த ஆராதனை விழா, மிகவும்‌ 
விமரிசையாக நடந்தேறியது. 


மகா ஞானிகள்‌ எங்கெங்கு சென்றாலும்‌, எந்த செயல்களை செய்தாலும்‌, எதைப்‌ 
பற்றி பேசினாலும்‌, அதில்‌ ஒரு சிறப்பு இருக்கவே செய்கிறது. அதை அவர்கள்‌ 
வெளிக்காட்டுவதில்லை என்றாலும்‌, சுற்றியிருப்பவர்கள்‌ அறியவே செய்கிறார்கள்‌. 
ஹரிபக்தி செய்தாலே ஸ்ரீஹரியின்‌ மகிமைகள்‌ தெரிய வரும்‌. அதைப்போலவே 
ஸ்ரீதாசரின்‌ மகிமையும்‌ அவரது சிஷ்யர்கள்‌ மூலமாகவே தெரிய வருகிறது. 
அத்தகைய மகிமையை காட்டும்‌ ஒரு நிகழ்ச்சி ஆனேகோடில்‌ நடைபெற்றது. அந்த 
நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிஷ்யர்களில்‌ ஒருவரான ஸ்ரீ. ராமசந்திரராவ்‌, 4, 8.7, 
அவர்களின்‌ அனுபவம்‌ கீழ்க்கண்டவாறு இருந்தது. 


ஸ்ரீராமசந்திரராயர்‌, சித்ரதுர்காவின்‌ மேல்நிலைப்பள்ளியில்‌ ஆங்கில ஆசிரியராக 
பணிபுரிந்து வந்தார்‌. இவர்‌, உரகாத்ரிவிட்டலா என்னும்‌ அங்கிதத்தைப்‌ 
பெற்றவரான ஸ்ரீனிவாசராயரிடம்‌ சிஷ்யராக இருந்து, அவரிடமிருந்து 
அங்கிதத்தையும்‌ தாசதீட்சையையும்‌ பெற்று ஆன்மிகத்தில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. 
தந்தெவெங்கடேசவிட்டலா என்னும்‌ அங்கிதத்தில்‌ பற்பல பாடல்களை 
இயற்றியிருந்தார்‌. இவரது பாடல்கள்‌ மிகவும்‌ உயர்ந்த தரத்தில்‌, 
ஸ்ரீஜகன்னாததாசரின்‌ பாடல்களை ஒத்திருந்தது. ஒரு சமயம்‌, இவர்‌ தமது 
குருவான உரகாத்ரிவிட்டலதாசர்‌ ஏற்பாடு செய்திருந்த திருப்பதி யாத்திரையில்‌ 
பங்கேற்க தயாராகிருந்தார்‌. அதற்காக குருவின்‌ விட்டிற்குச்‌ சென்றபோது, ஏதோ 
ஒரு நிர்ப்பந்தத்தினால்‌, குரு சற்று முன்னரே புறப்பட்டுச்‌ சென்றுவிட்டதாக 
தெரியவந்தது. அதைக்‌ கேட்டு இவர்‌ அதுவே ஹரி சித்தம்‌ என்று நினைத்து, 
மனதை சமாதானப்படுத்திக்கொண்டு தமது வீட்டிற்கு திரும்பி வந்தார்‌. அதற்கு 
முன்‌, ஆனேகோடில்‌ நடைபெறும்‌ புரந்தரதாசர்‌ ஆராதனையின்‌ அழைப்பிதழ்‌ 
இவருக்கு வந்திருந்ததை நினைவு கூர்ந்து, அங்காவது போய்‌ அந்த நிகழ்ச்சியில்‌ 
பங்கேற்கலாம்‌ என்று எண்ணி உடனடியாக புறப்பட்டார்‌. ஸ்ரீதாசர்‌ இவரது பரமகுரு 
ஸ்தானத்தில்‌ இருந்தாலும்‌, அவரது அறிமுகம்‌ ஆகியிருக்கவில்லை. 


சுகதீர்த்தராயரின்‌ விட்டை இவர்‌ அடையும்‌ நேரத்தில்‌, ஸ்ரீதாசர்‌ தாமாகவே விட்டின்‌ 
கதவைத்‌ திறந்து வெளியே வந்து, ஸ்ரீராமசந்திரராயரை வரவேற்று, அவரை இரு 
தோள்களையும்‌ பிடித்து கட்டியணைத்து, தமது குரு கருணையை அவரிடம்‌ 
காட்டியதைக்‌ கண்ட, ஸ்ரீராமசந்திரராயர்‌, மெய்‌ மறந்து நின்றார்‌. குருகளைக்‌ கண்ட 


இந்த முதல்‌ தரிசனத்தில்‌, அவரது கருணை நிறைந்த மனதுடன்‌ கூடிய 
ஆஜானுபாகுவான தேகத்தைப்‌ பார்த்த மாத்திரத்தில்‌, ஓங்கி உலகளந்த த்ரிவிக்ரம 
அவதாரத்தைப்‌ பார்த்ததுபோல்‌ இருந்தது என்று இவர்‌ பின்னர்‌ பல சமயங்களில்‌ 
கூறிவந்தார்‌. அவரை கட்டியணத்து ஆசிவழங்கிய ஸ்ரீதாசர்‌, அவரைப்‌ பார்த்து - 
இதுவே உனது திருப்பதி யாத்திரை. ஸ்ரீனிவாசனின்‌ தரிசனத்தை இங்கேயே 
இப்போதே பார்த்துக்கொள்‌ - என்றது, ராயர்‌ மிகவும்‌ நெகிழ்ந்து, மெய்‌ மறந்து 
ஆனந்தக்கண்ணீர்‌ சொரிந்தார்‌. ஞானதிருஷ்டியில்‌ தமது நிலையைக்‌ கண்டு 
அதற்கேற்ப ஆசியளித்த ஸ்ரீதாசரை, ராயர்‌ நெடுஞ்சாண்கிடையாக கீழே விழுந்து 
வணங்கினார்‌. கருணை நிறைந்த குருவானவர்‌, அவரை கைபிடித்து எழுப்பி, 
அவரை நலம்‌ விசாரித்து, அங்கே நடைபெறும்‌ உற்சவத்தில்‌ அவரை 
பங்கேற்குமாறு சொல்லி, பிறகு அடுத்த மூன்று நாட்கள்‌ அவரை அங்கேயே 
தங்கியிருக்கச்‌ செய்தார்‌. 


ஸ்ரீதாசரின்‌ தேஜஸ்‌, ஞானம்‌ மற்றும்‌ ஆடம்பரமில்லாத அவரது 
நடவடிக்கைகளைக்‌ கண்டும்‌ அதில்‌ மயங்கிய ராமசந்திரராயர்‌, அவரது அருகில்‌ 
இருப்பது தாம்‌ செய்த புண்ணியம்‌ என்று எண்ணி திருப்தி அடைந்தார்‌. பல 
சிஷ்யர்களுக்கு பல ஆண்டுகள்‌ சேவைக்குப்‌ பிறகும்‌ கிடைக்காத ஸ்ரீதாசரின்‌ 
கருணை, குருவானவர்‌ தம்மைத்‌ தொட்டு எழுப்பிய அந்த ஒரு நொடியில்‌ 
தமக்குக்‌ கிடைத்ததை எண்ணி கண்ணீர்‌ வடித்த இவரது குருபக்தி ஹரிபக்தி 
இரண்டும்‌ அன்றிலிருந்து இரண்டு மடங்கானது. 


ஸ்ரீதாசரைக்‌ கண்ட அன்றே, அவரது மகிமையைப்‌ போற்றும்‌ வண்ணம்‌ 
ஸ்ரீராமசந்திரராயர்‌ இயற்றிய பாடல்‌ பின்வருமாறு இருந்தது. 


ராகம்‌: மத்யமாவதி 
தாளம்‌: ஆதி 


தந்தெமுத்துமோகன்னா அஸ்மத்‌ குரோர்குரு 
பொந்திதேனோ நா நின்ன 

பாவன்ன சரணார விந்த யுக்மகளன்னு 
பவகஹன விபினதோ ளந்தனஹே பூரே என்னு 
சஜ்ஜன சரண்யா 


பந்தபய ம்ருதி பவணே விஸ்ம்ருதி 
யிந்த சதுராஷீதி லக்ஷத 
தந்துகான்விதயோனியொளு மன 
குந்திதேனோ நின்ன கந்தனனு பூரே 


மோஹன்னவிட்டலர வம்சதொளகுத்பவிஸி ஹ்ரு 
த்கேஹேதொளு குர்வம்ச தரிசுத தத்வாம்ருத 
தோஹநதி மருத்ஜம்ச பாதாப்‌ஜயுகதொளு 

நீஹ கருணிஸி சம்ஷ யாபஹ சுஹம்ஸ 


சஹிஸி நிந்தனெ வந்தனெகளெ 
ல்லஹிஷயன்னங்க்ரிகளிகர்ப்பிஸி 


ஞானபக்திகே சிந்து சுகதீர்த்தன பக்தன 
ஞான பெளசபேகெந்து தைஜஸன சூசனெ 
மானிசலு மனதந்து சதி சஹித தயதலி 
தீனஜன நிஜபந்து த்வைதாப்திகிந்து 
த்யானகாகி புரந்தரார்யரு 
ஆனேகோட்ஹோர பாஹியொளகிரெ 
நானா சூசனெயிந்த கண்டு வீ 
தானதிந்தனனல்லி மெரெசித 


தாசதீக்ஷய தரிசே அஹரஹரனிசியொளு 
க்ளேஷிதரனுத்தரிசே அங்கித சுபத்ததி 
தேஷதேஷதி பெளெஸே ஹரி ஸ்ரீ கதாம்ருத 
பூசுரரிகுணபடிஸே பக்தரக ஹரிஸே 
தாசஜன ஹ்ருத்வாஸ தந்தெவெங்க 
டேசவிட்டலன ஹ்ருத்குஹதி நிதி 
த்யாசனதி காணுதலி ஹிக்வ வா 
தாஷனாக்ய விபஷ்சிதார்யனே 


இப்படியாக ஸ்ரீதாசர்‌ ஆனேகோடில்‌ புரந்தரதாசரின்‌ ஆராதனையை 
முடித்துக்கொண்டு, பங்கேற்ற சிஷ்யர்களை ஆசிர்வதித்து, அவர்களை 
அழைத்துக்கொண்டு, தம்‌ பயணத்தை முடித்து பெங்களூருக்கு திரும்பி வந்தார்‌. 


ஆனேகோடூ கிராமத்திற்கு அந்தப்‌ பெயர்‌ எதற்கு வந்தது என்பதை 
ஸ்ர்தந்தேமுத்துமோகனதாசர்‌ தமது ஞானதிருஷ்டியில்‌ கண்டு கீழ்கண்டவாறு 
கூறினார்‌. 


அந்த ஊரின்‌ வழக்கத்தின்படி அனைவரும்‌ மாரிகா ஆலயத்தில்‌ கூடியிருந்தபோது, 
யாரோ ஒருவர்‌ ஸ்ரீதாசரிடம்‌ - இந்த ஊருக்கு ஆனேகோடு என்று ஏன்‌ பெயர்‌ 
வந்தது என்று கேட்டார்‌. ஸ்ரீதாசரும்‌ கண்களை மூடி சிறிது யோசிப்பதைப்‌ போல 
செய்து, பின்னர்‌ அந்த ஊர்‌ முக்கியஸ்தரைக்‌ கூப்பிட்டு, அந்த ஆலயத்தின்‌ சிலை 
மேல்‌ இருந்த அலங்காரங்களை களையுமாறு சொல்லி, அந்த சிலை 
விக்னேஸ்வரனைப்‌ போல்‌ இருந்தததை அனைவருக்கும்‌ காட்டினார்‌. பிறகு அந்த 
ஊரின்‌ ஆலயத்தின்‌ வரலாற்றைச்‌ சொல்லத்‌ துவங்கினார்‌. ஒரு சமயம்‌ விஜயநகர 
மன்னனின்‌ சைன்யம்‌ இந்தப்‌ பகுதி வழியாகச்‌ சென்றனர்‌. அந்த சைன்யத்தில்‌ 
புரந்தரதாசரும்‌ இருந்தார்‌. மன்னனின்‌ யானைப்படை இந்த ஊரில்‌ சிறிது காலம்‌ 
தங்கியிருந்தது. அதற்காக இந்த ஊருக்கு ஆனெய கூடு என்று பெயர்‌ வந்தது. 
பின்னர்‌ அந்தப்‌ பெயர்‌ மாறி ஆனேகோடு என்றாகிவிட்டது எனத்‌ தெரிவித்தார்‌. 
அந்த சமயத்தில்‌ புரந்தரதாசரும்‌ அதே கிராமத்தில்‌ தங்கியிருந்தாராம்‌. இதே 


விஷயம்தான்‌ சுகதீர்த்ததின்‌ கனவிலும்‌ வந்தது எனக்‌ கூறி, பின்னர்‌ உற்சவத்தை 
துவக்கி வைத்தார்‌ ஸ்ரீதாசர்‌. 


மற்ற முக்கியமான நிகழ்ச்சிகள்‌ 


மைதரில்‌ இருந்தவரான, தாசதீட்சையைப்‌ பெற்று ஹரிபக்தராக வாழ்ந்து 
வந்தவரான, ஸ்ரீமன்மஹாராஜரின்‌ உதவியாளராக இருந்தவர்‌ திரு அட்டாஜி 
வெங்கடராயர்‌. இவர்‌ ஸ்ரீதாசரின்‌ சமகாலத்தவர்‌. சுமார்‌ 1917ம்‌ ஆண்டு ராயர்‌ 
பெங்களுருக்கு வருமாறு ஆயிற்று. அவர்‌ மகளான ஸ்ரீமதி காவேரிபாய்‌, 
சென்னையில்‌ ஒரு செல்வந்தரின்‌ குடும்பத்தில்‌ வாழ்க்கைப்பட்டு, ஒவ்வொரு 
ஆண்டும்‌ அந்த ஊரின்‌ கோடை வெப்பத்தைத்‌ தாங்க முடியாமல்‌, பெங்களூரில்‌ 
நிலவிவந்த குளிர்‌ மற்றும்‌ இதமான சூழலுக்காக இங்கு வருவதை 
வாடிக்கையாகக்‌ கொண்டிருந்தார்‌. 


விட்டில்‌ பழைய வழக்கத்தைப்‌ போலவே, தேவர பூஜை, அதிதிகளை வரவேற்று 
உபசரித்தல்‌ ஆகியவை நடந்துகொண்டிருந்தன. மகளைப்‌ பார்க்கும்‌ விதமாகவே 
ராயரும்‌ பெங்களூருக்கு வந்திருந்தார்‌. ஸ்ரீதாசரை முன்பே அறிந்திருந்த ராயர்‌, 
அவரைவிட மூத்தவராதலால்‌, தம்மை வந்து சந்திக்குமாறு தாசருக்கு சொல்லி 
அனுப்பவும்‌, அடுத்த நாளே ஸ்ரீதாசர்‌ இவர்‌ வீட்டுக்கு வந்துவிட்டார்‌. 


ஸ்ரீஹரியின்‌ பக்தியில்‌ மூழ்கிய ஆன்மிகவாதிகளான இந்த இருவரின்‌ சந்திப்பும்‌ 
விதுரர்‌ மற்றும்‌ மைத்ரேயரின்‌ சந்திப்பைப்‌ போலவே இருந்தது. 
ஒருவருக்கொருவர்‌ நலம்‌ விசாரித்துக்‌ கொண்டனர்‌. அன்றைய தினம்‌ அங்கேயே 
இருந்து உணவருந்தவேண்டும்‌ என்ற ராயரின்‌ அழைப்பை ஏற்று ஸ்ரீதாசரும்‌ 
அங்கேயே தங்கினார்‌. தாம்பூலத்திற்குப்‌ பிறகு சிறிது நேரம்‌ பேசிவிட்டு, ஸ்ரீதாசரை 
அவரது விட்டிற்கு வழியனுப்பி வைத்தார்‌ ராயர்‌. 


அப்போது ராயர்‌ தமது மகளை அழைத்து - அம்மா, இன்றைய நாள்‌ மிகவும்‌ நல்ல 
நாள்‌. இப்போது சாப்பிட்டு புறப்பட்டுச்‌ சென்றவர்‌ சாதாரண மனிதரல்ல. 
ஹரிகதாம்ருதசாரத்தில்‌ நல்ல பாண்டித்யம்‌ கொண்டவர்‌, யக்ஞானுஷ்டானத்தில்‌ 
சிறந்தவர்‌. இவர்‌ ஒருவருக்கு இன்று ஒரு நாள்‌ உணவளித்ததால்‌, நல்ல தம்பதியர்‌ 
ஒருவருக்கு ஓர்‌ ஆண்டு முழுவதும்‌ அன்னதானம்‌ செய்த பலனை நீ அடைந்தாய்‌ 
என்று தெரிந்துகொள்‌. இவரின்‌ ஹரிகதாம்ருதசாரம்‌ உபன்யாசத்தைக்‌ கேட்டால்‌, 
நமது அஞ்ஞானம்‌ உடனே விலகிப்‌ போகும்‌ என்றும்‌ தெரிந்துகொள்‌. ஆகவே 
அத்தகைய இவரது உபன்யாசத்தை கேட்க முயற்சி செய்‌ - என்றார்‌. 


தந்தையார்‌ சொன்னதைப்‌ போல மகளும்‌, ஸ்ரீதாசரை தம்முடன்‌ சென்னைக்கு 
அழைத்துச்‌ சென்றார்‌. தன்‌ மனைவி, மக்களுடன்‌ வந்த ஸ்ரீதாசரின்‌ 
ஹரிகதாம்ருதசாரத்தை உபன்யாசம்‌ மூலம்‌ கேட்டு, மங்களம்‌ செய்தார்‌. 
அங்கிருந்த வரை, ஸ்ரீதாசரை மிகுந்த மரியாதையுடன்‌ நடத்தி, பின்‌ பெங்களூருக்கு 
அனுப்பி வைத்தார்‌. 


அரணி சீதாபாய்‌ அவர்களை சிஷ்யராக ஏற்றுக்‌ கொள்ளல்‌. 


கடப்பா சித்தவட்டம்‌ கிராமத்திலிருந்த அரணி சீதாபாய்‌ அவர்களின்‌ அறிமுகம்‌ 
பெங்களூரில்‌ பலருக்கு இருந்தது. இவர்‌ ஸ்ர்ரீனிவாசனின்‌ பரம பக்தர்‌. 
உலோகத்திலான ஸ்ரீனிவாசன்‌ சிலை இவருக்குக்‌ கிடைக்கவும்‌, தினமும்‌ 
அபிஷேகம்‌, பூஜைகளை செய்து, இதர பக்தர்களுக்கு ஆனந்தத்தைக்‌ கொடுத்து 
வந்தார்‌. இவரது பக்தியின்‌ பயனோ அல்லது பரமாத்மனின்‌ லீலையோ - இவர்‌ 
தண்ணிரில்‌ அபிஷேகம்‌ செய்தால்‌, அது கீழே வரும்போது கேசரியின்‌ நிறத்தில்‌ 
மாறி வந்ததைக்‌ கண்ட பலரும்‌ ஆச்சரியத்தில்‌ மூழ்கினர்‌. 


இந்த சம்பவம்‌ அனைவருக்கும்‌ தெரிந்து பிரசித்தமாகியிருந்தாலும்‌, இவர்‌ 
ஸ்ரீதாசரின்‌ சிஷ்யையாக நினைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. சுமார்‌ 1934ம்‌ ஆண்டு, இவர்‌ 
ஸ்ரீனிவாசனின்‌ சிலையுடன்‌ கரிகிரி க்ஷேத்திரத்திற்கு வந்து தாசகூட மண்டபத்தில்‌ 
அந்தச்‌ சிலைக்கு பூஜைகளை செய்யத்‌ துவங்கினார்‌. அப்போது மேற்கண்டதைப்‌ 
போல்‌ கேசரி வண்ணத்தில்‌ அபிஷேக நீரின்‌ வண்ணம்‌ மாறவில்லை. அதே 
சமயத்தில்‌ இவர்‌ ஸ்ரீதாசரின்‌ தரிசனத்தைப்‌ பெற்று, 'ஷர்வாதிவந்த்ய விட்டலா: 
என்ற அங்கிதத்தைப்‌ பெற்று, அவரது ஆசிகளையும்‌ பெற்றார்‌. மேலும்‌ 'குருத்வாரா 
பிரசன்னக்ருத்‌ என்று சாஸ்திரத்தில்‌ சொல்லப்பட்டிருப்பதைப்‌ போல, தம்‌ 
குருவின்‌ கைகளிலேயே ஸ்ரீனிவாசனின்‌ அலங்காரம்‌, பூஜை இத்யாதிகளை 
செய்வித்து, பின்னர்‌ வழக்கம்போல தமது பூஜைகளைச்‌ செய்ய, முன்பு 
நடந்தாற்போல்‌ நீரின்‌ வண்ணம்‌ மாற ஆரம்பித்தது. 


பல சாஸ்திர விசாரங்களை ஸ்ரீனிவாசன்‌ தானே இவருக்குத்‌ தெரியப்படுத்தி, 
ஸ்ர்குருகளின்‌ மேல்‌ ஒரு பாடலையும்‌ இயற்றச்‌ செய்தான்‌. பல தீர்த்த 
யாத்திரைகளையும்‌ செய்தார்‌. பல சான்றோர்களின்‌ விருப்பத்திற்கேற்ப அவரது 
வீடுகளுக்குப்‌ போய்‌, ஸ்ரீனிவாசனின்‌ சிலைக்கு விமரிசையாக பூஜைகளைச்‌ செய்து 
வந்தார்‌. 


பள்ளிக்கூடப்‌ படிப்பை முடிக்காதவரான சீதாபாய்‌, தமது குருவின்‌ அருளால்‌, பல 
அற்புதமான பாடல்களை இயற்றும்‌ திறமை பெற்றவரானார்‌. 


பிரிந்த தம்பதிகள்‌ ஒன்று சேர்தல்‌: 


ஒன்று சேர்ந்திருந்த தம்பதிகள்‌ ஏதோ ஒரு காரணத்தால்‌ பிரிந்து வாழ்ந்த போது, 
அவர்களை மறுபடி சேர்ந்து வாழச்செய்த ஸ்ரீதாசரின்‌ மகிமையை எவ்வளவு 
புகழ்ந்தாலும்‌ தகும்‌. ரானேபென்னூரில்‌ காசி கிருஷ்ணாச்சார்‌ என்று ஒருவர்‌ 
இருந்தார்‌. ஜடாமுடியுடன்‌ தோற்றமளித்த இவர்‌, யோகசக்தியைப்‌ பெறவேண்டி 
தாம்‌ இமாலய குகைகளில்‌ தவம்‌ செய்ததாகவும்‌, காசியில்‌ தங்கியிருந்ததாகவும்‌ 
மக்களிடம்‌ சொல்லி, பல நாட்களாக ரானேபென்னூரில்‌ வாழ்ந்து வந்தார்‌. 
பரமஞானியாத நம்‌ ஸ்ரீதாசரின்‌ கண்களில்‌ இவர்‌ பட்டது, அவரது கெட்டகாலத்தின்‌ 
முடிவோ அல்லது அவரது மனைவியின்‌ நல்லகாலமோ தெரியவில்லை. ஆனால்‌ 


ஸ்ரீதாசரின்‌ தரிசனம்‌ ஆகியதும்‌, அவர்‌ நெடுஞ்சாண்கிடையாக அவரை வணங்கி 
நலம்‌ விசாரித்தார்‌. 


நீங்கள்‌ குடும்பஸ்தர்தானே? என்று ஸ்ரீதாசர்‌ வினவவும்‌ அதற்கு கிருஷ்ணாச்சார்‌ 
இல்லை என்று மறுத்தார்‌. ஆனாலும்‌ இன்னொரு சம்பவத்தை । விஷயத்தை 
சொல்கிறேன்‌ கேளுங்கள்‌ என்று கூறி, அதைச்‌ சொல்லவும்‌, மறுபடியும்‌ அவர்‌ 
தமக்கு மனைவி மக்கள்‌ யாரும்‌ இல்லவே இல்லை என்று மறுத்தார்‌. 


ஆனால்‌ அனைத்தையும்‌ அறிந்திருந்த ஸ்ரீதாசர்‌, அவரை தேவராயனதுர்காவின்‌ 
ரதோத்ஸவத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்து அன்றைய விஷயத்தை 
முடித்துவைத்தார்‌. அடுத்த ஆண்டே தாசகூட சபாவிற்கு ஸ்ரீதாசர்‌ தன்‌ 
சிஷ்யர்களுடன்‌ வந்திருந்தார்‌. அது ரதோத்ஸவ காலம்‌ ஆதலால்‌, வைஷ்ணவர்கள்‌ 
பலரும்‌ அங்கு வந்து சேரும்‌ காலம்‌. தும்கூரில்‌ வசித்து வந்த ஒரு 
குடும்பத்திலிருந்த ஒரு பெண்‌, தாசகூட சபாவில்‌ இந்த ஆசாரியரைப்‌ பார்த்து 
அடையாளம்‌ தெரிந்து கொண்டு தம்‌ குடும்பத்தவர்களிடம்‌ ஏதோ கூறினார்‌. 
அவர்களும்‌ இதைப்‌ பற்றி ஸ்ரீதாசரிடம்‌ கூற, அந்த பெண்மணியை தாசகூட 
மண்டபத்திற்கு வரவழைத்தார்‌. ஆசாரியரையும்‌ வரவழைத்த ஸ்ரீதாசர்‌, அவரிடம்‌ 
இந்தப்‌ பெண்மணியைப்‌ பற்றி கேட்டதற்கு, அவர்‌ யாரென்று தமக்குத்‌ 
தெரியவில்லை என்றுவிட்டார்‌. மிகவும்‌ கருணையுடன்‌ ஸ்ரீதாசர்‌, ஆசாரியரிடம்‌ 
எதற்கும்‌ பயப்பட வேண்டாம்‌ என்று தெரிவித்து, ஸ்ரீ லட்சுமிநரசிம்மனின்‌ 
கருணையுடனே நீங்கள்‌ இருவரும்‌ இப்போது சந்தித்திருக்கிறீர்கள்‌ என்று 
அவர்களிடையே ஒருவருக்கொருவர்‌ அன்பு வருமாறு அன்று அவர்கள்‌ 
இருவரையும்‌ தம்முடனேயே இருக்கச்‌ செய்தார்‌. 


ஸ்ரீதாசரது இந்த முயற்சியால்‌, பிரிந்திருந்த தம்பதிகள்‌ ஒன்று சேர்ந்தனர்‌. இந்த 
மகிழ்ச்சியான தருணத்தில்‌ அந்தப்‌ பெண்மணி ஸ்ரீதாசரைப்‌ பார்த்து கண்ணீர்‌ மல்க 
வணங்க, அவர்கள்‌ இருவரும்‌ உயிர்‌ உள்ளவரை ஸ்ரீதாசரை வணங்கி வருவது என 
தீர்மானித்தனர்‌. அமரேசவந்த்யவிட்டலா என்னும்‌ அங்கிதத்தை இருவருக்கும்‌ 
வழங்கினார்‌ தாசர்‌. பின்னர்‌ அந்த தம்பதிகள்‌ பெங்களூரு கல்யாண்‌ நகரில்‌ 
வசித்து, ஆன்மிகத்தில்‌ ஈடுபட்டு வாழ்ந்தனர்‌. 


தண்டத்தின்‌ மகிமை: 


ஸ்ரீதாசர்‌ தமது சிஷ்யர்களை ஆசிர்வதிக்கும்‌ ' அருளும்‌ விதமே அலாதியானது. 
சாதாரணமாக தன்‌ உபதேசங்களின்‌ மூலம்‌ சிஷ்யர்களை முன்னேற்றுவதோடு 
மட்டுமல்லாமல்‌, அவர்களுக்கு தம்முடைய பொருட்களில்‌ ஏதாவது ஒன்றை தமது 
நினைவாக கொடுத்து கருணை காட்டுவதும்‌ வழக்கமாக இருந்தது. தாம்‌ மிகவும்‌ 
ஆசைப்பட்டு அணிந்திருந்த துளசிமணி, கமலாக்ஷி மாலை, தமது காஷாய 
வஸ்திரம்‌, தாள தம்புரி கெஜ்ஜெகள்‌, தாளக்கட்டைகள்‌, காலில்‌ அணிந்திருந்த 
பாதுகைகள்‌ ஆகியவற்றை சிஷ்யரின்‌ யோக்யதையைப்‌ பொறுத்து கொடுத்து 
வந்தார்‌. சிஷ்யர்கள்‌ வேண்டியதால்‌ சில பொருட்களை கொடுத்ததும்‌ உண்டு. 


ஷிவமொக்காவிலிருந்த ஸ்ரீனிவாசராயரின்‌ வேண்டுகோளுக்கிணங்க தம்‌ கையில்‌ 
இருந்த தண்டத்தை கொடுத்து, இதற்கு அபிஷேகம்‌, அலங்காரம்‌ ஆகியவற்றை 
செய்‌. அதன்‌ மகிமை உனக்கு பிற்காலத்தில்‌ தெரிய வரும்‌ என்றார்‌. 
ஸ்ரீரீனிவாசராயர்‌ மிகுந்த பக்தியுடன்‌ அந்த தண்டத்தை வாங்கி, தம்‌ 
பூஜையறையில்‌ இதற்கென ஒரு இடத்தை ஏற்படுத்தினார்‌. கூடவே அந்த 
தண்டத்தின்‌ உயரத்திற்கேற்ப வெள்ளிக்‌ கவசத்தை செய்து - 7 தலைகளை 
உடைய பாம்பின்‌ தலையைப்‌ போன்ற ஒரு உருவத்தை செய்து, அந்த தண்டத்தின்‌ 
மேல்‌ பொருத்தினார்‌. அதற்கு அபிஷேகம்‌ செய்து, சந்தனம்‌, அட்சதைகளைத்‌ 
தடவி பூக்களால்‌ அலங்காரம்‌ செய்து வந்தார்‌. 


ஒரு நாள்‌ இவரது சம்மந்தி மக்களில்‌ ஒருவர்‌ காவல்துறையினரால்‌ கைது 
செய்யப்பட்டு, ஜெயிலில்‌ அடைபடும்‌ சந்தர்ப்பம்‌ வந்தது. அவரது மனைவி 
ராயரிடம்‌ அழுது புலம்ப, ராயரும்‌ தண்டம்‌ வைத்திருந்த அறைக்கு வந்து, 
தண்டத்திலிருந்த நிர்மால்ய மந்திராட்சதையை எடுத்து அவருக்குக்‌ கொடுத்தார்‌. 
பயப்படாதே. இவரின்‌ ஆசிர்வாதத்தால்‌ அனைத்தும்‌ சுபமாகும்‌ என்றார்‌. மிகுந்த 
பக்தியுடன்‌ அதை வாங்கியவர்‌, தமது விட்டிற்கு வருவதற்குள்ளேயே, அவரது 
கணவர்‌ புன்னகையுடன்‌ வீட்டிற்குத்‌ திரும்பி வருவதைக்‌ கண்டு மிகுந்த 
மகிழ்ச்சியுடன்‌ அந்த செய்தியை ராயரிடம்‌ தெரிவித்தார்‌. அவருக்கும்‌ மிகவும்‌ 
ஆச்சரியமே ஆனது. ஸ்ரீகுருகளின்‌ மகிமையைக்‌ கண்ட அனைவரும்‌ மகிழ்ந்தனர்‌. 


இதைப்போலவே ஒரு நோயால்‌ பாதிக்கப்பட்டிருந்த தாயம்மா என்னும்‌ 
பெண்மணிக்கு, தண்டத்தின்‌ அபிஷேக தீர்த்தத்தைக்‌ கொடுத்து, அதன்‌ மூலம்‌ 
அவருக்கு அந்த நோய்‌ குணமாகவும்‌, பின்னர்‌ அந்த நோயே வராதமாதிரி நல்ல 
ஆரோக்யத்தை அடைந்தார்‌. 


இப்படி ஒன்றிரண்டு சந்தர்ப்பங்களில்‌ காது வலி, உடல்‌ பிரச்னைகள்‌ ஆகிய 
சின்னச்சின்ன பிரச்னைகள்‌, தண்டத்தின்‌ நிர்மால்யம்‌, மந்திராட்சதை, அபிஷேக 
தீர்த்தம்‌ ஆகியவற்றின்‌ மூலம்‌ தீர்த்துவைக்கப்பட்டு, பலரும்‌ இந்த தண்டத்தால்‌ 
பயனடைந்தனர்‌. 


Retired D.E.0., ம வெங்கடநாராயணாசார்யரின்‌ அனுபவம்‌: 


இவர்‌ தமது வேலையிலிருந்து ஓய்வு பெற்றபிறகு அனந்தபுரத்தில்‌ வசித்து 
வந்தார்‌. வேலையில்‌ இருந்தபோது சுமார்‌ 1930ல்‌ இவருக்கு மந்திராலயத்தில்‌ 
ஸ்ரீபரமப்ரியருடன்‌ சந்திப்பு நிகழ்ந்தது. எப்படியென்றால்‌, ராயரின்‌ பல்லக்கியை 
ஸ்ரீதாசர்‌ முன்பக்கம்‌ தூக்கிகொண்டிருக்க, ராயர்‌ பின்பக்கமாகத்‌ தூக்கிக்‌ கொண்டு 
வந்தார்‌. அங்கு சரியான மக்கள்‌ கூட்டம்‌. பின்னர்‌ ஸ்ரீதாசரே ஆசாரியரை 
அழைத்து, அவரிடமிருந்து பூ, பழங்களை ஸ்வீகரித்து அதை ராயருக்கு 
சமர்ப்பித்து, ராயரின்‌ பிரசாதத்தை இவருக்கு வழங்கினார்‌. இந்த சந்திப்பில்‌ 
இவருக்கு ஸ்ரீதாசர்‌ எந்தவித உபதேசமும்‌ செய்யவில்லை. அதன்பிறகு சுமார்‌ 10-12 
ஆண்டுகள்‌ கழித்து, அதாவது ஸ்ரீதாசர்‌ இறைவனடி சேர்ந்தபிறகு ஒரு நாள்‌ 
ஆசாரியரின்‌ கனவில்‌ தோன்றினார்‌. அதே தினம்‌, ஆசாரியரிடம்‌ வேலை பார்த்து 


வந்த அவரது மாணவனான, குருப இனத்தைச்‌ சேர்ந்த நாராயணஸ்வாமியின்‌ 
கனவிலும்‌ ஸ்ரீதாசர்‌ தோன்றினார்‌. அந்த பிராந்தியத்தின்‌ மொழியான தெலுங்கில்‌ 
பேசிய ஸ்ரீதாசர்‌ - உன்‌ ஆசிரியரை தேவராயனதுர்காவிற்கு வரச்சொல்‌ - என்றார்‌. 
இந்த சம்பவத்தைப்‌ பற்றிய ஆசாரியரின்‌ கடிதம்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 


One day | dreamt of him (தாசர்‌). The same day my teacher disciple friend Narayanaswamy, a 
Kuruba, also got his darshan in his dream. What took place in the dream is that Sri Paramapriya 
Dasarayaru, took the garland of Tulasi Vanamala from Krishna and put it in my neck. | therefore 
thought that vanamaali was the special attribute, | had to pray. Meanwhile, taking it as a command, 
| went to Devarayanadurga with Narayanaswamy and there on the Yoganarasimha Hills near the 


Thirtha, as | was pouring water on my head | heard 'ஆனந்தானந்த' from above. 


அன்றிலிருந்து ராயர்‌, ஆனந்தானந்த விட்டலா என்ற அங்கிதத்தை 
வைத்துக்கொண்டு, பிம்போபாசனைக்காக பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்‌. 
அங்கிருந்து கீழே வந்து, போகநரசிம்மஸ்வாமியின்‌ தரிசனத்தை 
முடித்துக்கொண்டு ஸ்ரீதாசரின்‌ இடத்திற்கு வந்தார்‌. அப்போது ராயரின்‌ கூடவே 
வந்திருந்த அவரது மாணவர்‌, தாசகூடத்தில்‌ வைத்திருந்த ஸ்ரீதாசரின்‌ 
புகைப்படத்தைப்‌ பார்த்து மகிழ்ச்சியுடன்‌ - இதே குருகளே என்‌ கனவில்‌ அன்று 
வந்தவர்‌ - என்று ஆச்சரியத்துடனும்‌ பக்தியுடனும்‌ கூறினார்‌. 


அந்த சமயத்தில்‌ ஸ்ரீதாசரின்‌ மகனான ஸ்ரீ வெங்கடராயரோ அல்லது அவரது 
விட்டினரோ யாரும்‌ அங்கில்லை. ராயரும்‌ தன்‌ குருகாணிக்கையை அங்கே 
செலுத்திவிட்டு, யாருக்கும்‌ தெரியாமல்‌ அங்கிருந்து வெளியேறினார்‌. 


இவர்‌ மந்திராலய ஸ்வாமியான ஸ்ரீராகவேந்திரரின்‌ பரம பக்தர்‌ ஆவார்‌. தமது 
ஊரில்‌ ராகவேந்திரரின்‌ பிருந்தாவனம்‌ ஒன்றை நிறுவி, தினப்படி பூஜா 
காரியங்களை நடத்திவந்தார்‌. ஸ்ரீதாசருடன்‌ ஏற்பட்ட இந்த அனுபவத்தில்‌ - He is a 
great aparokshagnani of the time - என்று கூறிக்கொண்டிருந்தார்‌. இவரது குருபக்தி 
மிகவும்‌ மெச்சத்தக்கதாக இருந்தது. 


ஸ்ரீதாசரின்‌ மகிமைகள்‌: 


ஸ்ரீதாசர்‌ பெங்களூரில்‌ சுமார்‌ 28 ஆண்டுகள்‌ வசித்தார்‌. அந்த சமயத்தில்‌ இவரது 
அருளுக்குப்‌ பாத்திரமாகி, இவரது மகிமையைத்‌ தெரிந்து, மிகுந்த பக்தியுடன்‌ 
மறுபடி மறுபடி இவரை வணங்கி, இவரிடமிருந்து அங்கிதம்‌, உபதேசம்‌ 
ஆகியவற்றைப்‌ பெற்று மகிழ்ந்தவர்கள்‌ பலர்‌. அவர்களில்‌ சிலர்‌ பின்வருமாறு: 


அமல்தார்‌ ஜெயராமர்‌, 

புகழ்பெற்ற உபன்யாசகரான வாய்கர்‌ கிருஷ்ணாசார்யர்‌, 

மைசூர்‌ அரசில்‌ அதிகாரியாக பணிபுரிந்து வந்த லட்சுமிநரசிம்மன்‌ மற்றும்‌ அவரின்‌ 
மனைவி திருமதி. துளசம்மா அவர்கள்‌, 


குருஸ்தவன ஸ்தோத்திரத்தை செய்து தன்‌ பவித்ரத்தை திரும்பப்‌ பெற்றவரான - 
ஸ்ரீகுருகள்‌ கூறியவாறு ஸ்ரீஹரிகதாம்ருதசாரத்திற்கு பாவபிரகாசிகா என்னும்‌ 
பொழிப்புரையை எழுதியவரான பல்லடம்‌ மாதவாச்சார்யர்‌, 

டாக்டர்‌ பீமராயர்‌, 

டாக்டர்‌ 5. நாராயணாச்சார்யர்‌, 

சுபோத 1. ராமராயரு மற்றும்‌ ஸ்ரீமதி சரஸ்வதிபாய்‌ அவர்கள்‌ (இவர்‌ Professor 8.8. 
கோவிந்தராயரின்‌ தாய்‌ ஆவார்‌. 


இவர்கள்‌ மட்டுமல்லாது, ஸ்ரீதாசர்‌ அக்கம்பக்க மற்றும்‌ தூரத்திலிருந்த பல 
ஊர்களிலிருந்தும்‌ அழைக்கப்பட்டு, அங்கு பலரின்‌ அன்பிற்கும்‌ 
பாத்திரமாகியிருந்தார்‌. 


ஆஸ்தான வித்வான்‌ தொட்டபெலெ நாராயண சாஸ்திரிகள்‌, 
தர்மசாஸ்திர பேராசிரியர்‌ ஆனேகல்‌ ஸ்ரீனிவாசாசார்யர்‌, 
கஞ்சிவரம்‌ ஜகத்குரு அனந்தாசார்ய ஸ்வாமிஜி, 
மகாராஜாவின்‌ அந்தரங்க காரியதரிசி ஸ்ரீ 1. சக்ரவர்த்தி, 
சோசலே ராமதாஸ்‌, 

பேலூரு கேசவதாசர்‌, 

திருப்பதி மத்வாசார்யர்‌ 


ஆகியோர்‌ ஸ்ரீதாசரின்‌ புலமைக்கும்‌ சரளமான மொழித்திறனையும்‌ பாராட்டி, 
பாராட்டு பத்திரங்களை கொடுத்திருந்தனர்‌. அவற்றில்‌ சில பாராட்டு பத்திரங்களை 
கீழே கொடுத்துள்ளோம்‌. 


* 


குந்தாபுர வியாஸராஜ மடம்‌ 
தேதி: 16.3.1928 


இந்த  சமஸ்தானத்திற்கு மிகவும்‌ வேண்டப்பட்டவரான தேவராயனதுர்கா 
தாசகூடசபா நிர்வாகியான சுப்பராயதாசருக்கு, ஸ்ரீமன்‌ நாராயணனை நினைத்துக்‌ 
கொண்டு மிகவும்‌ பிரியத்துடன்‌ எழுதி அனுப்பியிருக்கும்‌ இந்த கடிதம்‌. ஆண்டு 
1850 விபவ சம்வத்ஸரம்‌ ஜேஷ்ட பகுள த்வாதசி வரை, தீர்த்தயாத்திரை 
செய்துகொண்டு தற்போது ஹைதராபாத்தில்‌ குருதேவதைகளின்‌ ஆசியுடன்‌ யாம்‌ 
ஸ்நான, ஜப, தேவதார்ச்சன, உபன்யாசங்களை செய்துகொண்டு நலமாக 
இருக்கிறோம்‌. அப்படியே தங்களின்‌ நலனையும்‌ தெரியப்படுத்தவும்‌. 


தாங்கள்‌ பிரசுரித்து வரும்‌ பரமார்த்த சந்த்ரோதய மாதப்‌ பத்திரிக்கையைக்‌ கண்டு 
மிகவும்‌ மகிழ்ச்சியடைந்தோம்‌. பல கிரந்தங்களைப்‌ படித்து, அதன்‌ அர்த்தங்களைத்‌ 
தெரிந்து கொள்வது மட்டுமல்லாமல்‌, அதை பலருக்கும்‌ தெரியப்படுத்துமாறு 
எழுதி நீங்கள்‌ பிரசுரித்து வருவது மிகவும்‌ நல்ல விஷயம்‌. நம்‌ மடத்திற்கும்‌ இந்த 


பத்திரிக்கை தொடர்ந்து வருமாறு சந்தா கட்டுமாறு மட அதிகாரிகளைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டுள்ளோம்‌. 


ஸ்ரீரீமன்‌ நாராயணனை நினைத்துக்‌ கொள்ளும்‌ 
(மடாத்சரின்‌ கையெழுத்து - சமஸ்கிருதத்தில்‌) 


* 


சுபோத குஸுமாஞ்சலி க்ராந்தாலய 
ந்யூ மார்க்கெட்‌, பெங்களூர்‌ சிடி 


தேதி: 21.11.1929 


பரமார்த்த சந்திரோதய மாதப்‌ பத்திரிக்கையின்‌ நிறுவனரும்‌ நடத்துபவருமான 
ஸ்ரீமான்‌ பரமப்ரிய சுப்பராயதாசரு, அவரின்‌ அந்தப்‌ பத்திரிக்கையின்‌ மூலமும்‌, 
உபன்யாசங்களின்‌ மூலமும்‌ இந்த ஆன்மிக உலகிற்கு செய்துகொண்டுவரும்‌ 
அருந்தொண்டு மிகவும்‌ பாராட்டத்தக்கது. 

ஸ்ரீமதாசார்யர்‌ இயற்றியுள்ள விலைமதிப்பற்ற கிரந்தங்களில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ 
தர்ம நீதிகளை, சாதாரண மக்களுக்கும்‌ போய்ச்‌ சேருமாறு தெளிவான 
கன்னடத்தில்‌ மொழிபெயர்த்து, உபன்யாசம்‌, கட்டுரை ஆகியவற்றின்‌ 
வாயிலாகவும்‌, பரமார்த்த சந்திரோதய பத்திரிக்கை வாயிலாகவும்‌ வெளியிட்டு, 
ஸ்ரீதாசர்‌ நிஜமாகவே பாராட்டத்தக்க செயல்களைச்‌ செய்து வருகிறார்‌. அது 
மட்டுமல்ல, அவருக்கு தற்போது வயதாகிவிட்டாலும்‌, ஒரு இளைஞரைப்‌ 
போலவே உற்சாகத்துடன்‌, இந்த பத்திரிக்கையை அச்சடிப்பதன்‌ மூலம்‌ வரும்‌ 
கஷ்ட நஷ்டங்களைப்‌ பொருட்படுத்தாமல்‌ இவர்‌ செய்து வரும்‌ இந்த 
அருமையான செயல்களை அனைவரும்‌ தயவு செய்து கவனித்து, (அவர்‌ 
சொல்லியிருக்கும்‌ கருத்துகளை பின்பற்ற வேண்டும்‌. ஸ்ரீமதாசார்யரின்‌ 
சித்தாந்தத்தில்‌ ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவரான ஸ்ரீதாசர்‌, அதில்‌ 
சொல்லப்பட்டிருக்கும்‌ கருத்துகள்‌ அனைத்து தரப்பு மக்களை போய்ச்‌ 
சேரவேண்டும்‌ என்று எளிமையான மொழியில்‌ எடுத்துரைக்கும்‌ திறமையைப்‌ 
பெற்றவர்‌ என்று பலர்‌ சொல்லக்‌ கேட்டிருக்கிறேன்‌. 


ஸ்ரீமஜ்ஜகன்னாததாசரால்‌ இயற்றப்பட்ட ஹரிகதாம்ருதசாரத்தின்‌ கருத்துகளையும்‌, 
இயற்றியவர்‌ சொல்ல வந்த கருத்துகளை கவனித்து, அதை உபன்யாசம்‌ ரூபத்தில்‌ 
சொல்வதில்‌ இவரைப்‌ போல திறமைசாலி இன்னொருவர்‌ இதுவரை இல்லை 
என்று பல ஆஸ்திகர்கள்‌, அறிஞர்கள்‌ சொல்லக்‌ கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. ஸ்ரீதாசர்‌ 
பல சிஷ்யர்களைப்‌ பெற்றிருக்கிறார்‌. 


ஆங்கிலக்‌ கல்வி கற்று, லெளகிக வாழ்க்கை வாழ்ந்து வரும்‌ பல 
கிருஹஸ்தர்கள்‌, இவரிடம்‌ மிகுந்த பக்தி காட்டி வருவதை பார்த்திருக்கிறேன்‌. 
இவரிடம்‌ உள்ள தெளிவான பக்தியானது அனைவரும்‌ பின்பற்றத்தக்கதாகும்‌. 
தாசகூடத்தில்‌ மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கும்‌ இவரிடமிருந்து 


அங்கிதோபதேசம்‌ வாங்கிய பலர்‌, அவர்களால்‌ முடிந்த மட்டில்‌, 
தர்மகாரியங்களைச்‌ செய்து, தாம்‌ எடுத்த பிறப்பிற்கு அர்த்தம்‌ 
தேடிக்கொள்பவர்களாக இருக்கின்றனர்‌. 


என்றாவது ஒரு நாள்‌ எனக்கு இந்த ஞானியின்‌ தரிசனம்‌ கிடைத்து, 
தர்மவிஷயங்களை இவரிடம்‌ பேசும்‌ வாய்ப்பு கிடைத்தால்‌ என்‌ இந்த வாழ்க்கை 
எடுத்ததற்கு ஒரு அர்த்தம்‌ கிடைத்தது என்று திருப்தி அடைவேன்‌. 


ஒள்ளிது சுஜனர தர்சன ஒள்ளிதமெந்திகு ஹிதோபதேச ஸ்ரவணம்‌ 
ஒளித்தவர சமாகம ஒள்ளிது மேலவர சத்குணாவளி கதனம்‌ 


என்பது போல்‌, சஜ்ஜனர்கள்‌ இந்த உலகத்தில்‌ தமது தரிசனத்தின்‌ மூலம்‌, 
ஹிதோபதேசங்களின்‌ மூலமாக அமைதியை நிலைநாட்டுவர்‌. ஸ்ரீசுப்பராயதாசர்‌ 
நிறுவி தற்போது 2.5 ஆண்டுகளாக நடத்தி வரும்‌ பரமார்த்த சந்திரோதய மாதப்‌ 
பத்திரிக்கை எந்தவித தடங்கல்‌ இல்லாமல்‌ நடந்து, இதன்‌ மூலம்‌ பல நல்ல 
விஷயங்களை அனைவருக்கும்‌ தெரியப்படுத்த வேண்டுமென்றும்‌ வேண்டி, 
சத்பக்தர்கள்‌ அனைவரும்‌ இவருக்கு உதவி புரிய வேண்டுமென்றும்‌ வேண்டிக்‌ 
கொள்கிறேன்‌. 


இந்த சத்புருஷருக்கு ஸ்ரீஹரியானவர்‌ நீண்ட ஆயுளை வழங்கி, இவரைக்‌ 
காப்பாற்றுமாறு வேண்டிக்கொள்கிறேன்‌. 


இப்படிக்கு மரியாதையுடன்‌ 
1/. ராமராவ்‌. சுபோத பத்திரிக்கை - நிறுவனர்‌. 


அணு ஹரிகதாம்ருதசாரம்‌: 


தமது சிஷ்யர்களுக்கு அங்கிதோபதேசம்‌ வழங்குவதோடு மட்டும்‌ நில்லாமல்‌, 
ஸ்ரீதாசர்‌, மோட்ச சாஸ்திரம்‌ என்று சொல்லப்படும்‌, ஜகன்னாததாசர்‌ வழங்கிய 
ஹரிகதாம்ருதசார என்னும்‌ பெரிய கிரந்தத்தின்‌ பாராயண பலன்‌ சுலபமாக 
கிடைக்குமாறு, அதைவிட சிறியதாக அவரே இயற்றிய அணு ஹரிகதாம்ருதசாரம்‌ 
என்னும்‌ கிரந்தத்தை ஆய்ந்து, தம்‌ சிஷ்யர்களுக்கு கருணை காட்டியுள்ளார்‌. இது 
எப்படி என்றால்‌, இருக்கும்‌ மொத்த எழுத்துக்களில்‌, தம்‌ கண்களுக்கு 
முதன்முதலில்‌ காணும்‌ எழுத்துகளைப்‌ பிடித்து, அந்த எழுத்துகளில்‌ துவங்கும்‌ 
ஹரிகதாம்ருதசார பத்தியை கண்டுபிடித்து, அதற்கு முன்பும்‌ பின்புமாக மங்கள 
பத்தியை சேர்த்துக்கொண்டு பாராயணம்‌ செய்துவந்தால்‌ முழுப்பலனும்‌ 
கிடைக்கும்‌ என்று அருளியுள்ளார்‌. சிஷ்யர்களின்‌ யோக்யதையைக்‌ கொண்டும்‌ 
இந்தப்‌ பலன்‌ சொல்லப்பட்டது. 


இப்படி பலருக்கும்‌ சொல்லியிருந்ததால்‌, அனைவரும்‌ ஹரிகதாம்ருதசாரத்தை 
முழுவதும்‌ பாராயணம்‌ செய்ய வாய்ப்பிருந்ததால்‌, அனைவருக்கும்‌ புண்ணியம்‌ 


வந்து சேரும்‌ என்றும்‌, உலக நன்மைக்கும்‌ இது காரணமாக இருக்கும்‌ என்றும்‌ 
அருளியிருந்தார்‌. 


உதாரணத்திற்கு, ஸ்ரீரமாகாந்ததாசருக்கு ஜ்‌ என்னும்‌ எழுத்தும்‌, 
ஸ்ரீகுருகோவிந்ததாசருக்கு “ஓ' என்னும்‌ எழுத்தினையும்‌ கொடுத்திருந்தார்‌. இவரது 
பற்பல சிஷ்யர்களுக்கு நடுவே 6 சிஷ்யர்களுக்கு மட்டும்‌ இத்தகைய அருள்‌ 
புரிந்திருந்தார்‌. இதற்கான அங்கித பட்டியலை தனியாகக்‌ கொடுத்துள்ளோம்‌. 


சிஷ்யர்களுக்கு அருள்‌ புரிதல்‌: 


ஸ்ரீதாசர்‌ தன்‌ சிஷ்யர்களுடன்‌ கடிதங்கள்‌ மூலம்‌ தொடர்பு வைத்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. சிஷ்யர்களுக்கு ஸ்ரீஹரியின்‌ நினைவு எப்போதும்‌ 
இருக்கவேண்டும்‌ என்பதற்காக, அவர்கள்‌ வசிக்கும்‌ இல்லங்களுக்கு ஸ்ரீஹரியின்‌ 
பெயர்களையே பரிந்துரை செய்துவந்தார்‌. 'சாதன சரீரவிது நீ தயதி கொட்டத்து 
சாதாரணவு அல்ல சாதுப்ரியனே' என்ற ஜகன்னாததாசர்‌ வாக்கின்படி, இந்த தேகம்‌ 
என்னும்‌ ஆலயத்திற்கு குருவருள்‌ என்னும்‌ பெயரை வைத்து, அனைவரும்‌ 
அவரவர்களின்‌ சாதனைகளை தொடர்ந்து செய்துவருமாறு பணித்தார்‌. 


நித்யானந்த விலாஸ்‌, பரமானந்த மந்திர, தத்வானந்த விலாஸ்‌, மங்கள சதன, 
ஆனந்த நிலய - இப்படிப்பட்ட பெயர்களையே அவர்களின்‌ இல்லங்களுக்குக்‌ 
கொடுத்திருந்தார்‌. இது மட்டுமல்லாமல்‌, மிகவும்‌ பிரியமான சிஷ்யர்களுக்கு 
சாதுதிலக, பவ்யகுலதிலக - என்பதுபோல்‌ பட்டங்களைக்‌ கொடுத்து தன்‌ அன்பைக்‌ 
காட்டியிருந்தார்‌. இப்படியாக ஸ்ரீதாசர்‌ தம்‌ சிஷ்யர்களின்‌ தகுதிக்கேற்ப 
அவரவர்களுக்கு பெயர்களைக்‌ கொடுத்து அருளியிருந்தார்‌. 'பரமப்ரிய' என்னும்‌ 
விருது, இவருடைய கருணை மிகுந்த மனதிற்கும்‌, இவரது அளவில்லாத 
மகிமையையும்‌ பறைசாற்றியது. மேலும்‌ இவருக்குக்‌ கிடைத்த பட்டங்கள்‌ 
இப்படியாக இருந்தன - பதிதோத்தாரக, ஸ்ரீதாசகுலதிலக, ஆனந்தரத்ன, 
ஞானப்ரகாச, சுக்ஞானமூர்த்தி, தத்வோக்தி ரத்னாகர, தத்‌ வஞானநிதி மற்றும்‌ 
ஒருராஜ. 


பிராணதேவரின்‌ பிரதிஷ்டாபனம்‌ மற்றும்‌ பெங்களூரை விட்டு நீங்குதல்‌ 


ஸ்ரீதாசருக்கு 74 வயதாயிற்று. ஆயினும்‌ நல்ல தேக நலத்துடன்‌ வாழ்ந்து வந்தார்‌. 
காலச்சக்கரம்‌ வேகமாக சுழன்று வருவதைக்‌ கண்டார்‌. தாம்‌ விதைத்த விதை 
வளர்ந்து மரமாக வளர்ந்து பழம்‌ கொடுக்கும்‌ நேரம்‌ வந்திருப்பதை அறிந்தார்‌. 
ஸ்ரீதாசருக்கு இரு ஆண்‌ மகன்கள்‌ இருந்தனர்‌. வெங்கடராயர்‌ மற்றும்‌ 
ஸ்ரீனிவாசராயர்‌. இவரை புட்டூராயர்‌ என்று அழைக்கும்‌ வழக்கமும்‌ இருந்தது. 
ஸ்ரீதாசர்‌ வெங்கடராயரை அருகில்‌ அமர்த்தி, தாச பரம்பரையின்‌ தர்மங்களை 
எடுத்துச்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்‌. இவர்‌ ஒரு கற்றறிந்த வித்வாம்சராக 
இருந்தாலும்‌, சாஸ்திர விசாரங்களான சமஸ்கிருத கிரந்தங்களில்‌ அவ்வளவு 
திறன்‌ படைத்தவரல்லர்‌. தமது சிறிய வயதுகளில்‌ லெளகீக விவகாரங்களில்‌ 
ஈடுபட்டிருந்தார்‌. 


கரிகிரி தாசகூடசபாவில்‌ ஸ்ரீதாசர்‌ நிறுவப்போகும்‌ பிராணதேவர்‌ ஆலயத்தை 
நிர்வாகம்‌ செய்வதற்கு தகுந்த ஒரு ஆள்‌ தேவைப்பட்டார்‌. அந்த வேலையைச்‌ 
செய்வதற்கு தன்‌ மூத்த மகனை விட்டு வேறு யாரும்‌ சரிப்பட மாட்டார்கள்‌ 
என்றெண்ணி, அவரை தம்‌ லெளகிக வாழ்க்கையிலிருந்து விடுவித்து, அவருக்கு 
ஸ்ரீமன்‌ மத்வ சாஸ்திரத்தை உபதேசம்‌ செய்தார்‌. 


சிறிதுசிறிதாக சாஸ்திர விசாரங்களை அறிமுகப்படுத்தி, தாசராயரின்‌ மனதிலிருந்த 
விஷயங்கள்‌ இவை அனைத்தையும்‌ வெளிக்கொணர்ந்து தெரிந்துகொண்டதன்‌ 
மூலம்‌, இவரும்‌ பிரபலமாகத்‌ துவங்கினார்‌. பரமார்த்த சந்திரோதய 
பத்திரிக்கையின்‌ கட்டுரைகளை ஸ்ரீதாசர்‌ இவரின்‌ மூலமாகவே எழுத வைத்து, 
தமது ஆசிர்வாதங்களை இவருக்கு வழங்கினார்‌. 


தத்வசார என்னும்‌ கிரந்தத்தில்‌ இருந்த விஷயங்களை தெரிந்துகொண்டு, அதை 
உபன்யாசம்‌ மூலமாக தம்‌ தந்தை சொல்லிவந்ததை இவர்‌ சேகரித்து 
ஆவணப்படுத்தினார்‌ என தெரியவருகிறது. இதே காலகட்டத்தில்‌ இவருக்கு 
வரதராஜவிட்டலா என்ற அங்கிதமும்‌ கொடுத்தார்‌ ஸ்ரீதாசர்‌. 


இப்படியாக பெங்களூரு ஆனந்த நிலயத்தில்‌ சுமார்‌ 8-10 மாதங்கள்‌ கழிந்தன. 
பிரமாதி நாம சம்வத்ஸரம்‌ கரிகிரி நரசிம்மதேவரின்‌ ரதோத்ஸவ காலம்‌ நெருங்கி 
வந்தது. முக்காலும்‌ உணர்ந்தவரான ஸ்ரீதாசர்‌, இன்னும்‌ பிராணதேவரின்‌ 
பிரதிஷ்டாபனை மட்டுமே பாக்கி இருக்கிறது என்பதை தெரிந்துகொண்டு, அதை 
தம்‌ சிஷ்யர்களிடமும்‌ தெரிவித்தார்‌. அந்த பிரதிஷ்டையை எங்கே செய்யலாம்‌ 
என்ற விவாதத்தின்போது சிலர்‌ அதை பெங்களூரிலேயே செய்யலாம்‌ என்று 
தெரிவித்தனர்‌. அதற்காக பெங்களூர்‌ நகராட்சியிடம்‌ அனுமதி கேட்கும்‌ முயற்சியும்‌ 
நடந்தது. ஆனால்‌ அவர்கள்‌ சொன்ன விதிகளை பின்பற்றினால்‌, தாம்‌ நினைத்த 
அனுஷ்டானத்திற்கு பிரச்னை வரும்‌ என்று தெரிந்ததால்‌, அந்த முயற்சியை 
விடவேண்டியதாயிற்று. ஆனால்‌ ஸ்ரீதாசர்‌ நினைத்தையெல்லாம்‌ ஸ்வாமி 
கண்டிப்பாக நிறைவேற்றுவான்‌ என்பது தெரிந்த விஷயமாகையால்‌, அவர்‌ அந்த 
பிரதிஷ்டாபனையை தேவராயனதுர்கா தாசகூடசபாவிலேயே செய்துவிடலாம்‌ 
என்று நிச்சயித்தார்‌. அதற்கான வேலைகளையும்‌ துவக்கினார்‌. 


அந்த சமயத்தில்‌ தாசகூடசபாவில்‌, வெறும்‌ ஒரு சமையலறை, சுற்றிலும்‌ சுவர்‌ - 
இவ்வளவே இருந்தது. இந்த சூழ்நிலையில்‌, பிராணதேவரின்‌ பிரதிஷ்டை 
ஆனபிறகு, தினம்தோறும்‌ பூஜைகள்‌ நடக்க வேண்டும்‌ என்றால்‌ அர்ச்சகர்‌ 
வேண்டும்‌, அவருக்காக தங்குமிடம்‌, கர்ப்பக்கிரகம்‌ ஆகியவை வேண்டியிருக்கும்‌. 
எனவே, அதற்கான கட்டிட வேலைகளை உடனடியாக துவக்க வேண்டியிருந்தது. 
இதற்கான வேலைகளில்‌ திறமைசாலியான, குருவின்‌ ஆணையை தட்டாமல்‌ 
செய்பவரான மற்றும்‌ ஸ்ரீதாசரின்‌ சிஷ்யரான பெங்களூர்‌ ராகவேந்திரா காலனியில்‌ 
வசித்து வந்த ஸ்ரீஷ்யாமதாசரை இந்த வேலையில்‌ ஈடுபட வைத்தார்‌. 
பிரதிஷ்டாபனை வேலைகளில்‌ சிறந்தவரான இவர்‌, குருகளின்‌ வேண்டுகோள்‌ 
வந்த உடனேயே, தம்‌ ஜாகையை கரிகிரி மலைக்கு மாற்றி, வேலை செய்ய 


ஆட்களைச்‌ சேர்த்து, கட்டிடம்‌ கட்டுவதற்கான பொருட்களை சேகரிக்கத்‌ 
துவங்கினார்‌. இவருக்கு உதவியாக ஸ்ரீதாசர்‌ தமது மூத்த மகனான 
வெங்கடராயரை நியமித்து அனுப்பியிருந்தார்‌. 


இந்த வேலைகள்‌ மாக மாதத்தில்‌ துவங்கின. கர்ப்பகிருக வேலைகள்‌ எவ்வளவு 
மட்டில்‌ இருக்கின்றன என்று தெரிந்துவருவதற்காக தமது சிஷ்யரான 
த்வைபாயனாச்சாரியரை 1940 ஜனவரி மாதம்‌ மலைக்கு அனுப்பினார்‌ ஸ்ரீதாசர்‌. 
அவர்‌ கட்டிட வேலைகளை தாமே கண்டும்‌, ஷ்யாமதாசரிடமிருந்து கேட்டும்‌ 
உடனே ஸ்ர்ீதாசரிடம்‌ சொல்லிவிட வேண்டும்‌ என்று அன்றே திரும்பி வந்தார்‌. 
அதே நேரத்தில்‌ குருவும்‌ கரிகிரிக்கு புறப்படத்‌ தயாராக ஒரு காரில்‌ ஏறி 
அமர்ந்திருந்தார்‌. 


குருவே, கட்டிட வேலைகள்‌ இன்னும்‌ முடியவில்லை. பிரதிஷ்டாபனையை 
வைசாக மாதமே வைத்துக்‌ கொள்ளமுடியும்‌ போல்‌ தெரிகிறது என்ற சிஷ்யரைப்‌ 
பார்த்து குரு - அது முடியாது. நாம்‌ பால்குண மாதமே பிரதிஷ்டை செய்ய 
வேண்டும்‌ என்று நினைக்கிறோம்‌. வைசாகம்‌ எங்கே, நாம்‌ எங்கே - என்றார்‌. அவர்‌ 
சொன்னதின்‌ உள்ளர்த்தம்‌ அப்போது யாருக்கும்‌ புரியவில்லை. வேலைகளை 
துரிதப்படுத்துகிறார்‌ என்று மட்டும்‌ நினைத்தனர்‌. 


ஸ்ரீதாசர்‌ மலைக்கு புறப்படுகிறார்‌ என்பதை அறிந்த சிஷ்யர்கள்‌ பலரும்‌ இவருக்கு 
விடைகொடுக்க வந்தபோது, ஸ்ரீதாசர்‌ - நமது பெங்களூரு வாசம்‌ இத்துடன்‌ 
முடிகிறது. இப்போது நாம்‌ மலைக்குப்‌ போகிறோம்‌. என்னை பார்க்க வேண்டும்‌ 
என்பவர்கள்‌ அங்கே வரலாம்‌ - என்று கூறினார்‌. இவர்‌ சொன்னவை அனைத்தும்‌ 
மிகவும்‌ அர்த்தம்‌ பொருந்தியவை என்பது சிஷ்யர்களுக்கு பின்னர்‌ தெரியவந்தது. 
அத்துடன்‌ அங்கிருந்து புறப்பட்டார்‌ ஸ்ரீதாசர்‌. பிராணதேவரின்‌ சிலையுடனும்‌, தம்‌ 
குடும்பத்தினருடனும்‌ ஸ்ரீதாசர்‌ புறப்பட்ட அந்த நாள்‌ - ப்ரமாதி நாம சம்வத்ஸரம்‌ 
பால்குண சுத்த த்ருதியை. அன்றே மலைக்குச்‌ சென்று சேர்ந்தார்‌. 


மலைக்கு வந்தவுடனேயே அந்த இடத்தின்‌ / கட்டிட வேலைகளின்‌ நிலைமையை 
ஆராய்ந்த ஸ்ரீதாசர்‌, அவற்றை விரைவுபடுத்த வேண்டி ஷ்யாமதாசரிடம்‌ கூறினார்‌. 
ரதோத்ஸவத்திற்கு வரும்‌ பக்தர்களுக்கும்‌, சிஷ்யர்களுக்கும்‌ உணவு உண்ண, 
தங்குவதற்கான இடத்திற்கு ஏற்பாடு செய்வதில்‌ கவனம்‌ செலுத்தினார்‌. ஒவ்வொரு 
ஆண்டும்‌ செய்வதைப்‌ போல்‌ ரதோத்ஸவத்திற்கான அழைப்பிதழை இந்த 
ஆண்டும்‌ அனுப்பி, அனைவரும்‌ கட்டாயம்‌ வரவேண்டும்‌ என்ற 
வேண்டுகோளையும்‌ விடுத்திருந்தார்‌. 


அதற்கேற்ப ரானேபென்னூரிலிருந்து சில சிஷ்யர்கள்‌, ப்ரொடட்டூர்‌ 
ஹயவதனாச்சாரியர்‌, ஹாசனிலிருந்து ரெயில்வே இன்ஸ்பெக்டர்‌ ஸ்ரீனிவாசராவ்‌ 
அவர்களின்‌ குடும்பம்‌ மற்றும்‌ கோபாலகிருஷ்ணவிட்டலா அங்கிதம்‌ பெற்றவரான 
அம்பாபாய்‌ அவர்கள்‌, கடப்பா வாதிராஜர்‌, ஈ. ராமசந்திரராவ்‌ இன்னும்‌ பல 
சிஷ்யர்கள்‌ வரலாயினர்‌. 


அதே காலகட்டத்தில்‌ சபா மண்டபத்தில்‌ ஒரு திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. 
அதைத்‌ தொடர்ந்து அங்குரார்ப்பணம்‌ (சங்கல்பம்‌) நடத்தி, தொடர்ந்து அடுத்த 
வேலைகளைச்‌ செய்யலாயினர்‌. 


கடைசி அங்கிதம்‌ வழங்குதல்‌: 


ஸ்ரீகுருகளிடமிருந்து இறுதியாக அங்கிதம்‌ வாங்கி சிஷ்யரான ஸ்ரீமான்‌ 
கோவிந்தராவ்‌ எப்படி அவர்‌ அருளுக்கு பாத்திரமானார்‌ என்பதை இங்கே 
சொல்லவேண்டியதாகிறது. திரு கோவிந்தராவ்‌ ஹாசன்‌'ல்‌ ஓவர்சியராக வேலை 
செய்துகொண்டிருந்தார்‌. பரமார்த்த சந்திரோதய பத்திரிக்கை மூலமாகவும்‌, நாம்‌ 
முன்னரே பார்த்த, ஸ்ரீதாசரின்‌ சிஷ்யரான - ஹாசனிலேயே கல்வித்துறையில்‌ 
வேலை பார்த்துவந்த திரு ராமசந்திரராயரிடமிருந்தும்‌, ஸ்ரீதாசரைப்‌ பற்றி 
கோவிந்தராவ்‌ கேள்விப்பட்டிருந்தார்‌. ரதோத்ஸவத்தின்‌ அழைப்பிதழ்‌ 
வந்திருந்ததால்‌, அதற்காக தாம்‌ கிளம்பப்போவதாகவும்‌ கோவிந்தராயரும்‌ 
தம்முடனே வந்து ஸ்ரீகுருகளின்‌ தரிசனத்தைப்‌ பெறலாம்‌ என்று கூறியிருந்தார்‌. 


ஆனால்‌, ராமசந்திரராயர்‌ வேறொரு வேலை காரணமாக பெங்களூருக்குச்‌ சென்று 
அங்கிருந்தே தேவராயனதுர்காவுக்குப்‌ போவதால்‌, குருகளின்‌ தரிசனம்‌ 
கிடைக்கவில்லையே, பின்‌ அடுத்து எப்போது அவரது தரிசனம்‌ கிட்டப்போகிறதோ 
என்று கோவிந்தராவ்‌ அவர்கள்‌ கவலைப்பட்டவாறு இருந்தார்‌. அப்படி பயணம்‌ 
மேற்கொள்வதற்கும்‌ கையில்‌ பணம்‌ இல்லாதது, அவரது கவலையை இன்னும்‌ 
அதிகரித்தது. க்ஷேத்திரம்‌ 70-80 மைல்கள்‌ தூரத்தில்‌ இருந்தாலும்‌ பரவாயில்லை, 
நாம்‌ மிதிவண்டியில்‌ போய்விடலாம்‌ என்ற எண்ணத்தில்‌ தயாரானார்‌. அதற்குள்‌ 
யாரோ ஒரு நண்பர்‌ தாம்‌ தரவேண்டிய ரூ10 இவரிடம்‌ கொண்டு வந்து கொடுக்க, 
அடடா, இதுவல்லவோ குருவின்‌ அருள்‌ என்று எண்ணியவாறு, உடனே புறப்பட்டு 
அன்றிரவு அரிசிகெரெ வந்து சேர்ந்தார்‌. ரதோத்ஸவத்தை முடித்துக்கொண்டு 
ஊருக்கு திரும்பிக்கொண்டிருந்த ராமசந்திரராயரை அங்கே சந்தித்தார்‌. 
கோவிந்தராயரைப்‌ பற்றி தாம்‌ குருகளிடம்‌ சொல்லியிருப்பதாகச்‌ சொல்லி, 
ராமசந்திரராயர்‌ தம்‌ வழியில்‌ பயணமானார்‌. 


மேலும்‌ பயணித்த கோவிந்தராயர்‌ விடியற்காலையில்‌ தும்கூருக்கு வந்து 
சேர்ந்தார்‌. எதுவும்‌ சாப்பிடாமல்‌ வெறும்‌ வயிற்றிலேயே குரு தரிசனம்‌ 
செய்துவிடவேண்டும்‌ என்று விரைந்து வந்த ராயர்‌, மலை மேல்‌ ஏறி, தாசகூட 
சபாவை அடைந்து குருவை அணுகி நெடுஞ்சாண்கிடையாக விழுந்து 
வணங்கினார்‌. எதுவும்‌ சாப்பிடாமலேயே வந்திருக்கிறார்‌ என்பதை 
அறிந்துகொண்டு குருவானவர்‌ முதலில்‌ இவரை சாப்பிடுமாறு செய்து, சிறிது 
ஓய்வெடுக்குமாறு அறிவுறுத்தினார்‌. பின்னர்‌ அவரது நலம்‌ விசாரித்தார்‌. 
அன்றைய தினத்தின்‌ அனைத்து காரியங்களிலும்‌, பூஜை பஜனைகளிலும்‌ ராயரும்‌ 
பங்கேற்றார்‌. 


அடுத்த நாள்‌ ராயருக்கு அங்கிதப்‌ பிரதானம்‌ வழங்குவதாக சொல்லியிருந்தார்‌. 
ஸ்நான ஆன்ஹிகங்களை முடித்துக்கொண்டு, குருகளை அணுகி தாம்‌ தயார்‌ 


என்று சொல்லவும்‌, சிறிது நேரம்‌ பொறுக்கவும்‌ என்று குருவானவர்‌ கூறினார்‌. 
இவருக்கு முன்‌ இன்னும்‌ இருவருக்கு அங்கிதம்‌ கொடுக்க வேண்டியிருந்ததால்‌ 
இவரை சிறிது நேரம்‌ காத்திருக்கச்‌ சொன்னார்‌. பிறகு கோவிந்தராயரை அழைத்த 
குரு, அன்று பால்குண பகுள பிரதிமை ஞாயிற்றுக்கிழமை தேதி 24.3.1940 அன்று 
காலை 11 மணிக்கு சுப வேளை சுப களிகையில்‌ 'குருகோவிந்தவிட்டலா: என்று 
அங்கிதத்தை வழங்கினார்‌. நீயே (அங்கிதம்‌ வாங்குவதில்‌) கடைசியானவன்‌. இனி 
வேறு யாருக்கும்‌ வழங்குவதில்லை என்று கூறி அருளினார்‌. இதுவே ஸ்ரீதாசர்‌ 
தாம்‌ தமது சிஷ்யர்களுக்குக்‌ கொடுத்த இறுதியான அங்கிதம்‌ என்றும்‌, 
எண்ணிக்கையில்‌ 1165வது அங்கிதம்‌ என்றும்‌ தெரியவருகிறது. 


இப்படியாக தனது கடைசியான சிஷ்யருக்கு அங்கிதம்‌ வழங்கி அருளி, அவரை 
இரு முறை பதரி யாத்திரை செய்வித்து, வேறுபல க்ஷேத்திரங்களுக்கும்‌ 
யாத்திரை செய்யவைத்தார்‌. சிஷ்யரும்‌ அவை அனைத்தையும்‌ தம்‌ குருகளுக்கு 
அர்ப்பணம்‌ செய்தார்‌. மேலும்‌ தம்‌ குருவின்‌ அருளாலேயே, இவரும்‌ ஈசாவாஸ்ய 
முதலான 10 உபநிஷத்களை பாமினி ஷட்பதி அல்லது சுவ்வாளி நடையில்‌ 
கன்னடத்தில்‌ மொழிபெயர்த்து, கூடவே ஸ்ரீமத்‌ ஆசாரியரின்‌ பாஷ்யங்களையும்‌ 
அச்சடித்து வெளியிட்டார்‌. மேலும்‌ ஸ்ரீவாதிராஜரின்‌ படைப்பான 
ஸ்வப்னவிருந்தாவனக்யான என்னும்‌ கிரந்தத்தை கன்னடத்தில்‌ மொழிபெயர்த்தும்‌ 
வெளியிட்டுள்ளார்‌. 


ஹரிபக்திசார என்னும்‌ கிரந்தத்தில்‌ - முதல்‌ பாகத்தில்‌ வாதிராஜர்‌ மற்றும்‌ 
அவரின்‌ பக்தர்களின்‌ சரித்திரங்கள்‌ - இரண்டாம்‌ பாகத்தில்‌ 
ஸ்ரீவேணுகோபாலதாசரின்‌ தாச பரம்பரை - மூன்றாம்‌ பாகத்தில்‌ ்ரீமோகனதாசரின்‌ 
தாச பரம்பரை - நான்காம்‌ பாகத்தில்‌ மண்ணார்‌ ஹனுமத்தாசர்‌ மற்றும்‌ 
ஹரபனஹல்லி பீமவ்வா அவர்களின்‌ சரித்திரம்‌ - ஜந்தாம்‌ பாகத்தில்‌ ஸ்ரீ மாதனூர்‌ 
விஷ்ணு தீர்த்தர்‌ மற்றும்‌ ஸ்ரீ ஏரி சேஷாசார்யரின்‌ சரித்திரம்‌ மற்றும்‌ சுந்தரகாண்ட 
ராமாயணம்‌, ஜஜி ஆசாரியரின்‌ மானஸ ஸ்ம்ருதி மற்றும்‌ விஷ்ணு தீர்த்தரின்‌ 
ஷோடஷி, சதுர்தசி ஆகிய கிரந்தங்களை கன்னடத்தில்‌ மொழிபெயர்த்து 
வெளியிட்டுள்ளார்‌. 


குருகோவிந்தவிட்டலதாசர்‌, தாம்‌ வசித்த இல்லத்தையே கோயிலாக மாற்றி 
அதில்‌ ஸ்ரீபாண்டுரங்க மற்றும்‌ பிராணதேவரின்‌ சிலைகளை நிறுவி, அவர்களுக்கு 
நிரந்தர பூஜைக்கான ஏற்பாடுகளைச்‌ செய்தார்‌. 


பிரதிஷ்டாபனை: 


ரதோத்ஸவத்திற்கான வேலைகள்‌ அனைத்தும்‌ முடிந்து, வந்திருந்த சிஷ்யர்கள்‌ 
அனைவரும்‌ தமது இருப்பிடங்களுக்கு திரும்பலாயினர்‌. பிராணதேவரின்‌ 
பிரதிஷ்டாபனைக்கான கட்டட வேலைகள்‌ நடந்துகொண்டிருந்தன. இதற்காக 
ஷ்யாமதாசர்‌ இரவு பகலாக வேலை பார்த்துக்கொண்டிருந்தார்‌. புதிய சிஷ்யரான 
கோவிந்தராயர்‌ அங்கிருந்து ஒன்றிரண்டு நாட்கள்‌ அவருக்கு உதவி செய்துவந்தார்‌. 


ஸ்ரீதாசரின்‌ விருப்பப்படியே பால்குண பகுள பஞ்சமி வியாழக்கிழமை தேதி 
28.3.1940 அன்று பிரதிஷ்டாபனை செய்யலாம்‌ என்று நிச்சயம்‌ செய்யப்பட்டது. 


இந்த நிகழ்ச்சியை, ஞானி என்று புகழ்பெற்றுள்ள தாமே முன்னின்று 
நடத்திவிடலாம்‌ என்று எண்ணினாலும்‌, தாம்‌ கிருஹஸ்தர்‌ குடும்பஸ்தர்‌ 
ஆதலால்‌, ஸ்ரீலட்சுமி நரசிம்மர்‌ ஆலயத்தில்‌ இருந்த ஸ்ரீஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணதாச 
தீர்த்த ஸ்ரீபாதங்களவரின்‌ திருக்கரங்களாலேயே பிரதிஷ்டாபனை செய்துவிடலாம்‌ 
என்று நினைத்து, ஒரு சுபமுகூர்த்த வேளையில்‌ பிராமணர்‌ சுமங்கலிகளின்‌ 
முன்னிலையில்‌, ஹோமங்கள்‌ ஆகியவற்றை செய்து, பிராமணர்களின்‌ 
வேதகோஷங்களுக்கிடையே மங்கல வாத்தியங்கள்‌ முழங்க ஸ்ரீபிராணதேவரை 
பிரதிஷ்டாபனை செய்தார்‌. பிரதிஷ்டாபனைக்கான இதர வேலைகளும்‌ இனிதே 
நடைபெற்றன. வந்திருந்த அனைவருக்கும்‌ உணவளித்து, தகுந்த தட்சிணை, 
தாம்புலங்களைக்‌ கொடுத்து திருப்திபடுத்தினர்‌. அன்றைய தினமே 
நரசிம்மஸ்வாமியின்‌ ஹனுமந்த உத்ஸவம்‌ ஆதலால்‌ இந்த 
பிரதிஷ்டாபனையையும்‌ நடத்தி திருப்தி அடைந்தார்‌ ஸ்ரீதாசர்‌. 
கதருமண்டலகியிலிருந்து வந்த பிராணதேவர்‌ அங்கு காந்தேச, ஷாந்தேச, 
ப்ராந்தேச என்ற பெயர்களில்‌ புகழ்பெற்றிருந்ததால்‌, இங்கு அவரை சுந்தரேச: 
என்னும்‌ பெயரில்‌ அழைக்கலாம்‌ என்று தீர்மானித்தார்‌. அன்றிலிருந்து சுந்தரேச 
பிராணதேசர்‌ அங்கே வீற்றிருந்து, வரும்‌ பக்தர்கள்‌ அனைவரின்‌ 
வேண்டுதல்களையும்‌ நிறைவேற்றிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 


ஸ்ரீதாசரின்‌ கடிதம்‌: 


இந்த உத்ஸவத்திற்காக வந்திருந்த சிஷ்யர்கள்‌ அனைவரும்‌ ஊருக்குத்‌ 
திரும்பினர்‌. புறப்படும்‌ முன்னர்‌, குருகளை வணங்கி அவரது ஒப்புதலை 
பெறும்போது, எப்போதும்போல்‌ இல்லாமல்‌ குருவானவர்‌ - இன்னும்‌ எவ்வளவு 
நாட்கள்‌ இந்த தோலால்‌ ஆன காலினை வணங்கப்‌ போகிறீர்கள்‌ எனக்‌ கேட்டார்‌. 
ஆனால்‌ அவர்‌ மேல்‌ இருந்த பாசத்தால்‌, யாருக்கும்‌ எந்த சந்தேகமும்‌ 
வரவில்லை. கட்டிட வேலைகள்‌ இன்னும்‌ முடிவுறாததால்‌, ஷ்யாமதாசர்‌ மலை 
மேலேயே இருந்து அவற்றை மேற்பார்வையிட்டு வந்தார்‌. பிராணதேவரின்‌ 
பூஜைக்காக, தம்‌ சிஷ்யரான பிரகலாதவரதவிட்டலா என்னும்‌ அங்கிதத்தைக்‌ 
கொண்ட த்வைபாயனாசாரியரை நியமனம்‌ செய்தார்‌. 


இப்படியாக வாழ்க்கை முழுவதும்‌ சாதனை செய்து தன்‌ இறுதிக்காலத்தை பகவத்‌ 
தியானத்தில்‌ செலவிடலானார்‌ ஸ்ரீதாசர்‌. காலையில்‌ கிராமத்தை சுற்றி வருதல்‌, 
போக நரசிம்மஸ்வாமியின்‌ உள்பிரகாரத்தில்‌ சுற்றுதல்‌, வெளியில்‌ வந்து யோக 
நரசிம்மஸ்வாமி மலையைப்‌ பார்த்து நின்று சிறிது நேரம்‌ தியானம்‌, பிறகு 
தம்மால்‌ பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிராணதேவரின்‌ சன்னிதியில்‌ தனிமையில்‌ 
அமர்தல்‌ ஆகியவற்றை செய்யலானார்‌. 


மதிய வேளையில்‌ பிராணதேவரின்‌ நைவேத்தியம்‌, மங்களாரத்தி ஆனபிறகு, 
உணவிற்குப்‌ பிறகு சிறிது ஓய்வெடுத்து, கட்டிட வேலைகளை மேற்பார்வை 


பார்த்து, எவ்வளவு விரைவில்‌ முடியுமோ அவ்வளவு விரைவாக வேலை 
நடக்கட்டும்‌ என்று சொல்லி, சிஷ்யர்களிடமிருந்து வந்த கடிதங்களைப்‌ பார்த்து 
பதிலளிப்பது - இவையே இவரது அன்றாட வேலைகளானது. சிஷ்யர்களின்‌ 
கடிதங்களுக்கு பதில்‌ போடும்போது, எந்தவித சோர்வும்‌ இல்லாமல்‌ மிகவும்‌ 
கருணையுடன்‌ எழுதுவதில்‌ ஸ்ரீதாசருக்கு இணை வேறு யாரும்‌ இல்லை எனலாம்‌. 


இப்படியாக தம்‌ மக்களான வேங்கடராயர்‌ மற்றும்‌ ஷ்யாமதாசரிடமும்‌ தம்‌ 
கருத்துகளைக்‌ கூறி அவர்கள்‌ மூலமாக கடிதங்களை எழுதிவந்தார்‌. அவர்‌ இப்படி 
எழுதிய மிகவும்‌ விசித்திரமான ஒரு கடிதம்‌ இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. 


ப்ரொடட்டூரில்‌ இருந்த தம்‌ சிஷ்யரான ஹயவதனாச்சார்யருக்கு எழுதிய ஒரு 
கடிதத்தில்‌ (தேதி 30.3.1940) - அதன்‌ விலாசம்‌ - Narasinga Rao, Shambhog, Thokkanahalii, 
டே... என்று இவ்வளவு மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. இந்தக்‌ கடிதம்‌ உருடிகெரெ 
தபால்‌ நிலையத்தில்‌ சேர்ப்பிக்கப்பட்டு 30.3.1940 அன்று முத்திரை குத்தப்பட்டுள்ளது. 
இப்படியாக யாருக்கு கடிதம்‌ எழுதவேண்டுமோ அவர்களுக்கு எந்தவித தாமதமும்‌ 
இல்லாமல்‌ பதில்‌ கடிதம்‌ எழுதி வந்துள்ளார்‌. மேற்படி கடிதத்தில்‌ குத்தப்பட்டுள்ள - 
தேதி 1.4.1940யில்‌ கடப்பா மாவட்டத்தில்‌ உள்ள ப்ரொடட்டூர்‌ தபால்‌ நிலைய 
முத்திரையே சாட்சியாகும்‌. 


தொக்கனஹல்லி என்பது கோரிபிதனூர்‌ தாலுக்காவைச்‌ சேர்ந்ததாகும்‌. ப்ரொடட்டூர்‌ 
என்பது கடப்பா ஜில்லா. இப்படியாக அந்த முகவரியில்‌ இருந்த ஊர்கள்‌ 
வெவ்வேறு திசைகளைச்‌ சேர்ந்ததாகும்‌. மேலும்‌ அந்தக்‌ கடிதத்தில்‌ முழு 
விலாசமும்‌ எழுதவில்லை. மேலும்‌ விலாசத்தில்‌ பெயர்‌ நரசிங்கராவ்‌ 
என்றிருக்கிறது. ஆனால்‌ கடிதம்‌ சீதாராமவிட்டலதாசருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 
அந்த தபால்‌ நிலையத்தில்‌ இருந்த அதிகாரி ஆகட்டும்‌, தபாலைக்‌ கொண்டு போய்‌ 
கொடுக்கும்‌ நபராகட்டும்‌, அந்தக்‌ கடிதத்தை சரியாக கொண்டு போய்க்‌ கொடுக்க 
சாத்தியமேயில்லை. இவ்வளவு பிரச்னை இருந்தாலும்‌, இந்த கடிதம்‌ யாருக்கு 
எழுதப்பட்டிருக்கிறதோ, அவருக்கே போய்‌ சேர்ந்திருக்கிறது என்பதைக்‌ கேட்டால்‌ 
ஆச்சரியப்படாதவர்கள்‌ யாரும்‌ இருப்பாரோ? இது எப்படி சாத்தியம்‌ என்று 
ஆராய்பவருக்கும்‌ எந்தவித விடையும்‌ கிடைக்கவில்லை. ஆனாலும்‌ இக்கடிதம்‌ 
போய்‌ சேர்ந்திருப்பது, ஸ்ரீதாசரின்‌ மகிமையே என்பதில்‌ சந்தேகமில்லை. அந்தக்‌ 
கடிதத்தின்‌ உள்ளே எழுதப்பட்டிருந்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 


தேவராயனதுர்கா 
30.3.1940 


ஸ்ரீமன்‌ தந்தெமுத்துமோகனவிட்டல ப்ரசன்ன 


பற்பல சிஷ்யர்களைப்‌ பெற்றிருக்கும்‌ சீதாபதிவிட்டலதாசருக்கு குருகள்‌ செய்யும்‌ 
அனேக ஆசிர்வாதம்‌. நீங்கள்‌ கடப்பாவிலிருந்து 25.3.40 அன்று எழுதிய கடிதம்‌ 
வந்து சேர்ந்தது. திரு குண்டூராவ்‌ மூலமாக தாங்கள்‌ அனுப்பிய மணி ஆர்டர்‌ ரூ5 
வந்து சேர்ந்தது. ஸ்ரீபிராணதேவரின்‌ பிரதிஷ்டாபனையானது, இங்கிருந்த 


ஸ்ரீபாதங்களவர்‌ மூலமாக போன வியாழக்கிழமையன்று மிகவும்‌ விமரிசையாக 
நடைபெற்றது. அன்றைய தினம்‌ சுமார்‌ 300 பிராமண சுமங்கலிகளுக்கு லட்டுவுடன்‌ 
உணவு பரிமாறப்பட்டது. பெங்களூரிலிருந்து திரு.பாபுராவ்‌ அவர்கள்‌ வந்திருந்தார்‌. 
நேற்று காலை அவர்‌ திரும்பிச்‌ சென்றார்‌. திரு.குண்டுராவிற்கு என்‌ 
ஆசிர்வாதங்கள்‌. அவருக்கு தனியாக கடிதம்‌ எழுதுகிறேன்‌. பத்திரிக்கைக்கு சந்தா 
கட்டியவர்களின்‌ பெயர்களை அதற்கான ரிபோர்ட்டில்‌ எழுதுகிறேன்‌. எல்லா 
விஷயங்களையும்‌ மலையின்‌ விலாசத்திற்கே எழுதி வரவும்‌. நீங்கள்‌ 
பிராணதேவரின்‌ ... (இதற்குப்‌ பின்‌ கடிதத்தில்‌ எழுத்துகள்‌ தெளிவாக இல்லை. 


இறுதிக்காலம்‌: 


என்றைக்கும்போல தம்‌ அனைத்து காரியங்களையும்‌ செய்து முடித்த ஸ்ரீதாசர்‌, 
சைத்ர சுத்த அஷ்டமியன்று காலையில்‌, தாம்‌ இருந்த இடத்திலிருந்தே 
சுற்றும்முற்றும்‌ இருந்த அனைத்து கோயில்களையும்‌ நினைத்து வணங்கியவாறு 
ஸ்ரீலட்சுமிநரசிம்மர்‌ கோயில்‌, சஞ்சீவிராயரின்‌ கோயில்‌ மற்றும்‌ பல கோயில்கள்‌), 
ஸ்ரீரீகிருஷ்ணதாச தீர்த்த ஸ்ரீபாதங்களவரின்‌ தரிசனத்தைப்‌ பெற்றார்‌. பின்‌, 
அர்ச்சகர்‌ மற்றும்‌ முக்கிய கிராமஸ்தர்களின்‌ வீட்டிற்குச்‌ சென்று க்ஷேத்திரத்தின்‌ 
நிலைமையைப்‌ பற்றி விசாரித்து, மதியம்‌ 11 மணிக்கு தம்மிடத்திற்கு திரும்பினார்‌. 


அன்று காலை கோயிலுக்குள்‌ போகும்போது, அங்கிருந்த அர்ச்சகர்‌ மிகவும்‌ 
சீக்கிரமாகவே பூஜையை முடித்து கோயிலைப்‌ பூட்டி வெளியே வருவதைக்‌ 
கண்டு, அவரை நிறுத்தி கோயிலை சிறிது நேரம்‌ திறந்து வைக்குமாறு கூறினார்‌. 
சன்னிதிக்குள்‌ தனியாக அமர்ந்து, தம்‌ உபாசனா மூர்த்தியான 
ஸ்ரீலட்சுமிநரசிம்மனைக்‌ குறித்து தியானத்தில்‌ ஆழ்ந்தார்‌. 


திரு ௩. ராமசந்திரராவ்‌ பரமார்த்த சந்திரோதய பத்திரிக்கைக்கு அனுப்பியிருந்த 
ஸ்ரீமன்‌ மத்வமுனி மஹிமோ தர்ச என்னும்‌ தொடரின்‌ அடுத்த பகுதியை முழுக்க 
படித்து முடித்தார்‌. 


சுமார்‌ 1மணிக்கு சற்று குளிரில்‌ நடூங்குவதைப்‌ போல்‌ தெரிந்ததால்‌, அருகிலிருந்த 
த்வைபாயனன்‌, ஸ்ரீதாசரை படுக்கையில்‌ படுக்கச்‌ செய்தார்‌. அப்போதும்‌ சுய 
நினைவுடன்‌ இருந்த ஸ்ரீதாசர்‌, த்வையாபயனனைப்‌ பார்த்து உரத்த குரலில்‌ 
இப்போது என்ன நேரம்‌ என்பதைக்‌ குறித்துக்கொள்‌. எனக்கு இப்போதிலிருந்து 24 
மணி நேரம்‌ மட்டுமே இருக்கிறது - என்றார்‌. பிறகு நடுக்கம்‌ குறைந்ததால்‌, சிறிது 
ஓய்வெடுத்தார்‌. முன்‌ தினம்‌ தும்கூருக்குப்‌ போயிருந்த தம்‌ மகனான 
வேங்கடராயரை திரும்பி வருமாறு சொல்லியனுப்ப, அவரும்‌ அன்றே வந்து 
சேர்ந்தார்‌. 


அடுத்த நாள்‌ காலை சுமார்‌ 9-10 மணிக்கு, த்வைபாயனனைக்‌ கூப்பிட்டு, அவனின்‌ 
உதவியுடன்‌ வெளியில்‌ வந்து, கோயிலின்‌ முன்னர்‌, இடது மூலையில்‌, யோகா 
நரசிம்மர்‌ இருக்கும்‌ மலையைப்‌ பார்த்தவாறு வெகு நேரம்‌ வேண்டிக்கொண்டு 


நின்று மறுபடி தம்மிடத்திற்குத்‌ திரும்பினார்‌. மதியம்‌ ஆயிற்று. மலையின்‌ மேல்‌ 
கோயிலில்‌ பூஜை நடந்து முடிந்து, பக்தர்களுக்கு பானகம்‌ வினியோகம்‌ செய்யத்‌ 
துவங்கினர்‌. சபாவிலும்‌ பிராணதேவரின்‌ பூஜைக்கு தயாராகினர்‌. த்வைபாயனன்‌ 
கோயிலை சுத்தம்‌ செய்து, ஸ்ரீ சுந்தரேச பிராணதேவருக்கு அலங்காரம்‌ செய்து, 
அவரது தலைக்கு கிரீடம்‌ வைக்க முற்பட்டார்‌. எவ்வளவு நேரம்‌ முயன்றாலும்‌ 
தலையில்‌ கிரீடம்‌ நிற்கவில்லை. 


அதே சமயம்‌, ஸ்ர்குருகளின்‌ உடலிலிருந்து பிராணதேவர்‌ வெளியேறினார்‌ என்ற 
செய்தியைக்‌ கேட்ட அனைவரும்‌ அவர்‌ இருப்பிடத்திற்கு ஓடோடி வந்தனர்‌. சக 
ஆண்டு 1862 விக்ரம சம்வத்ஸரம்‌ உத்தராயணம்‌ சைத்ர சுத்த ஸ்ரீராம நவமி 
செவ்வாய்கிழமை - தேதி 16.4.1940) அனைவரும்‌ ஸ்ரீராம நாமஸ்மரணையில்‌ 
மூழ்கியிருந்த நேரத்தில்‌, மதியம்‌ சுமார்‌ 12 மணிக்கு ஸ்ரீ 
தந்தெமுத்துமோகனவிட்டல அங்கிதத்தைப்‌ பெற்ற பரமப்ரிய சுப்பராயதாசர்‌ 
லயசிந்தனையில்‌ ஈடுபட்டு அவரது பிம்பமூர்த்தியை தியானித்தவாறு இந்த 
பூவலகை விட்டூ ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின்‌ திருவடிகளைச்‌ சேர்ந்தார்‌. 


இதைக்‌ கேள்விப்பட்ட சிஷ்யர்கள்‌ மற்றும்‌ பக்கத்தில்‌ இருந்தவர்களுக்கு தலையில்‌ 
இடி விழுந்தது போல்‌ ஆயிற்று. அனைவரும்‌ தமது இறுதி மரியாதையினை 
செய்வதற்கு வந்து சேர்ந்தனர்‌. வெகு விரைவிலேயே இறுதிச்‌ சடங்குகளை 
செய்வதற்கான ஏற்பாடுகளைச்‌ செய்து, அவரது மூத்த மகனான ஸ்ரீ வேங்கடராயர்‌ 
மூலமாக அனைத்து சடங்குகளையும்‌ விதிப்படி செய்து முடித்தனர்‌. வாசனை 
மிகுந்த சந்தனக்‌ கட்டைகளை மட்டுமே கொண்டு காரியங்களை நடத்தினர்‌. 
அடுத்த 10 நாட்கள்‌ செய்ய வேண்டிய காரியங்களை செய்து, மாலை 
வேளைகளில்‌ பஜனை நடத்தி முடித்தனர்‌. 


12வது நாள்‌ செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்த பின்னர்‌, மாலையில்‌ 
பஜனைகளை முடித்து, சிஷ்யர்கள்‌ அனைவரும்‌ சேர்ந்து ஸ்ரீகுருகளைக்‌ குறித்த 
பாடல்களைப்‌ பாடலாயினர்‌. அடுத்த நாள்‌ உறவினர்‌, சிஷ்யர்கள்‌ அனைவரும்‌ 
அவரவர்‌ ஊருக்குப்‌ புறப்படலாயினர்‌. ஸ்ரீதாசரின்‌ பிரியமான சிஷ்யரான 
ரமாகாந்தவிட்டலதாசர்‌ இயற்றிய குருவின்‌ பாடலை இங்கே கொடுத்துள்ளோம்‌. 


ராகம்‌: கல்யாணி 
தாளம்‌: யும்ப 


சின்ன ஸ்ரீ குரு தந்தெமுத்துமோகன்னரே கண்ணிகெ மரெயாதிரா 


கன்ன கரிகிரிவாஸ தன்ன பளி கரெசுதலி 
பல்லபடிசிதவனெ நம்மா பஹுமர்மா 


பொகளலளவே நிம்ம பகெபகெய மஹிமெகள சுகுணநிதி வாரிதிகளே 
நிகமவேத்யனனரிவ சுகமமார்கவ தோர்வ நகுமொகத குருவர்யரே 
லகுகாலவாதரூ நிம்மகலுவிகெ நமகெ பலு தகெயாகி இருதித்தா சுரரே 


அகுதூரவனவசரதி மிகெ நிம்ம கரெதொய்த ஹகரணவ மாடிவனே நம்மா குருவே 


ஆ நிம்ம ஆனனத பூர்ணதேஜவனிம்ம காணுவ பகெ எந்துண்டோ 

மானநிதி நிம்மந்தெ ஸ்வானுபவ பரிபூர்ண ஞானோக்தி பேள்வர்யாரு 

ஆ நிலுவு ஆ ஷாந்தி ஆனதரல்யா கருணி ஆகல்லி காம்புதின்னா 

தீனஜன நிஜ பந்தூ நீனல்லதலே இன்னு காணெனன்யாரன்னு குருவே சுரதருவே 


எந்தெண்டு ஆரெரடூ பந்து ஷக விக்ரமதி சந்துத்தராயணதி 

ஒந்தனெய மால ஷுத்த நவமி குஜவார திவ மந்தபித ககனகடெரெ 
மந்தஹாஸதி ஹரிய தந்து த்யானதி நிலிஸி ஹொந்திதிரி ஹரிபாதபா 
கந்தர்பபித ராமனந்துதிஸி அனுஜனனு பந்து தா கரெதொய்தனே குருவே 


முன்மமகெ தாய்தந்தெ பந்துவர்ககளு இன்னு நீவாகித்திரி 

இன்னாரு திக்கிமகெ கன்ன மஹமஹிமரே சன்னுத ஸ்ரீ குருகளே 
பன்னபடிசதலே சம்பூர்ணவாக்யனுக்ரஹிஸி உன்னததி காபாடிரி 

த்வைன்யதிம்‌ பூரெ எந்தனன்யதல்லி ப்ரார்த்திபனு சின்னனபராத மரெது கரெது 


ஸ்ரீரமாகாந்தவிட்டலன நிஜதாசரெந்து தாருணிய மேல்மெரெதிரி 
நாரசிமஹன சாரி மகுதன நிலிஸிதிரி சாரு கரிகிரி க்ஷேத்ரதி 
நாரதரு ஸ்தாபிஸித விரதாசர மதவே சூரகைஸிதிரி க்ஷிதிலே 
மாரஜனகன சேவே பூர்ணவாகி கைது சேரிதிரி ஹரிலோகவா குருவே 


ஸ்ரீதாசர்‌ தனது இறுதிக்காலம்‌ நெருங்குவதை அறிந்து, அதை தமக்கு மிகவும்‌ 
அந்தரங்கமான சிஷ்யரான புரோகிதர்‌ ராகண்ணா அவர்களுக்கு மிகவும்‌ சசகமாக 
எடுத்துரைத்தார்‌. தாசரது முதல்‌ ஆராதனையின்போது, இந்த ராகண்ணர்‌ 
வந்திருந்து தூரத்தில்‌ அமர்ந்து கண்ணீர்‌ விட்டுக்கொண்டிருந்தார்‌. கண்ணீருக்கான 
காரணம்‌ என்னவென்று அனைவரும்‌ கேட்க, பயத்துடன்‌ தாசரின்‌ அனுமதியைப்‌ 
பெற்று, சொல்ல ஆரம்பித்தார்‌. 


ஸ்ரீதாசர்‌ தனது இறுதி நாளின்‌ 15 நாட்களுக்கு முன்பாக, ஜயமங்கலத்திற்கு 
எதிரான சாலையில்‌ தம்மை நிறுத்தி, யாரிடமும்‌ இதைப்‌ பற்றி வெளிப்படையாக 
சொல்லக்கூடாது என்று சத்தியம்‌ வாங்கி பின்வருமாறு சொன்னாராம்‌. 


நாம்‌ இன்றிலிருந்து சரியாக 15 நாட்களில்‌ இந்த உலகத்திலிருந்து விடைபெறப்‌ 
போகிறோம்‌. நீயே என்‌ மிகவும்‌ நெருங்கிய நண்பனாக இருப்பதினால்‌, நீயே 
முன்னர்‌ நடைபெற வேண்டிய செயல்களை செய்ய வேண்டும்‌. இதுவே நீ எனக்கு 
செய்யும்‌ சேவை. 


இப்படி சொல்லிய ராகண்ணர்‌, துக்கம்‌ தாங்கமுடியாமல்‌ கேவிக்கேவி 


அழத்துவங்கினார்‌. இப்படி எதிர்காலத்தைக்‌ கணித்த ஸ்ரீதாசரை நினைத்து 
அனைவரும்‌ வியப்படைந்தனர்‌. 


ஸ்ரீதாசராயரின்‌ காலத்திற்குப்‌ பிறகு 


தாசகூடத்தினருக்கு முக்தி மார்க்கத்தைக்‌ காட்டிவந்த திவ்யஜோதியானது, விக்ரம 
நாம சம்வத்ஸரம்‌ சைத்ர சுத்த நவமி (தேதி 16.4.1940) மதிய வேளையில்‌ 
மறைந்தது என்று அனைவருக்கும்‌ பின்னர்‌ தெரியவந்தது. தாசர்‌ மறையும்‌ சிறிது 
நேரத்திற்கு முன்னர்‌, குரு புத்திரர்களில்‌ மூத்தவர்‌ மற்றும்‌ தாசருக்கு 
அருகிலிருந்த வெங்கடேஷாசார்யரை தன்னருகில்‌ அழைத்தார்‌. தம்மால்‌ 
நிர்மாணிக்கப்பட்ட / துவக்கப்பட்ட வேலைகளை சரியாக முன்னெடுத்துச்‌ 
செல்வதற்கு தன்‌ மக்களால்‌ ஆகுமோ ஆகாதோ என்ற சந்தேகத்தில்‌, மகனை 
அழைத்த தாசர்‌ இப்படிக்‌ கூறினார்‌. என்னப்பா, உனக்கு நான்‌ எந்தவித 
சொத்தையும்‌ சேர்த்து வைக்கவில்லை. உனக்காக நான்‌ விட்டுப்போவது 
பிராணதேவர்‌, தாசகூட சபா மந்திரம்‌ மற்றும்‌ சிஷ்யர்கள்‌ மட்டுமே. “அப்பா, 
எனக்கு வேறெதுவும்‌ வேண்டாம்‌. உங்களுக்கு நடந்ததைப்போலவே எனக்கும்‌ 
நடக்கட்டும்‌ என்று ஆசிர்வதியுங்கள்‌. அதுவே எனக்குப்‌ போதும்‌ என்றார்‌ 
வெங்கடராயர்‌. அப்படியே ஆகட்டும்‌ என்று தாசரும்‌ ஆசிர்வதித்தார்‌. 


ஸ்ரீதாசர்‌, தேவாம்சம்‌ பொருந்தியவர்‌ என்று முன்னரே பார்த்தோம்‌. ஸ்ரீஹரியின்‌ 
ஆணைப்படி தேவதைகள்‌ இந்த பூமிக்கு வந்து தாம்‌ வந்த வேலையை சரியாகச்‌ 
செய்து பின்‌ மூலரூபத்தைச்‌ சேர்ந்தபிறகும்‌, ஒரு அம்சத்துடன்‌ இங்கிருந்து, 
தங்கள்‌ பக்தர்களுக்கு அருள்கிறார்கள்‌ என்பதற்கு பற்பல உதாரணங்கள்‌ 
இருக்கின்றன. மந்திராலயப்‌ பிரபுவின்‌ மாபெரும்‌ உதாரணம்‌ ஒன்றே போதும்‌ 
இதை நிரூபிக்க. அதைப்போலவே நம்‌ தாசராயரும்‌, கரிகிரி தாசகூட சபா 
மந்திரத்தில்‌ தன்‌ ஒரு அம்சத்துடன்‌ நிலைகொண்டிருக்கிறார்‌ என்பது அவரது 
சிஷ்யர்களுக்கு பலமுறை அனுபவமாகியிருக்கிறது. 


தாசராயரின்‌ இறுதிச்சடங்குகள்‌ முடிவடைந்த சில நாட்களிலேயே, அவரது 
மகனான வெங்கடராயதாசருக்கு, ஜயமங்கலி ஊருக்குப்‌ போகும்‌ வழியில்‌ ஒரு 
பாறையின்‌ மேல்‌ தாசரயர்‌ தரிசனம்‌ அளித்தார்‌. 'இந்த தரிசனத்திற்கு என்ன 
காரணம்‌? என்று மகன்‌ கேட்டபோது “இந்த வழியில்‌ வந்து போகும்‌ சிஷ்யர்களைப்‌ 
பார்ப்பதற்கு இந்த இடத்தில்‌ நான்‌ எப்போதும்‌ இருப்பேன்‌' என்று சொல்லி, ஸ்ரீதாசர்‌ 
மறைந்தார்‌. 


மேலும்‌ ஸ்ரீதாசர்‌ மறைந்து சில நாட்களே ஆகியிருந்த சமயத்தில்‌, தாசகூட 
சபாவில்‌ இவர்‌ எப்போதும்‌ அமர்ந்து, தூங்கும்‌ இடத்தில்‌ - இவரது நினைவாக 
'தாசராயர கட்டெமனெ என்று எழுதியிருக்கும்‌ இடத்தில்‌ - இவரது சிஷ்யர்களான 
சீதாபாய்‌ மற்றும்‌ சரஸ்வதிபாய்‌ என்பவர்களுக்கு ஸ்ரீதாசர்‌ தான்‌ அமர்ந்திருப்பதைப்‌ 
போலவே காட்சியளித்தார்‌. ஸ்ரீதாசரின்‌ தரிசனத்தைக்‌ கண்டூ வியப்படைந்த அவரது 
சிஷ்யர்கள்‌, தம்‌ ஆனந்த அனுபவத்தை பலரிடம்‌ சொல்லி மகிழ்ந்தனர்‌. 


தம்‌ தந்தை மறைந்தபிறகு, அவரது மகனான வெங்கடராயதாசர்‌, தன்‌ தாய்‌, 
மனைவி மற்றும்‌ தன்‌ மூன்று குழந்தைகளுடன்‌, ஸ்ரீசுந்தரேச பிராணதேவரின்‌ 


பூஜையை செய்துகொண்டு, சபாவிற்கு வரும்‌ பயணிகளிடமிருந்து கிடைக்கும்‌ சிறு 
உதவிகளைப்‌ பெற்று வாழ்ந்து வந்தார்‌. அதனால்‌ தன்‌ வாழ்க்கையை நடத்த 
மிகவும்‌ கஷ்டப்பட்டார்‌. பல நாட்கள்‌ ஒரு வேளை மட்டுமே உண்டு அதிலேயே 
திருப்தியடையும்‌ நிலைக்கு தள்ளப்பட்டார்‌. 


ஒரு நாள்‌ ஸ்ரீஹரியின்‌ நைவேத்தியத்திற்கும்‌ எதுவும்‌ இல்லாமல்‌, தன்‌ தாய்க்கு 
சம்மதம்‌ இல்லாதபோதும்‌, விட்டிலிருந்த ஒரு வெள்ளி டம்ளரை அடகு வைத்து 
சிறிது பணம்‌ வாங்கிவர முடிவு செய்தார்‌. தம்‌ தந்தை உண்மையாக தமக்கு உதவி 
செய்யவேண்டும்‌ என்று எண்ணினால்‌, இந்த வெள்ளி டம்ளரை தமக்குத்‌ திரும்பக்‌ 
கிடைக்குமாறு செய்யவேண்டும்‌ என்று தன்‌ தந்தையை நினைத்து வேண்டினார்‌. 
அப்படிச்‌ செய்யவில்லையென்றால்‌ தன்‌ தந்தை தன்னை கைவிட்டுவிட்டார்‌ 
என்றே எண்ணவேண்டும்‌ என்று வருந்தியவாறு வெளியில்‌ புறப்பட்டார்‌. வழியில்‌ 
முன்னர்‌ தன்‌ தந்தை தரிசனம்‌ அளித்த இடத்திற்கு வந்து, அவரை நினைத்து 
வணங்கி, உர்டுகெரெ கிராமத்திற்கு வந்தார்‌. 


தன்‌ பக்தர்களின்‌ பேச்சுக்கு ஸ்ரீஹரி செவிசாய்க்காமல்‌ இருப்பாரோ? இவர்‌ போகும்‌ 
பாதையில்‌ எதிரில்‌ வந்த ஒரு தபால்காரர்‌, இவரிடம்‌ வந்து, உங்களுக்கு பத்து 
ரூபாய்‌ மணிஆர்டர்‌ வந்திருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள்‌' என்றார்‌. வீட்டை 
விட்டுக்‌ கிளம்பும்போது தான்‌ வருத்தப்பட்டதற்கும்‌, தற்போது ஸ்ரீஹரி 
செய்திருக்கும்‌ உதவியையும்‌ நினைத்துப்‌ பார்த்து, அந்த ஸ்ரீஹரிக்கு நன்றி 
சொல்லி, திரும்ப விட்டிற்கு வந்து, தன்‌ தாயிடம்‌ அந்த வெள்ளி டம்ளரை 
பத்திரமாகக்‌ கொடுத்து, தான்‌ தந்‌ைத மேல்‌ சந்தேகப்பட்டதற்கும்‌, தன்‌ 
அஞ்ஞானத்திற்கும்‌ மிகவும்‌ வருத்தப்பட்டார்‌. 


இதே போல்‌ இன்னொரு சம்பவமும்‌ நடந்தது. ஒரு பெரிய பண்டிகை நாள்‌. 
விட்டில்‌ எந்தப்‌ பொருளும்‌ இல்லை. ஸ்ரீஹரியின்‌ நைவேத்தியத்திற்கு வெறும்‌ ராகி 
உருண்டையை வைக்கும்‌ வறிய நிலை. இதேபோன்ற முந்தைய பல 
சந்தர்ப்பங்களையும்‌, அப்போது எதிர்பாராமல்‌ கிடைத்த உதவிகளையும்‌ நினைத்து 
எவ்வளவு தைரியம்‌ கொண்டாலும்‌, இவரும்‌ இவரது தாயும்‌ மிகவும்‌ 
வருத்தமடைந்தனர்‌. இப்போது என்ன செய்வது என்று நினைத்தபோது, 
அறிமுகமில்லாத ஒருவர்‌, அரிசி பருப்பு முதலான பல பொருட்களை ஒரு 
வண்டியில்‌ கட்டிக்கொண்டு, விட்டின்முன்‌ வந்து இவரை அழைத்தார்‌. அந்த 
சாமான்களையெல்லாம்‌ பெற்றுக்கொண்டு, உன்‌ பேர்‌ என்ன? யார்‌ அனுப்பினார்கள்‌ 
என்று அவரைக்‌ கேட்க, யாரோ ஒரு ஷெட்டி அனுப்பினார்‌ என்றும்‌, தன்‌ பெயர்‌ 
கும்பி நரசய்யா என்றும்‌ சொன்னார்‌. அந்த சாமான்களை தன்‌ தாயிடம்‌ 
ஒப்படைக்க வீட்டினுள்‌ சென்றார்‌. 


'சாமான்களைக்‌ கொண்டுவந்தவரை இருந்து சாப்பிட்டுப்‌ போகச்சொல்‌: என்று தாய்‌ 
கூற, வெளியில்‌ வந்து பார்த்தால்‌ அவரை எங்கும்‌ காணவில்லை. எங்கு தேடியும்‌ 
அவர்‌ கிடைக்கவில்லை. இது ஸ்ரீலட்சுமி நரசிம்மரின்‌ லீலையே என்று அறிந்த 
வீட்டினர்‌, ்ரீூஹரியையும்‌, ஸ்ரீதாசராயரையும்‌ வணங்கி மகிழ்ந்தனர்‌. 'அனன்யாஸ்‌ 
சிந்தயந்தோமாம்‌ யே ஜனாம்‌ பர்யுபாஸதே | தேஷாம்‌ நித்யாபியுக்தானாம்‌ 


யோகக்ஷேமம்‌ வஹாம்யஹம்‌ ॥ என்ற கீதா வாக்கியத்தை நினைத்துக்கொண்டு, 
மக்கள்‌ நடமாட்டமே இல்லாத இந்த மலைமேலும்‌ ஸ்ரீஹரி நம்மை 
கைவிடுவதில்லை என்று சொல்லி மனதைரியம்‌ அடைந்தனர்‌. 


இதே நிலையில்‌, ஸ்ரீவெங்கடராயதாசர்‌ சுமார்‌ 56 ஆண்டுகாலம்‌ பிராணதேவரின்‌ 
பூஜை, வரும்‌ பக்தர்களுக்கு உதவிகள்‌, அங்கிருந்தவர்களுக்கு தமக்குத்‌ 
தெரிந்தவாறு உபன்யாசம்‌ செய்தல்‌ என்று ஸ்ரீஹரிவாயுகளின்‌ சேவையை 
செய்துகொண்டு தன்‌ வாழ்க்கையைக்‌ கழித்து வந்தார்‌. இவரது இத்தகைய 
தவத்தின்‌ பலனாக, ஸ்ரீகுருகள்‌ முன்னர்‌ தாம்‌ செய்த ஆசிர்வாதத்தின்‌ மகிமையைக்‌ 
காட்டினார்‌. 


சீதாபதிவிட்டலா என்னும்‌ அங்கிதத்தைக்‌ கொண்ட ஸ்ரீஹயவதனராயர்‌, தமது 
இடங்களான கடப்பா, ப்ரொடட்டூர்‌ ஆகிய இடங்களில்‌ தன்‌ குருவின்‌ மகிமையை 
பரப்பும்‌ வேலைகளில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. இதற்கு முன்னர்‌ ஸ்ரீகுருவானவர்‌ இவருக்கு 
தேதி 25.3.1939யன்று எழுதிய கடிதத்தின்‌ விவரம்‌ இப்படியிருந்தது. 'இன்னும்‌ 
நமக்கு பல சிஷ்யர்கள்‌ வேண்டும்‌. நீங்கள்‌ உங்களின்‌ இடத்தில்‌, நம்‌ வழியில்‌ 
சேர்த்துக்கொண்டு, அவர்களுக்கு தாசதீட்சை, அங்கிதங்களைக்‌ கொடுத்து, 
ஸ்ரீஹரிவாயுகள்‌ மற்றும்‌ குருகளின்‌ பூரண அருளுக்கு நீங்கள்‌ பாத்திரமாகுங்கள்‌. 
ஹரி சித்த சத்யம்‌. அனைத்தும்‌ முராரியின்‌ சித்தமே. ஜீவனுக்கு சுதந்திரமே 
இல்லை. கோடை முடிந்தபின்‌ நான்‌ ஒருமுறை அங்கு வந்தபிறகு அனைத்தும்‌ 
நமக்கு அனுகூலமாகும்‌. எப்போதும்‌ உங்களைப்‌ பற்றியே நினைத்துக்கொள்கிறேன்‌. 
கோடை விடுமுறை காலத்தில்‌, நேரமிருக்கும்‌ சிஷ்யர்கள்‌ வந்து நம்மைப்‌ 
பார்த்துவிட்டு போகக்கூடாதா? எனது ஆசிர்வாதங்கள்‌. இந்தக்‌ கடிதம்‌ எழுதிய 
ஒரே ஆண்டில்‌ ஸ்ரீதாசர்‌ இவ்வுலகிலிருந்து மறைந்தார்‌. கடிதத்தில்‌ எழுதியபடி, 
அந்த இடங்களில்‌ நடைபெற வேண்டிய சிஷ்யர்களின்‌ சேர்க்கை 
நடைபெறவேயில்லை. 


ஸ்ரீகுருகளின்‌ மகிமையைப்‌ பற்றி ஊரில்‌ இருக்கும்‌ பல முக்கியஸ்தர்களிடம்‌ 
விவரித்தார்‌, ரீஹயவதனராயர்‌. குருவின்‌ ஆணைப்படி சிலரின்‌ பிரச்னைகளுக்கு 
தகுந்த தீர்வும்‌ சொல்லி வந்தார்‌. அங்கிருந்த பக்தர்களுக்கு ஸ்ரீகுருவின்‌ தரிசனம்‌ 
ஆகவேண்டும்‌ என்ற ஆசை வந்து அதை ஸ்ரீஹயவதனராயரிடம்‌ தெரிவித்தனர்‌. 
ஸ்ரீகுருகள்‌ தன்‌ இருப்பிடமான கரிகிரியில்‌, தன்‌ மக்களான ஸ்ரீமான்‌ வேதமூர்த்தி 
வெங்கடராயதாசருக்கு அருளி, அவரின்‌ தலைமையிலேயே ஆத்மாவை புத்ர 
நாமாஸி என்னும்‌ வாக்கியத்திற்கேற்பவும்‌ மற்றும்‌ தன்‌ விருப்பப்படியும்‌ தான்‌ 
அங்கு ஒரு அம்சத்துடன்‌ இருந்து, தாம்‌ துவங்கிய காரியங்களை முன்னெடுத்துச்‌ 
செல்கிறார்‌ என்று பலரும்‌ கண்கூடாகக்‌ கண்டு சொல்வது உண்மையே. 


ஸ்ரீதாசருக்குக்‌ கடிதம்‌ எழுதி, அவரை தம்‌ ஊருக்கு வரவழைத்தார்‌ ராயர்‌. அவரை 
எதிர்கொண்டு மிகுந்த வைபவத்துடன்‌ வரவேற்று வழக்கறிஞர்‌ .கிருஷ்ணராயர்‌ 
என்பவரின்‌ வீட்டில்‌ தங்கவைத்தார்‌. ஸ்ரீ ஹயவதனராயரின்‌ தலைமையில்‌ 
குருபூஜைகள்‌ முறைப்படி நடந்தன. தாசபரம்பரையின்‌ சிறப்புகளைப்‌ பற்றி 
ஸ்ரீவெங்கடராயதாசர்‌ விவரித்து, அனைவரும்‌ சாதனை செய்ய இதுவே மிகவும்‌ 


சுலபமான வழியென்றும்‌ எடுத்துச்சொல்லி, தகுதியுள்ளவர்கள்‌ ஸ்ரீஹரியின்‌ 
மகிமைகளைத்‌ தெரிந்துகொண்டு தங்களின்‌ இப்பிறவியை அர்த்தமுள்ளதாக 
ஆக்கிக்கொள்ளலாம்‌ என்று கூறினார்‌. இந்தப்‌ பேச்சைக்‌ கேட்ட பலர்‌, இந்த 
பரம்பரையைப்‌ பின்பற்றுவதற்கு மிகவும்‌ ஆசைப்பட்டு, தங்களுக்கு அங்கித 
உபதேசம்‌ செய்யுமாறு வேண்டி நின்றனர்‌. 


ஸ்ரீமான்‌ வெங்கடராயதாசர்‌ அங்கிதோபதேசம்‌ தரும்‌ வழக்கம்‌ பின்வருமாறு 
இருந்தது. தாமே சுதந்திரமாக அனைவருக்கும்‌ அங்கிதம்‌ வழங்கிவருகிறோம்‌ 
என்று அவர்‌ என்றுமே நினைத்திருக்கவில்லை. தம்‌ தந்தையும்‌, குருகளும்‌ ஆன 
ஸ்ரீதாசரே அனைத்தையும்‌ முன்னின்று நடத்திக்‌ கொண்டிருக்கிறார்‌ என 
நினைத்தார்‌. சிஷ்யர்களின்‌ வேண்டுதல்களை குருகளிடம்‌ விண்ணப்பித்து, 
தனக்கோ, சிஷ்யருக்கோ ஒரு நல்ல கனவு வரும்வரை காத்திருந்து, பின்‌, 
தந்தெமுத்துமோகனவிட்டலா என்னும்‌ அங்கிதத்துடனேயே அவர்களுக்கான 
அங்கிதத்தைத்‌ தரும்‌ வாடிக்கையை வைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 


சிஷ்யர்களை சேர்த்துக்கொள்வதற்கும்‌, ஏற்கனவே இருக்கும்‌ சிஷ்யர்களின்‌ 
விருப்பத்திற்கிணங்கவும்‌, ஸ்ரீமான்‌ வெங்கடராயதாசரின்‌ வருகை இந்தப்‌ 
பிராந்தியத்திற்கு அடிக்கடி வருவதுபோல்‌ ஆயிற்று. ஸ்ரீபுரந்தரதாசர்‌ மற்றும்‌ 
ஸ்ர்கோபாலதாசர்‌ இவர்களின்‌ ஆராதனைக்கு ஆண்டுதோறும்‌ வரலானார்‌. இந்த 
வேலைகளுக்கெல்லாம்‌ ப்ரொடட்டூர்‌ நகரமே முக்கிய இடமாக ஆயிற்று. 


இங்கு பழைய காலத்திய பிராணதேவரின்‌ ஆலயம்‌ ஒன்று இருந்தது. யாராலும்‌ 
கவனிக்கப்படாமலும்‌, வேளாவேளைக்கு பூஜைகள்‌ நடைபெறாமலும்‌, அந்த 
ஆலயம்‌ சிதிலமடைந்திருந்தது. ஒரு சமயம்‌, ஸ்ரீதாசர்‌ ஒரு முக்கியமான சிஷ்யர்‌ 
ஒருவரின்‌ கனவில்‌ வந்து - 'இந்த ஆலயத்தை சரிசெய்து, ஜீர்ணோத்தாரணம்‌ 
செய்து, இந்த பிராணதேவரை 'மோகனேச என்று அழைக்கவேண்டும்‌. இதற்கு 
நீங்களே முக்கியஸ்தராக இருங்கள்‌' என்று தெரிவித்தார்‌. 


இதை அனைவரிடமும்‌ சொல்லி, அந்த ஊர்‌ முக்கியஸ்தர்கள்‌ அனைவரும்‌ 
கூடிப்பேசி, அந்தக்‌ கோயிலின்‌ உரிமையாளர்‌ ஸ்ரீ 1. ராமஸ்வாமிராயரின்‌ (இவர்‌ 
1/.ஈ. கிருஷ்ணமூர்த்தி அவர்களின்‌ தந்தையாவார்‌ அனுமதியைப்‌ பெற்றனர்‌. 
நடக்கவேண்டிய கட்டிட வேலைகள்‌ ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்திராயரின்‌ 
மேற்பார்வையில்‌ துவங்கியது. ஸ்ரீவெங்கடராயதாசரை முன்னிறுத்தி, 
ஸ்ரீபிராணதேவருக்கு அபிஷேகங்களை நடத்தி, அந்தக்‌ கோயிலின்‌ 
ஜீர்ணோத்தாரணம்‌ மிகவும்‌ விமரிசையாக நடைபெற்றது. பிராணதேவரின்‌ 
தினப்படி பூஜைக்கும்‌ ஏற்பாடு செய்யப்பட்டது. கர்ப்பகிருஹத்தின்‌ அருகிலேயே 
ஒரு சிறிய கட்டடத்தைக்‌ கட்டி, அங்கு குருகள்‌ வந்து தங்குவதற்கான 
ஏற்பாடுகளைச்‌ செய்து, அதற்கு ' ஆனந்த நிலையம்‌: என்று பெயர்‌ வைத்தனர்‌. 
‘Gifted by M.Ramaswamy Rao to Gurujee N.Venkatarayadasaru' என்றும்‌ ஒரு அறிவிப்பினை 
கல்லில்‌ பொறித்து அங்கு நிறுவினர்‌. 


முடிவுரை 


ஸ்ரீதாசரின்‌ உடலமைப்பு மற்றவர்களின்‌ உடலமைப்பைவிட சிறந்ததாக இருந்தது. 
நீண்ட கைகள்‌, அகலமான மார்பு, பெரிய கண்கள்‌, விசாலமான நெற்றி 
இவைகளுடன்கூடிய அழகான முகம்‌ - இவை தேவதைகளின்‌ லட்சணங்களை 
ஒத்திருந்தது. தன்‌ நெற்றியில்‌ அங்கார அட்சதைகளை இவர்‌ தரித்தார்‌ என்றால்‌, 
அந்த அட்சதை - ருத்ரதேவரின்‌ மூன்றாம்‌ கண்ணைப்‌ போல பெரிதாகவும்‌, 
அங்கார - சத்யலோகத்திலிருந்து வைகுண்டத்திற்குப்‌ போகும்‌ பாதையைப்‌ போல 
அகலமாகவும்‌ இருந்தது. இவற்றின்‌ சிறப்பைப்‌ பற்றி தாசராயரின்‌ அருகிலேயே 
இருக்கும்‌ முதியவரான ஸ்ரீ த்வைபாயனாசார்யர்‌ என்பவர்‌, நம்‌ தாசராயரைப்‌ 
போல அங்கார அட்சதையை மற்றொருவர்‌ இட்டுக்கொண்டால்‌, நான்‌ என்‌ 
அனைத்து சொத்தினையும்‌ அவருக்கே கொடுத்துவிடுவேன்‌' என்றாராம்‌. இவரின்‌ 
ஆடைகளின்‌ சிறப்பு என்னவென்றால்‌, தலையில்‌ ஒரு காவி தலைப்பாகை, 
முழங்காலைத்‌ தொடுமாறு பெரியதான ஒரு காவி சட்டை, அதன்மேல்‌ 
துளசிமாலை, கையில்‌ ஒரு கோல்‌ (குச்சி வைத்துக்கொண்டு தன்‌ 
மனம்போனபோக்கில்‌ சுற்றித்‌ திரிந்துகொண்டிருந்தார்‌. யாரிடம்‌ அதிகம்‌ பேசாத 
இவர்‌, தேவைப்படும்போது மட்டுமே கண்ணைத்‌ திறந்து பார்க்கும்‌ வழக்கம்‌ 
வைத்திருந்தார்‌. அவரே சொன்ன கீழ்க்கண்ட வாக்கியங்கள்‌ கவனிக்கத்தக்கவை. 
'கண்கள்‌ மற்றும்‌ வாயினை மூடி, கைகூப்பி, பத்மாசனத்தில்‌ அமர்வது - இதுவே 
யோகிகள்‌ என அழைக்கப்படுபவர்கள்‌ செய்யும்‌ நான்கு வேலைகள்‌ என்றார்‌. 


தம்‌ சிஷ்யர்களுக்கு அவரவர்களின்‌ பிம்பாபரோக்ஷ ஈரூபத்திற்கேற்ப அதன்‌ 
சிறப்புகளை, உபதேசங்களை ஸ்ர்தாசர்‌ செய்திருந்தார்‌. இப்படி அவர்‌ உபதேசித்த 
ஆயிரத்துக்கும்‌ மேற்பட்ட அங்கிதோபதேசங்களில்‌ அவரது உணர்ச்சிகள்‌ சிறப்பாக 
வெளிப்பட்டிருந்தன. அவற்றின்‌ சிலவற்றைப்‌ பார்ப்போம்‌. 


1. சர்வகுண சம்பூர்ண மமகுலஸ்வாமி தந்தே முத்துமோகனவிட்டலனே | பிம்பன 
ஸ்மரிஸுவெ பாக்யவனெகொட்டு காபாடோ ஹரியே 

2. குருசிஷ்ய பிம்பைக்ய சிந்தனெயிந்த ஹரிவாயு மததல்லி நிருத காபாடோ 
ஹரியே | 

3. பரமபாகவத தந்தெமுத்துமோகனவிட்டல நீனிவரல்லி ஒந்தம்ஷதலி இத்து 
ஹ்ருதயாம்பரதி நின்ன பிம்பரூபதோரிஸி காபாடோ ஹரியே | 


என்று இருக்கிறது. 

தாசராயரின்‌ விசித்திரமான நடவடிக்கைகள்‌: 
பொதுவாக தாசர்‌, வெறும்‌ வாய்ச்சொல்‌ வீரர்‌ - எந்தவொரு செயலையும்‌ 
செய்யாதவர்‌ (கர்ம௲ன்யற்‌ என்ற பேச்சு இருந்தது. பகட்டான ஆசார 


அனுஷ்டானங்கள்‌, அனுபவத்திற்கு வந்திராத பாண்டித்யம்‌ இவற்றை எதிர்த்து 
நின்று, அனுஷ்டானத்தைக்‌ கடைபிடிப்பதோடு மட்டுமல்லாமல்‌ இதயத்தை 


பக்குவப்படுத்துவதற்கும்‌ முக்கியத்துவம்‌ கொடுத்த இவர்மேல்‌ இப்படிப்பட்ட 
அவச்சொல்‌ வந்ததில்‌ ஆச்சரியமே இல்லை. இதற்கு அப்படி எதிர்ப்பவர்களின்‌ 
கெட்ட புத்தியும்‌, அங்கிதம்‌ பெற்றவர்களில்‌ ஓரிருவர்‌ வழிதவறி நடந்ததும்‌, 
அனைவருமே அப்படிப்பட்டவர்கள்தான்‌ என்கிற பொது புத்தியுமே மேற்சொன்ன 
அவச்சொல்லுக்குக்‌ காரணம்‌. நம்‌ தாசராயரின்‌ வாழ்க்கை, அப்போதிருந்த 
வியாஸகூடத்தவருக்கும்‌ ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தது என்பதை இங்கே 
சொல்லியே ஆகவேண்டும்‌. இவர்‌ தனது இளமைக்காலத்தில்‌ சாஸ்திரக்‌ கல்வி, 
செய்த தவங்கள்‌, விஷ்ணுபஞ்சக முதலான விரதங்களை செய்தல்‌, விதிப்படியே 
அனைத்து செயல்களையும்‌ செய்திருப்பது, ஸ்ரீ விஜயதாசர்‌ சொல்லியிருக்கும்‌ 
ஆன்ஹிக பத்ததியை அப்படியே நமக்கு நினைவுபடுத்துகிறது. 


தாம்‌ செய்து வந்த லெளக்க காரியங்களுக்கு ஒரு எல்லையை விதித்துக்‌ 
கொண்டார்‌. ஜகன்னாததாசர்‌ சொல்லியதைப்‌ போல - 'நவ நதிகளிளெயொளகெ 
பரிவவு உததி பர்யந்தரதி தருவாயதலி ரமிஸுவவல்லி தன்மயவாகி தோரதெலெ 
| விதிநிஷேதகளாசரிஸுவரு புதரு பகவத்ரூப ஸர்வத்ரதலி சிந்தனெ பரலு 
த்யஜிஸுவரகிள கர்மகள |. இதில்‌ சொல்லியவாறு எந்நேரமும்‌ ஸ்ரீஹரியின்‌ 
தியானத்திலேயே நேரத்தை செலவிட்டார்‌. *சர்வவூ த்யானதலி அடக, அதில்லதிரெ 
எல்லவு ஒடக என்று விஜயதாசர்‌ சொன்னதைப்‌ போல, முக்கியமான 
செயல்களை மட்டுமே செய்துகொண்டு எப்போதும்‌ தியானத்தில்‌ ஆழ்ந்துவந்தார்‌. 


முன்னரே சொன்னதுபோல்‌ இவர்‌ எப்போதும்‌ யோகசித்தியில்‌ இருப்பார்‌ - அதாவது 
கண்களை மூடிக்கொண்டிருப்பதே இவரது சுபாவம்‌ ஆனது. மற்றவர்களுடன்‌ 
பேசுவது குறைந்தது. கோவணம்‌ உடுத்தி, தலையில்‌ காவித்துண்டு முண்டாசு 
கட்டிக்கொண்டிருப்பார்‌. இத்தகைய துறவி போன்ற செயல்களை தமது 45-50ம்‌ 
வயதில்‌ துவங்கி இறுதிவரை செய்துவந்தார்‌. இத்தகைய விசித்திரமான 
நடத்தையைக்‌ கண்டு, இவரைப்‌ பற்றி தெரியாதோர்‌, இவர்‌ ஒரு கர்ம-சூன்யர்‌ (எந்த 
வேலையையும்‌ தெரியாதவர்‌, சாஸ்திரங்களைப்‌ பற்றி அறியாதவர்‌ என்று கேலி 
பேசியதில்‌ ஆச்சரியம்‌ எதுவுமில்லை. ஸ்ரீஜகன்னாததாசரின்‌ ரங்க நின்ன 
கொண்டாடுவ மங்களாத்மர: என்னும்‌ பாடலில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ அனைத்து 
நற்குணங்களும்‌ இவரிடத்தில்‌ நிறைந்திருந்தன என்றே சொல்லவேண்டும்‌. ஞான 
பக்தி வைராக்யத்தை பெற்றிருந்த இவர்‌, சம்சாரத்தில்‌ இருந்தாலும்‌ அதைப்‌ 
பற்றிய கவலை, பயத்தைத்‌ தாண்டி நின்றவரானார்‌. 


கோடிகாதரு கேளு அபரோக்ஷிகளாதரு 
கோடலேயோளகிரதே கதி இல்லா 
தாட துடக மாடி அவரந்தே நுடிது 
பவதாட்டபேகோ பேக ஜான பிராணி 


என்னும்‌ விஜயதாசரின்‌ வாக்கின்படி தன்‌ வாழ்நாளைக்‌ கழித்து வந்தார்‌. 


ஒருமுறை தாசராயர்‌ தன்‌ சிஷ்யரைப்‌ பார்த்து 'த்ரிசூன்ய என்றால்‌ என்ன 
தெரியுமா என்றார்‌. சிஷ்யருக்கு பதில்‌ தெரியாதபோது, தாசராயரே அதற்கான 


பதிலையும்‌ அளித்தார்‌. 'தாசர்‌ கர்ம௲ன்யர்‌, ஆசார்யர்‌ பக்தி௲ன்யர்‌, ஸ்ரீஹரி 
தோஷசூன்யர்‌ என்றாராம்‌. தாசராயர்‌ எப்போதும்‌ அமைதியான மனநிலையில்‌, 
ஆத்மதேஜஸ்ஸை வளர்த்துக்கொண்டு, தம்மைப்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்ளும்‌ 
தகுதியை, தமது அருளுக்கு பாத்திரரானவர்களுக்கு மட்டுமே தந்தார்‌. அவரது பல 
சிஷ்யர்களின்‌ பாடல்களிலிருந்து இந்த விஷயங்களைத்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. 
வேளாவேளைக்கு செய்யவேண்டிய கடமைகளை தவறாமல்‌ செய்துவந்தார்‌. 
அப்படி கடமைகளை செய்யத்‌ தவறுபவர்களைக்‌ கண்டால்‌ பொறுத்துக்‌ 
கொள்ளமாட்டார்‌. அப்படி கடமைகளைச்‌ செய்வது என்பது காலநியாமகனான 
ஸ்ரீஹரியின்‌ பூஜை என்று தெளிவாக விளக்கி, அவர்களை சரியான வழிக்குக்‌ 
கொண்டுவருவார்‌. தமது உலக அறிவு, அனுபவ அறிவினால்‌ அனைவருக்கும்‌ 
மிகப்‌ பிடித்தமானவராக :பரமப்ரியராக' இருந்தார்‌. 


மற்ற மதங்களை அனுசரித்துப்‌ போவதில்‌ பரமப்ரியரின்‌ கருத்து 


பரமப்ரிய சுப்பராயதாசர்‌, மத்வமதத்தில்‌ தீட்சை பெற்றிருந்தாலும்‌ அவர்‌ 
பிறமதங்களை சகித்து / அனுசரித்து நடப்பவராக இருந்தார்‌. அனைத்து ஆறுகளும்‌ 
கடைசியில்‌ கடலில்‌ போய்‌ சேர்வதுபோல, அனைத்து மதங்களைப்‌ 
பின்பற்றுபவர்களின்‌ வேண்டுதல்கள்‌, பஜனைகள்‌ அனைத்தும்‌ அந்த 
சர்வோத்தமனான ஒரு தேவனையே போய்‌ சேர்கின்றன. அவரின்‌ சொந்த மத 
கடமைகளை எப்படி மதித்தாரோ, அப்படியே பிற மத கடமைகளையும்‌ மதித்தார்‌. 
எந்த ஜாதி ஆனாலும்‌, எந்த பிரிவே ஆனாலும்‌, பக்தியே மிகவும்‌ முக்கியமானது 
என்பது அவரின்‌ முடிவாக இருந்தது. 


அவர்‌ வெளியிட்டு வந்த பரமார்த்த சந்திரோதய' பத்திரிக்கையில்‌ அவர்‌ எழுதிய 
ஒவ்வொரு தலையங்கமும்‌ மிகவும்‌ அற்புதமானவை. அவர்‌ அந்த பத்திரிக்கையில்‌ 
தொடாத விஷயமே இல்லை. தர்ம, அர்த்த காம, மோட்சங்களின்‌ உள்‌ 
அர்த்தங்களை விவரமாக சொல்லி வந்தார்‌. அவரது பரந்த மனம்‌ எப்படிப்பட்டது 
என்பதை அவரே சொல்கிறார்‌. ' அனைவரும்‌ ஒரு மனதுடன்‌, தமக்குப்‌ பிடித்த 
சாஸ்திரங்களை, தமக்குப்‌ பிடித்த இடத்தில்‌ நேரத்தில்‌, தமக்கு உபதேசம்‌ 
செய்யுமாறு தமக்குப்‌ பிடித்த பண்டிதர்களைக்‌ கேட்டுக்கொண்டு, அவரிடமிருந்து 
உபதேசத்தைப்‌ பெற்று, கெட்டவழியை விடுத்து, நல்வழியைப்‌ பின்பற்றி வந்தால்‌, 
தேவன்‌ ஒருவனே ஆகியிருப்பதால்‌, அனைவரின்‌ சேவையையும்‌ அங்கீகரித்து 
அவரவர்களின்‌ சேவைக்கு தக்கவாறு பலன்களைக்‌ கொடுக்கிறார்‌. 


அனைத்து மதத்தினரும்‌ வணங்கும்‌ தேவன்‌ ஒருவனே என்பது ஸ்ரீதாசரின்‌ 
அபிப்பிராயம்‌. இதற்கு அவர்‌ கொடுக்கும்‌ உதாரணமானது இப்படியாக இருக்கிறது. 


சென்னையிலிருந்து பெங்களூருக்கு எப்படிப்‌ போகவேண்டும்‌ என்று ஒரு 
நண்பரைக்‌ கேட்டால்‌, அவர்‌ மேற்கு நோக்கிச்‌ செல்‌ என்பார்‌. அதுவே 
மங்களூரிலிருந்து பெங்களூருக்கு எப்படி போகவேண்டும்‌ என்று அதே நண்பரைக்‌ 
கேட்டால்‌, அவர்‌ கிழக்கு நோக்கிப்‌ போகவேண்டும்‌ என்று சொல்வார்‌. இருவரும்‌ 
பயணம்‌ செய்யவேண்டிய / செய்யும்‌ திசை வெவ்வேறாக இருந்தாலும்‌, சென்று 


சேரும்‌ இடம்‌ ஒன்றே ஆகும்‌. இவர்களுக்கு உதவிய அந்த நண்பரையும்‌ குற்றம்‌ 
சொல்லமுடியாது. அவரவர்களுக்கு ஏற்றவாறே அவர்‌ பதில்‌ அளித்தார்‌. இதே 
போல, வடக்கில்‌ குண்டக்கல்லிலிருந்து புறப்பட்டவரும்‌, தெற்கு ஈரோடிலிருந்து 
புறப்பட்டவரும்‌, வெவ்வேறு திசைகளிலிருந்து புறப்பட்டாலும்‌, அவர்கள்‌ சென்று 
சேரும்‌ இடம்‌ ஒன்றே (பெங்களூரு). 


ஆக, மேலே சொன்ன உதாரணத்தின்படி, நான்கு திசைகளிலிருந்து 
வருபவர்களுக்கும்‌ பலன்‌ ஒன்றே (பெங்களூரைப்‌ போய்‌ சேர்தல்‌). போலவே, 
வெவ்வேறு குருகள்‌, உபதேசம்‌ பெறுபவர்களின்‌ தேச, கால, சந்தர்ப்பங்களை 
கவனத்தில்‌ கொண்டு, நீங்கள்‌ அடையவேண்டிய / வணங்கவேண்டிய ஸ்ரீஹரி 
இவரே என்று உபதேசிக்கிறார்‌. அதைவிடுத்து, நான்‌ கிழக்கிலிருந்து வந்தேன்‌ 
ஆகவே பெங்களூரை அடைந்தேன்‌; நீ மேற்கிலிருந்து வந்து பெங்களூரை 
அடைந்தேன்‌ என்று சொல்வது தவறு என்று அவரிடம்‌ தகராறு செய்யக்கூடாது. 
தங்களின்‌ நிலைக்கேற்ப உபதேசித்தவரின்‌ உபதேசமானது, ஒரே பலனையே 
கொடுக்கும்‌ என்பதை அறியவேண்டும்‌. ஆகையால்‌, தேச, கால, மொழி ஆகிய 
வேறுபாடுகள்‌ இருந்தாலும்‌, நோக்கம்‌ ஒன்றே என்று அறிந்து, அந்தந்த மத 
போதகர்கள்‌ கூறுபவற்றை நன்றாக புரிந்துகொள்ள வேண்டும்‌. 


இந்த உதாரணத்தின்‌ மூலம்‌, பரமப்ரியர்‌ மற்ற மதங்களின்‌ மேல்‌ வைத்திருந்த 
நல்மதிப்பு நன்றாக தெரியவருகிறது. அவரது இளகிய பரந்த மனம்‌, 
குறையில்லாத ஆழமான அறிவு நமக்குத்‌ தெரியவருகிறது. 


பரமப்ரியரின்‌ பார்வையில்‌, அனைத்து மதத்தினரும்‌ செய்யும்‌ போதனைகளின்‌ 
சாரம்‌ இதுவே. கெட்ட வழியில்‌ செல்லாதீர்கள்‌. நல்வழியையே தேர்ந்தெடுங்கள்‌. 
தேவனை சர்வோத்தமன்‌ என்று நினைத்து வழிபடுங்கள்‌. அனைவரும்‌ தேவனின்‌ 
தாசன்‌ என்று தெரிந்துகொள்ளுங்கள்‌. பிற மதத்தினரின்‌ போதனைகளை சரியாக 
புரிந்துகொள்ளாமல்‌, சண்டை போடுபவர்களைப்‌ பற்றி இன்னொரு சுவாரசியமான 
உதாரணத்தை பரமப்ரியர்‌ சொல்கிறார்‌. 


நீர்‌ இறைத்துக்கொண்டிருக்கும்‌ தெலுங்கர்‌ ஒருவரிடம்‌ ஒரு கன்னடிகர்‌ அவரின்‌ 
நலனை விசாரிக்க, அவரோ கன்னடம்‌ தெரியாததால்‌ அமைதியாக இருக்க, இந்த 
கன்னடிகர்‌ - ஏம்பா பேசமாட்டேன்‌ என்கிறாய்‌? பேசு. ஏதாவது பேசு என்றாராம்‌. 
இதைக்‌ கேட்ட அந்த தெலுங்கர்‌, கன்னடம்‌ புரியாமல்‌, நீர்‌ இறைக்கும்‌ தன்‌ 
கயிறை அபகரிக்க வந்திருக்கிறார்‌ என்று நினைத்து, அவரை அடிக்கச்‌ 
சென்றாராம்‌. அதுபோல, மொழிகளின்‌ வேறுபாடுகளை அறியாமல்‌ ஒன்றேயான 
நிஜ தத்வத்தைப்‌ பற்றி புரியாமல்‌, ஒருவருக்கொருவர்‌ சண்டை 
போட்டுக்கொள்வது வழக்கமாகிவிட்டது. 


சிஷ்யர்களை சேர்த்துக்‌ கொள்ளும்‌ முறை 


பரமப்ரிய சுப்பராயதாசரின்படி பிற மதங்களை மதித்து நடப்பதே பரமார்த்த: 
எனப்படும்‌. ஒருவருக்கொருவர்‌ விட்டுக்கொடுத்து நட்புடன்‌ வாழ்ந்து, 
அவரவர்களின்‌ தர்மத்தைக்‌ கடைப்பிடித்து வாழ்க்கையை முழுமையாக்கிக்‌ 
கொள்வதே பரமார்த்த சந்திரோதயத்தின்‌ மகிழ்ச்சி: ஆகும்‌. 


சாதாரண மக்களின்‌ ஏற்றத்திற்காக அவர்களிடம்‌ நற்புத்தியை ஏற்படுத்தி, 
ஸீஹரியிடம்‌ பக்தி செய்யுமாறு கருத்தை விதைத்து, தேச கால 
சந்தர்ப்பத்திற்கேற்ப அவர்களை சன்மார்க்கத்திற்கு இழுத்து வருவதே நம்‌ 
தாசராயரின்‌ குறிக்கோளாக இருந்தது. ஒரு அங்கிதத்தைக்‌ கொடுத்து, ஹரிதாச 
தீட்சையையின்‌ மூலமாக இந்தச்‌ செயலை செய்வதை வழக்கமாக்கிக்‌ 
கொண்டிருந்தார்‌. இப்படியாக சிஷ்யர்களை சேர்த்துக்‌ கொள்ளும்‌ வழி, இரண்டு 
விதமாக இருந்தன. 


சிஷ்யர்களை எதிரில்‌ அமர்த்திக்கொண்டு உபதேசம்‌ செய்வது ஒரு வழி. 
சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நேரில்‌ வரமுடியாத சிஷ்யர்களுக்கு கடிதம்‌ மூலமாக 
அங்கிதத்தை எழுதி அனுப்பி வழங்குவது இன்னொரு வழி. இந்த இரண்டாவது 
வழியைக்‌ கண்டு சந்தேகப்படுவதற்கோ வியப்படைவதற்கோ எதுவும்‌ இல்லை. 
மிகத்‌ திறமையான ஆயுர்வேத மருத்துவர்‌, நோயாளியைப்‌ பார்க்காமலேயே, அந்த 
நோயின்‌ தன்மையை அறிந்து, அதற்கேற்ப மருந்துகளை அளித்து, நோய்க்கான 
தீர்வைக்‌ கொடுப்பது எங்கும்‌ இருக்கும்‌ பொதுவான விஷயமே. மேலும்‌ 
தொலைதுூரங்களில்‌ இருப்பவர்கள்‌, பெரியவர்களின்‌ ஆசிபெற்ற 
மந்திராட்சதையைப்‌ பெற்று, தன்‌ ஆசையை  நிறைவேற்றிக்கொள்வதும்‌ 
பொதுவான விஷயமே ஆகும்‌. மிகப்பெரிய ஞானிகளின்‌ தவவலிமை இதுவே 
முக்கியமான விஷயமே தவிர, மற்ற அனைத்தும்‌ தேவையில்லாத விஷயமே 
ஆகும்‌. இந்த வழிமுறையையே நம்‌ தாசராயரும்‌ பின்பற்றி, தபால்‌ மூலமாக 
அங்கிதம்‌ வழங்கி வந்தார்‌. 


இப்படி தாசராயர்‌ பலபேர்களுக்கு அங்கிதம்‌ கொடுத்ததைப்‌ பற்றி இன்னொரு 
விஷயம்‌. இவரைப்‌ போல அங்கிதம்‌ வழங்கிய தாசர்கள்‌ இதுவரை வேறு 
ஒருவருமில்லை. வெவ்வேறு விதைகள்‌, தங்களின்‌ தன்மைக்கேற்ப, சில வெகு 
விரைவாகவும்‌ வேறு சில தாமதமாகவும்‌ பழங்களைக்‌ கொடுக்கின்றன. 
அதைப்போல தாசராயரும்‌ நேரத்தை வீணாக்காமல்‌ அனைவருக்கும்‌ அங்கிதம்‌ 
என்னும்‌ விதையை அவர்களின்‌ மனதில்‌ விதைத்தார்‌. இவரது நோக்கம்‌ 
இப்படியாக இருந்தது. 


இவரது குருவான முத்துமோகனதாசர்‌, ஓராயிரம்‌ பேருக்கு அவர்களின்‌ குல 
கோத்திரங்களை கணக்கில்‌ எடுத்துக்கொள்ளாமல்‌, அவர்களுக்கு அங்கிதம்‌ 
வழங்கவேண்டும்‌ என்று சொல்லியிருந்தார்‌. அத்தகைய குருவின்‌ ஆணையை 


நிறைவேற்றுவதே இவரின்‌ கடமையாக இருந்தது. கோனார்கள்‌, மருத்துவர்கள்‌ 
என பலரும்‌ இவரது சிஷ்யர்களாக இருந்தனர்‌. தாசராயரின்‌ பரந்த மனப்பான்மை 
மற்றும்‌ இரக்க குணத்தை இதிலிருந்து தெரிந்துகொள்ளலாம்‌. 'அந்த்யஜாபியே 
பக்தா நாம ஞானாதிகரிண: என்னும்‌ பாஷ்ய வாக்கியத்தின்படி சிலருக்கு 
ஸ்ரீஹரியின்‌ பேர்களை மட்டும்‌ உபதேசம்‌ செய்திருந்தார்‌. இப்படி குருவின்‌ 
ஆணைக்கேற்ப ஓராயிரம்‌ பேர்களுக்கு உபதேசம்‌ ஆனபிறகு , தமது மகிழ்ச்சிக்காக 
மேலும்‌ 165 பேருக்கு உபதேசம்‌ அளித்தார்‌. மொத்தம்‌ 1165 பேரில்‌ 1000 
அங்கிதங்களை, தத்‌ வசுவ்வாலி பதத்தின்‌ பாணியில்‌ இணைத்து 
அங்கிதமாலையாக கோர்த்து, அவரது சிஷ்யரான குருகோவிந்தவிட்டலதாசர்‌ தம்‌ 
குருவின்‌ சரணாரவிந்தங்களுக்கு சமர்ப்பித்தார்‌. 


இவரது சிஷ்யர்களில்‌ இவரது பரிபூரணமான அருளைப்‌ பெற்று, அந்த 
பரம்பரையை முன்னெடுக்கும்‌ தகுதியைப்‌ பெற்று, நூற்றுக்கும்‌ 
மேற்பட்டவர்களுக்கு அங்கிதோபதேசத்தைக்‌ கொடுத்தவர்‌ என்றால்‌ அவர்‌ 
மத்வாந்தர்கதவிட்டலதாசர்‌ (இவர்‌ பின்னர்‌ சன்யாசியாகி ஹ்ருஷிகேச தீர்த்தர்‌ 
என்று பெயர்‌ பெற்றார்‌) மற்றும்‌ சித்ரதுர்காவின்‌ உருகாத்ரிவிட்டல அங்கிதத்தைப்‌ 
பெற்ற ஸ்ரீரீனிவாசராயர்‌. 


தாச-தர்மத்தைப்‌ பின்பற்றிய முறை 


ஹரிதாச தர்மம்‌ என்றால்‌ என்ன என்று தெரியவேண்டுமென்றால்‌, விஜயதாசரின்‌ 
வாக்கியத்தில்‌ அவரது வர்ணனைகளை படிக்கவேண்டும்‌. அவரின்‌ தெளிவான, 
கண்டிப்பான விவரங்களை மீறிய விஷயம்‌ வேறொன்றும்‌ இல்லை. சாஸ்திரக்ஞர்‌, 
டீகாகிருத்பாதர்‌, வாதிராஜர்‌, பரிமளாச்சாரியர்‌ ஆகியோரின்‌ வாக்கியங்களுக்கு 
அதிக மதிப்பு கொடுப்பதைப்‌ போல, மிகக்கடினமான விஷயங்களின்‌ பொருளைப்‌ 
பார்ப்பதற்கு ஸ்ரீவிஜயதாசர்‌, ஜகன்னாததாசர்களின்‌ சுளாதி பாடல்களை ஆதாரமாக 
வைத்துக்கொண்டு படிப்பதை நாம்‌ கண்கூடாகக்‌ காண்கிறோம்‌. 


இப்படி விஜயதாசரிடமிருந்து தோன்றிய தாசதர்மத்தின்‌ பின்பற்றுதலை நம்‌ 
தாசராயர்‌ அவரது வாழ்க்கையில்‌ தவறாது கடைப்பிடித்து வந்தார்‌. 
பயணக்காலங்களில்‌ தாம்‌ நிகழ்த்திய அற்புதங்களை, தம்‌ பெருமையாகவோ 
சிறுமையாகவோ கருதாமல்‌, அனைத்தையும்‌ தம்‌ பிம்பமூர்த்தியிடம்‌ சமர்ப்பித்து, 
தன்‌ அருகில்‌ இருந்தவர்களிடம்‌ தன்‌ பெருமையை தம்பட்டம்‌ 
அடித்துக்கொள்ளாமல்‌, சாதாரணமாக வாழ்ந்து வந்தார்‌. 


உபதேசம்‌ என்னும்‌ அமிர்தம்‌ 


குருவின்‌ உபதேசமே ஒருவருக்கு ஞான, பக்தி, வைராக்கியம்‌ ஆகியவற்றைக்‌ 
கொடுத்து அவருக்கு மோட்சத்தையும்‌ கொடுக்க வல்லது. இவை எதுவும்‌ 
சாதகர்களுக்குக்‌ கிடைக்கவில்லையெனில்‌, அந்த உபதேசத்திற்கு பொருளில்லை. 
சிஷ்யரின்‌ தகுதிக்கேற்ப, கால, நேரத்திற்கேற்ப கொடுக்கப்படும்‌ உபதேசமானது, 


அவரின்‌ இதயத்தில்‌ இருக்கும்‌ அஞ்ஞானம்‌ என்னும்‌ இருட்டினை நீக்குவதற்கு 
பயன்படுகிறது. நம்‌ தாசராயரின்‌ உபதேசமும்‌ இதைப்போலவே, அனைவரின்‌ 
மனதில்‌ இருக்கும்‌ அஞ்ஞானத்தை நீக்கி அவர்களை நல்வழிக்குக்‌ கொண்டுவந்து, 
அதன்மூலம்‌ அவர்களில்‌ தெரியும்‌ மாற்றங்களைக்‌ கண்டு தாமே வியப்படைவது 
என்ற இந்த அனுபவத்தை பலர்‌ கண்டிருக்கின்றனர்‌. 


தம்மிடம்‌ சிஷ்யராக வேண்டும்‌ என்று வருபவர்களின்‌ வெளித்தோற்றம்‌, அவரது 
செல்வ நிலை ஆகிய எதையும்‌ பார்க்காமல்‌, அவர்களின்‌ அந்தரங்கத்தை 
முழுவதும்‌ அறிந்திருந்த மகாஞானியாக இருந்தார்‌. கற்றறிந்த பண்டிதர்‌, பாமரர்‌ 
என அனைவரையும்‌ சிஷ்யர்களாக ஏற்றிருந்தார்‌. பல ஆண்டுகள்‌ இவரது 
அருகிலேயே இருந்தவர்களுக்கும்‌, இவரது பல உறவினர்களுக்கும்‌ இவர்‌ மூலமாக 
அங்கிதம்‌ கிடைக்கவில்லை. வெகு தூரத்தில்‌ இருந்தாலும்‌, முன்னர்‌ பரிச்சயம்‌ 
ஆகாதிருந்தாலும்‌, அவரின்‌ தகுதியை அறிந்து அவர்களுக்கு தன்‌ 
கருணைப்பார்வையை வீசுபவராக இருந்தார்‌. இவரின்‌ இத்தகைய செயல்கள்‌ 
பார்ப்பவர்களுக்கு எப்போதும்‌ சந்தேகங்களையே தந்துவந்தது. நேரடியாக 
இவரிடமிருந்து உபதேசம்‌ பெற்றவர்களுக்கு ஒரு இனிமையான அனுபவமாக 
இருந்தது. அப்படி உபதேசம்‌ பெற்றவர்கள்‌, நேரம்‌ போவதே தெரியாமல்‌ பல மணி 
நேரங்கள்‌ அமர்ந்து அவரது உபன்யாசங்களைக்‌ கேட்டிருந்தார்கள்‌ என 
பலரிடமிருந்து தெரியவருகிறது. 


முந்தைய தாசர்கள்‌ தங்களின்‌ தத்துவ உபதேசங்களை தாம்‌ இயற்றிய 
பாடல்களின்‌ மூலம்‌ வெளிப்படுத்தினர்‌. ஆனால்‌, நம்‌ தாசராயரின்‌ உபதேசங்கள்‌ 
பெரும்பாலும்‌ இவரது பாடல்கள்‌ மூலம்‌ வரவில்லை. ஆனாலும்‌, இவர்‌ அங்கிதம்‌ 
அளித்த 1165 பேர்களுக்காக இயற்றிய பாடல்களில்‌, 3 அல்லது 4 பத்திகள்‌ 
இருந்தன. அவற்றில்‌ சாஸ்திர விசாரங்கள்‌, சாதனைக்கான வழிகள்‌, தத்வங்கள்‌, 
அறிவுரைகள்‌ ஆகியன சொல்லப்பட்டிருப்பதே ஒரு சிறந்த விஷயமாகும்‌. 
இதுவரை சுமார்‌ 106 அங்கிதப்‌ பாடல்கள்‌ கிடைத்திருக்கின்றன. அவற்றினை 
தாசகூடசபாவினர்‌, மைசூரின்‌ ஸ்ரீ குருகிருபா கிரந்தாலயாவின்‌ உதவியுடன்‌ 
'அங்கிதபத முக்தாவளி' என்ற புத்தகமாக கிபி 2009ம்‌ ஆண்டு வெளியிட்டனர்‌. 
ஸ்ரீதாசர்‌ இயற்றிய தேவரநாமாக்கள்‌, உகாபோகங்கள்‌ எண்ணிக்கை குறைவாக 
இருந்தாலும்‌, மிகவும்‌ அற்புதமான பொருள்‌ பொதிந்தவையாக இருக்கின்றன. 
இவையும்‌ இப்புத்தகத்தில்‌ பிற்பகுதியில்‌ கொடுத்துள்ளோம்‌. 


இப்படியாக தாசர்‌ தமது வாழ்நாளில்‌ தமது மகிமைகளைக்‌ காட்டி, தாசமார்க்கமே, 
நிகழும்‌ மற்றும்‌ வருங்காலத்தில்‌ அனைவரும்‌ கடைபிடிக்கவேண்டிய வழியாக 
இருக்கப்போகிறது என்பதை நிரூபித்து, அனைவரும்‌ முக்தி நிலைக்கு தம்மை 
தயார்‌ படுத்திக்கொள்ள வேண்டுமென்று செய்த செயல்கள்‌ அனைத்தும்‌, பின்வந்த 
அனைவருக்கும்‌ ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளது. அவதார புருஷரான 
தாசராயர்‌, பாரதபூமியில்‌ பிறந்து, சஜ்ஜனர்களுக்கு நல்ல வழியைக்‌ காட்டி, பின்‌ 
மறைந்துபோனதைப்‌ பற்றி இங்கு விவரித்துள்ளோம்‌. ஸ்ரீரமாகாந்த விட்டலர்‌ 
மற்றும்‌ ஸ்ர்குருகோவிந்த விட்டலர்‌ இருவருக்கும்‌ ஏற்பட்ட அனுபவங்களையும்‌, 
நண்பர்களிடமிருந்து கிடைத்த தகவல்களையும்‌, தாசராயரின்‌ சேவையில்‌ 


நேரடியாக ஈடுபட்டிருந்த சிலரின்‌ அனுபவங்களையும்‌, தாசராயரின்‌ பக்தர்களும்‌ 
அவரது அன்பிற்கு பாத்திரமானவர்களும்‌ சேகரித்து வைத்திருந்த 
விஷயங்களையும்‌, மற்ற அனைவரும்‌ படித்து மகிழவேண்டும்‌ என்பதற்காக 
இந்தப்‌ புத்தகம்‌ வெளியிடப்பட்டுள்ளது. 


ஸ்ரீதாசராயரைக்‌ குறித்து அவரது சிஷ்யர்கள்‌ பாடியுள்ள ஸ்தோத்திரங்கள்‌ 
இப்புத்தகத்தில்‌ பின்னர்‌ வரும்‌ பக்கங்களில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 


kX 


இணைப்பு 1 


ஸ்ரீந்தேமுத்துமோகனவிட்டலதாசர்‌ தமது பற்பல சிஷ்யர்களில்‌ சிலருக்கு 
மட்டும்‌ அருளிக்‌ கொடுத்த அணு ஹரிகதாம்ருதசாரத்தின்‌' பட்டியல்‌. 


* தேவராயனதுர்காவில்‌ கிடைத்த பட்டியலின்படி இது தயாரிக்கப்பட்டுள்ளது என 


ஸ்ரீகுருகோவிந்தவிட்டலதாசர்‌ தெரிவிக்கிறார்‌. 




































































அணு 
ஹரிகதாம்ரு 
த சாரத்தைக்‌ 
குறிக்கும்‌ 
எண்‌# | பெயர்‌ அங்கித நாம எழுத்து 
1 | அம்பாபாய்‌ கோபாலகிருஷ்ண விட்டலா | ஸ்ரீ 
2 | கிருஷ்ணராவ்‌ ரமாகாந்த விட்டலா ஜ 
3 செள. அர்காவதம்மா பரமசுககாரண விட்டலா ர 
4 | சரஸ்வதிபாய்‌ ஞானநிதி விட்டலா ஸு 
5 | செள. துளசம்மா சதானந்தகுணபரித விட்டலா ௮ 
6 | பாபுராவ்‌ சீதாராம விட்டலா ஹ 
7 | சேதுபாய்‌ மாதவமோஹன விட்டலா ந 
8 | ராஜிபாய்‌ லட்சுமிநாத விட்டலா ச 
9 | ஸ்ரீரமணசர்வேச விட்டலா ப 
சுந்தரம்மா (பாபுராயரின்‌ 
10 | குடும்பம்‌) மங்களாத்மகராமவிட்டலா த 
11 | குண்டுராவ்‌ வரதாயக விட்டலா தே 
ராமகிருஷ்ணானந்தப்ரத 
12 |. விட்டலா த 
13 | சுந்தரம்மா. கமலானந்தப்ரத விட்டலா க 
14 | ராகவேந்திரராவ்‌ சர்வாதிபதி விட்டலா மா 
15 | ஹயவதனராவ்‌ சீதாபதிராம விட்டலா ம 
16 | 54. கிருஷ்ணமூர்த்தி சுரேஷ்வர விட்டலா ஜ 
17 | அஹல்யாபாய்‌ சுக்ஞானதாயக விட்டலா வி 
18 | சரோஜாபாய்‌ ந க்ரு 
19 | ராஜம்மா ஸ்ரீமாதவ விட்டலா மே 
20 | கோபாலராயரின்‌ மகள்‌ ஜகத்பவனமூர்த்தி விட்டலா ப 




















்ரீரமாமனோவல்லவ 






























































21 | ஹேமாவதி பாய்‌ விட்டலா வ 
அம்ருதாட்சரம்‌, 
22 | கிருஷ்ணத்வைபாயன பிரகலாதவரத விட்டலா அ 
23 ஸ்ரீனிவாசராவ்‌ (சித்ரதுர்கா) உரகாத்ரிதாச விட்டலா ஏ 
24 | ராஜம்மா (பசவன்குடி) வைகுண்டவாச விட்டலா க்‌ 
புருஷார்த்தப்ரத 
25 | கிருஷ்ணம்மா முரளிலோல விட்டலா , சா 
26 | பத்மம்மா பத்மேச விட்டலா நி 
சர்வேசஸ்ரீகிருஷ்ண பாரமார்த்திக, 
27 | நரஹரிராவ்‌ விட்டலா லோ 
28 | இந்திராபாய்‌ ஸ்ரீபதிமோகன விட்டலா வைராக்ய, த 
29 | பாகிரதிபாய்‌ ஸ்ரீசர்வேசபூர்ண விட்டலா ஆரோக்ய, சு 
30 | கிருஷ்ணமூர்த்தி ஆனந்தரசபூர்ண விட்டலா | உ 
31 கிருஷ்ணஸ்வாமிராவ்‌ இந்திராலோல விட்டலா ஹம்சநாமக, நா 
சுதர்மநாவிஹ, 
32 | நரசிம்மமூர்த்தி பரமபாவனமூர்த்தி விட்டலா | உ 
33 | புட்டண்ணா ஸ்ரீனிவாசதந்தே விட்டலா இஷ்டப்ரத, பா 
ப்ராணமயப்ரத்யும்ன 
34 | பாகிரதிபாய்‌ விட்டலா ர 
பக்தவத்ஸல, 
35 | ஹரிதாசர்‌ நித்யானந்த விட்டலா இ 
36 | பாகம்மா லீலாமூர்த்தி விட்டலா முக்திதாயக, ஐ 
37 | சீதம்மா பரமானந்த விட்டலா ஞானமய, பு 
பரப்ரம்மராஜக, 
38 சேஷகிரிராவ்‌ ஹ்ருஷிகேச விட்டலா கே 
சேஷகிரிராவ்‌ அவர்களின்‌ பிரம்மவாசக, 
39 | மனைவி தயாமய விட்டலா கோ 
விஷுத்தாத்ம, 
4௦ | கிருஷ்ணமூர்த்தி தயாமூர்த்தி விட்டலா து 



















































































41 | சேதுபாய்‌ க்ஷேமகர விட்டலா மோ 

42 | .A. ராமராவ்‌ சத்யேசமோஹன விட்டலா | நிராமய,ஸ 

43 | சுப்பம்மா பரமபுருஷ விட்டலா கு 

44 | சுகதீர்த்தராவ்‌ ஸ்வாமிபராத்பர விட்டலா சுகல்பதரு, ரா 

45 | கமலம்மா பாவனசரித விட்டலா வி 
சுந்தரநாயக, 

46 | சுந்தரராவ்‌ (குடியாத்தம்‌) ஜனகஜாவல்லப விட்டலா இம்‌ 
த்ரிகுணவர்ஜித 

47 | சரசம்மா (சித்ரதுர்கா) ரமாவல்லப விட்டலா ,க 

48 | ஜோதாபாய்‌ மதுரநாத விட்டலா சத்பக்தி, ஷ 

0. நரசிம்மராவ்‌ 

49 | (தோகலஹல்லி) ஸ்ரீரமணராம விட்டலா ஆனந்த, தீ 

5௦ | இந்திராபாய்‌ ஸ்ரீநாத விட்டலா ரோகமார்க, வா 
யக்ஞநாமக, 

51 | லட்சுமம்மா ஜயகோபால விட்டலா கோ 

லட்சுமிரமணமோஹன நிர்லேபநாமக, 
52 | விட்டலா விட்டலா ஈ 
53 | விட்டலபாண்டுரங்க ஸீரமேசமோஹன விட்டலா | மத்வநாமக, பு 
சாவித்ரம்மா (அந்தரங்க முக்திதாயகமோகன 

54 | பத்தர்‌) விட்டலா ல 

55 | வெங்கடேசராவ்‌ கரீந்த்ரவரத விட்டலா விலக்ஷண, நீ 
அகுநிவாரண, 

56 | ரத்னம்மா (கொக்கனூர்‌) ஸ்ரீகாந்தமூர்த்தி விட்டலா ஹு 

57 | ஸ்யாமராவ்‌ வாசுதேவழூர்த்தி விட்டலா | சம்பத்ப்ரத, த்ரு 

58 | 14.ஈ. கோவிந்தராவ்‌ குருகோவிந்த விட்டலா சுகமய, ஓ 

















1936ல்‌ தாசகூடசபா முன்னர்‌ தன்‌ சிஷ்யர்களுடன்‌ தாசராயர்‌ 





ஸ்ரீபரம்ப்ரிய சுப்பராயதாசர்‌ 
கதருமண்டலகி ஆலயத்தில்‌ தமது சிஷ்யர்களுடன்‌ 


அமர்ந்திருப்பவர்கள்‌: 

முதல்‌ வரிசை: அனைவரும்‌ சிறுவர்கள்‌. பெயர்கள்‌ கிடைக்கவில்லை. 
இரண்டாம்‌ வரிசை: இடமிருந்து வலமாக 4வதாக இருப்பவர்‌ ராகு, 
ஹயவதனாச்சாரியரின்‌ இளைய மகன்‌. 


மூன்றாவது வரிசை: 

1. ஹனுமந்தாச்சார்‌ 

2. தெரியவில்லை. 

3. வடவி பீமாச்சார்‌ - மாருதீசவிட்டலா அங்கிதத்தைப்‌ பெற்றவர்‌ 

4. சுரநாத விட்டலா அங்கிதத்தைப்‌ பெற்றவர்‌ 

5. கமகேரி வரதேசவிட்டலா அங்கிதத்தைப்‌ பெற்றவர்‌ 

6. ஹயவதனாச்சார்‌ - மத்வாந்தர்கத விட்டலா அங்கிதத்தைப்‌ பெற்றவர்‌ 
7. நாராயணாச்சார்‌ காகிநெலெ 


நான்காவது வரிசை: 
1. பர்மா 

2. சாலேர ராமண்ணா 
3. குருகளு 

4. குருவின்‌ மனைவி 


நின்றிருப்பவர்கள்‌ 
ஐந்தாவது வரிசை: 


1. பிரகலாத்‌ - அவன விட்டலா அங்கிதத்தைப்‌ பெற்றவர்‌ - ப்ராணப்ரியரின்‌ தம்பி 
2. அம்பாபாய்‌ - கோபாலகிருஷ்ண விட்டலா அங்கிதத்தைப்‌ பெற்றவர்‌ 

3. த்வைபாயன 

4. சண்ணம்மா 


ஆறாவது வரிசை: 


1. துளசாபாய்‌ - ப்ராணப்ரியரின்‌ மகள்‌ 
2. வெங்குபாய்‌ 

3. துளசாபாய்‌ - பரேச விட்டலா 

4. தவையாபனரின்‌ தந்தை 

5. அமரேசவந்த்ய விட்டலா 

6. வெங்கண்ணாச்சார்யர்‌ 

7. ரகுபத்யாச்சார்‌ 

8. ரகுபத்யாச்சாரின்‌ மனைவி 





3 a 


ஸ்ரீமுத்துமோகனதாசரின்‌ பிரதிமை நிறுவிய பின்‌ - 
ஸ்ரீவிஜயவிட்டல ஆலயத்தின்‌ கர்ப்பகிருகத்தின்‌ தோற்றம்‌ 





தாசராயரின்‌ முக்கிய சிஷ்யர்களில்‌ ஒருவரான 
சித்ரதுர்காவின்‌ ஸ்ரீ உரகாத்ரிவாசவிட்டலதாசர்‌ 





தாசராயரின்‌ மூத்த மகன்‌ ஸ்ரீ வெங்கடராயதாசர்‌ 
(அங்கிதம்‌: சகலசுகபூர்ணவிட்டலா) மற்றும்‌ 
அவரது மனைவி ஸ்ரீமதி வெங்கம்மா 
(அங்கிதம்‌: வரதராஜவிட்டலா) 


தாசரின்‌ வம்சாவளி 
பரமப்ரிய தந்தெமுத்துமோகனதாசர்‌ மற்றும்‌ ஸ்ரீமதி அச்சம்மா 





ஸ்ரீமதி குண்டம்மா & ஸ்ரீ 


ஸ்ரீமதி சுப்பம்மா & 8. 


ஸ்ரீ வெங்கடராயதாசர்‌ & 


ஸ்ரீரீனிவாச தாசர்‌ & 



































௦. கிருஷ்ணராவ்‌ கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீமதி வெங்கம்மா ஸ்ரீமதி பாகீரதம்மா 
ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி & | ஸ்ரீமதி லட்சுமி ஸ்ரீமதி பத்மா & ஸ்ரீ ஸ்ரீ நாகராஜ & ஸ்ரீமதி 
ஸ்ரீமதி சீதாபாய்‌ நரசம்மா & ஸ்ரீ பீமராவ்‌ | ப்ரகலாத ராவ்‌ ப்ரேமா 
1. ஸ்ரீமதி ரமா 1. ஸ்ரீ ராகவேந்திர 1. ஸ்ரீ ராஜசிம்மா 1. ஸ்ரீமதி நந்தினி 
1. ரவி 2. ரகு 1. ஸ்ரீ சுரேஷ்‌ 1. செளம்யா 1. மானஸா 
2. விஜயசிம்மா 
2. ஸ்ரீமதி தாரா ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி 2. ஸ்ரீ ஜயசிம்மா 2. ஸ்ரீமதி ரஜனி 
1. பரிமளா 1. மேகா 1. சம்யுக்தா 
2. சுதீந்த்ரா 2. ரங்கவிட்டல 
3. பாக்யா 
4. அனந்த 
5. ஸ்ரீநாத்‌ 
5. ஸ்ரீமதி ஜயம்மா ஸ்ரீ குண்டுராவ்‌ 3. ஸ்ரீ நாகராஜ 3. ஸ்ரீமதி ரூபா 
1. அஹீஷ்‌ 1. ஸ்கந்தா 
2. அஸ்வினி 
4. ஸ்ரீனிவாச ஸ்ரீ லட்சுமணராவ்‌ 4. சஞ்சீவராவ்‌ 4. ஸ்ரீமதி சித்ரா 
1. நாகஸ்ரீ 1. ரக்ஷா 1. சுசீரா 
2. முகுந்த 
ஸ்ரீ கோபாலராவ்‌ & 5. ஸ்ரீமதி சுபத்ரா ஸ்ரீ மஞ்சுநாத & ஸ்ரீமதி 
ஸ்ரீமதி வேதா 1. சிந்து சந்திரகலா 
2. இந்து 
1. ஸ்ரீ ஆனந்த்‌ 6. ஸ்ரீமதி ரமா 1. ஸ்ரீ சமீர சிம்ஹா 
2. ஸ்ரீமதி ரமா 1. சந்தேஷ்‌ 
1. பவானி 2. விபா 
2. சாரதா 
3. ஸ்ரீ அனில்‌ 
மதி நாகரத்னா & ஸரீ 
பத்மநாபராவ்‌ 
1. ஸ்ரீ வாசுகி 
1. ஷால்மலி 











2. விருந்தா 























ஸ்ரீ நாகராஜராவ்‌ & ஸ்ரீ சோமசுந்தர ராவ்‌ & | சுந்தர ராவ்‌ & ஸ்ரீமதி ஸ்ரீமதி கீதா & ஸ்ரீ 
ஸ்ரீமதி பாகீரதம்மா ஸ்ரீமதி விஜயா பத்மா வாசுகிசயன 
1. ஸ்ரீமதி லலிதா 1. ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தி 1. ஸ்ரீ குருராஜ 1. ஸ்ரீ வாகீச 
1. சுபத்ரா 1. விஜயவிடல 1. தீபா 2. சந்தீப்‌ கஷ்யப்‌ 
2. சுப்பண்ணா 2. நம்ரதா 2. திவ்யா 
3. ஷோபா 2. ஸ்ரீரங்க 
4. புஷ்பா 1. ஸ்ருதி 
5. சுதா 6. ரமா 2. அபய 
2. ஸ்ரீமதி இந்திரா 2. ஸ்ரீ ராஜசேகர்‌ ஸரீ சேஷாத்ரி & ஸ்ரீமதி 
1. ரமேஷ்‌ 1. வாதிராஜ்‌ சுசீலா 
2. ஹரீஷ்‌ 
3. பாக்யலட்சுமி 
4. சுந்தரேஷ 
5. ஸ்ரீகாந்த்‌ 
5. ஸ்ரீமதி பத்மா 3. ஸ்ரீ ரமேஷ்‌ ஸ்ரீமதி கமலம்மா & ஸ்ரீ 
ஹுலிகுண்டேசார்‌ 
4. ஸ்ரீமதி கமலா ஸ்ரீ நாகராஜ்‌ 1. ஸ்ரீ ஜயசிம்மா 
1. ஸ்ரீபாத்‌ 1. விஜயசிம்மா 
2. லீலா 





5. ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி 


2. ஸ்ரீமதி ஸ்யமந்தக 























6. ஸ்ரீ ஸ்ரீனிவாசமூர்த்தி 3. மதுசூதன 
1. ப்ரீதி 1. யாதவி 
2. ப்ருத்வி 
7. மதுசூதன 4. கீதா 
1. ராகேஷ்‌ 
ஸ்ரீமதி லட்சுமம்மா & 5. சக்ரபாணி 
ஸ்ரீ ராமராவ்‌ 1. ப்ரியங்கா 
2. தீப்தி 
1. ஸ்ரீமதி நரசம்மா ஸ்ரீமதி விஜயா 
1. சசிகுமார்‌ 
2. ப்ரகாஷ்‌ 
3. நாகேஷ்‌ 
4. கீதா 
5. லதா 
6. உமா 
7. வீணா 















































ஸ்ரீமதி சாரதம்மா & ஸ்ரீ ஸ்ரீ மோகனதாஸ்‌ & 
ராகவேந்திரா ஸ்ரீமதி ஷயமந்தக 
1. த்வாரகநாத்‌ 1. வெங்கடேஷ்‌ 
1. கிரீஷ்‌ 2. பார்கவி 
2. மமதா 
3. மாலினி 
2. ஸ்ரீ மாதவராவ்‌ ஸ்ரீமதி சகுந்தலா & 
1. வீணா ஸ்ரீ லட்சுமண ராவ்‌ 
2. ரம்யா 
5. லட்சுமி 
3. ஸ்ரீ வரதராஜ்‌ 1. ஸ்ரீமதி வசுதா 
1. நந்தினி 1. ஸ்ரீகிருஷ்ணா 
2. ஷாம்பவி 
4. ஸ்ரீமதி சத்யவதி 2. ஸ்ரீ சித்தரஞ்சன்‌ 
1. ஸ்ரீஹரி 
2. குருசரண 
5. ஸ்ரீமதி ராதா 
1. குருராஜ்‌ 
2. விஜயீந்திர 
6. ஸ்ரீமதி பத்மா 
7. ஸ்ரீமதி கீதா 





* பரமப்ரியருக்கு இரு மகன்கள்‌ மற்றும்‌ இரு மகள்கள்‌. (மேல்‌-முதல்‌ வரிசை) 

* அந்த நால்வரின்‌ குடும்ப வம்சாவளியே மேலிருந்து கீழாக கொடுக்கப்பட்டுள்ளது. 
* Highiight செய்யப்பட்ட பெயர்கள்‌ ஒரே தலைமுறையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ (சகோதர 
சகோதரியினற்‌). 

* அடுத்தடுத்த தலைமுறையினர்‌ நாசா! செய்து எண்ணிக்கையில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளனர்‌. 





இணைப்பு 4: 
ஸ்ரீதந்தேமுத்துமோகனதாசரின்‌ கீர்த்தனைகள்‌ 


1. உகாபோக 


மாபதே ஸ்ரீபதே 
தந்தேமுத்துமோகனவிட்டலா 


பூபதே மாம்‌ பாஹி ரமாபதே 
2. ஸ்ரீகோவிந்த பஜனாவளி 


ஸ்ரீநாராயண ஜயகோவிந்த 
சத்குரு சிந்தோ ஜயகோவிந்த 
வைகுண்டாலய ஜயகோவிந்த 
ஆஸ்ரிதபந்தோ ஜயகோவிந்த 
லட்சுமிநாயக ஜயகோவிந்த 
தோஷவிதூர ஜயகோவிந்த 
பிரம்மேசார்ச்சித ஜயகோவிந்த 
மத்ஸ்யசரீர ஜயகோவிந்த 
கஸ்யபரூபி ஜயகோவிந்த 
ம்லேம்ப குடார ஜயகோவிந்த 
ஆதிவராஹ ஜயகோவிந்த 
சின்மயதேஹ ஜயகோவிந்த 
ஸ்ரீநரசிம்ம ஜயகோவிந்த 
வேதசுவேத்ய ஜயகோவிந்த 
வாமனரூபி ஜயகோவிந்த 
வெங்கடநாத ஜயகோவிந்த 
பார்கவராம ஜயகோவிந்த 
வ்ருத்திவினோத ஜயகோவிந்த 
ராவணசத்ரு ஜயகோவிந்த 
சத்பதிரீஷ ஜயகோவிந்த 
ராட்சச சத்ரு ஜயகோவிந்த 
அத்புதசர்ய ஜயகோவிந்த 
கோகுலசந்திர ஜயகோவிந்த 
நாரதகேயா ஜயகோவிந்த 
சீதாசஹாய ஜயகோவிந்த 
மாருதி சேவ்ய ஜயகோவிந்த 
புத்தஷரீர ஜயகோவிந்த 
கல்க்யாவதார ஜயகோவிந்த 


கேசவ விஷ்ணோ கிருஷ்ண முகுந்தா 
வாரிஜனாப ஸ்ரீதர ரூப 
தார்க்ஷ்யாதுரங்க ஸ்ரீத சுபாங்க 
சஜ்ஜன சங்கே சஞ்சல பாங்க 
துர்ஜனபங்கம்‌ சஜ்ஜனசங்கம்‌ 
தேஹே சதா மே தேவவரேண்யா 
பாபவினாசம்‌ புண்யசம்ருத்திம்‌ 
காயவிரக்தி கர்மசுரக்திம்‌ 

பாயுகே தே பாவனதாஸ்யம்‌ 
நிர்மலபக்திம்‌ நிஸ்சலபுத்திம்‌ 
நிஸ்துல சேவம்‌ தேஹி சதா மே 
தேவ நமஸ்தே 

ப்ரஸ்துதி திவ்யம்‌ ஸ்வீகுரு தந்தே 
முத்துமோகனவிட்டலம்‌ வந்தே 


3. உகாபோக 


ஸ்ரீராம நாமக்கே சரி இல்லா 
ஸ்ரீகிருஷ்ண நாமக்கே பெலெ இல்லா 
ஸ்ரீ நரஹரி நாமக்கே மிகெ இல்லா 
ஸ்ரீ தந்தேமுத்துமோகன விட்டலன 
தாசர தாசரிகெ பயவில்லா 


4. சூர்ணிகே 


4 
ஸ்ரீஹரியே நின்னபக்ருதியு மரெயதந்தெ இரிசென்னு 
உரகாதிசயனா கிருஷ்ணா த்விஜராஜகமனா 

காளியு தமனா புவனத்ரயாக்ரமண 

பத்மாலயா ரமண 


2 

தனத மாதிரலி கோதனத மாதிரலி 

பூதனத மாதிரலி செளரி 

தனவெல்லவு கர்மவனு பென்ஹிடிஸி 
பஹதேனுதாடுவரோ முராரி 

தனுவு நின்னய சேவெயனு மாடுதிரலி கம்சாரி 
மனவு நின்னய ரூபவனு நெனெயுதிரலி முரிதாரி 
ஈ க்ருபெய பூரி துர்ஜனவிதாரி 

சுஜனோபகாரி கிரிநாததாரி 

பாபஹாரி திரிஜாரி நிர்விகாரி உதாரி 


3 
நாகதொளகிரலி பூலோகதொளகிரலி 
அதோலோகதொளகிரலி நானு 

ஸ்ரீகாந்த நினகே பேகாதவனெனுத்தா 
சாகபேகென்னு நீனு பக்தஜனகாமதேனு 
ஹேளபேகாததின்‌ ஏனு 


4 
பித்திருவன்யை ரஜோகுணதி 
ஒத்தாடுத்திஹனோ சங்கடதி 
இத்து பலவேனோ ஈ பவதி 
உத்தரிஸு க்ருபாஜலதி 


5 
பத்தனானய்ய ஈ ஜகதி 

சுத்தபுத்தியனீயோ முததி 
க்ருத்தனாகதிரென்ன துஷ்க்ருததி 

இத்து பாரென்னடிகெ தயதி 

ஸ்ரீ தந்தேமுத்துமோகனவிட்டல பாக்யநிதி 


உகாபோககளு 


அப்பன நாமவனு 
ஒப்போத்தாதரு பஜிஸி 
ஒப்பொத்தும்பேனய்ய 
தந்தேமுத்துமோகனவிட்டலா 


6. 
என்னொடெயனே ஹனும 
ஹனுமனே என்னொடெய 

கன்ன கதருமண்டலகி ஹனுமய்யா 
என்ன ஒடெயா 

என்னய்யா ஸ்ரீ தந்தே 
முத்துமோகனவிட்டல பக்த 

கன்ன ஹனுமய்யனே என்ன ஒடெயா 


1. 
நானு நன்னது எம்புதாவ காலகு பேடா 
நீனு நின்னது எம்ப திவ்யமந்த்ரவே இரலி 


அனுகால நுடிஸிதனு என்னிந்த 
ஸ்ரீ தந்தேமுத்துமோகனவிட்டல 


8. 
பரமப்ரியனே குருவெந்த மாத்ரதிம்‌ 
வர தந்தேமுத்துமோகனவிட்டல ஒலிவ 


9. 
கரிகிரி யாத்ரே மாடதவ பவ 
கரிகரிய படுவ 

தந்தேமுத்துமோகனவிட்டல 


10. 

ராமகிருஷ்ண ஹரி விட்டலா 
ராமகிருஷ்ண நரஹரி விட்டலா 
தந்தேமுத்துமோகனவிட்டலா 


தாசோஹம்‌ தவ தாசோஹம்‌ 


11. 


ஹரிதாசர சங்கதிந்த 
ஹரி நின்ன சங்கவாயிதோ எனகெ 
தந்தேமுத்துமோகனவிட்டலா 


12. 
கலி இல்லத ஸ்தளவில்ல 
கலஹவில்லத மனெ இல்ல 
கலிபஞ்சன பீமனொடெய 
தந்தேமுத்துமோகனவிட்டலா பல்லா 


13. 
குருலீலெயன்னு பாடுத்தா 
ஹரிசுர பிரம்மாதிகளு 
லகுமிபதிய கூகுவரய்யா 
தந்தேமுத்துமோகனவிட்டலா 


14. 
குருவின மரெயாதிரம்மா 


அன்கிதவனெ இத்த சிரி குருவின நீனு 
மனதொளு நெனயபேகம்ம தங்கி 


குருவின மரெதரெ நினகெ தரதர நரக 
தரதர நரகத அனுபவிசபேகம்மா தங்கி 


ஞானானந்தாத்மகனாத ஸ்ரீஹரியன்னு குரு 
வின த்வாரா நீ திளி மங்களாங்கி 


குருவெ தந்தெயு பந்து பளகாவெந்து ஆ 
க்கரெயிந்த நீ நெனெய பேகம்மா 


குருவின சேவெய மாடுத்தா குருகள 
க்ருபெகெ பாத்ரராகி பாளபேகம்மா 


மங்கள மஹிம ஸ்ரீ தந்தேமுத்துமோகனவிட்டல தாசரெ 
நினகே சத்குரு எந்து திளியம்மா தங்கி 
ஈ மாது புஸியல்ல மரெயபேடம்மா தங்கி 


15. 
நிஜவிரபேகு சஜ்ஜனரிகே ஒந்து 
அஜஜனகானே ஈ த்ரிஜகக்கே ஒடெயனெந்து 
உதயாஸ்தமான மாடுவ வியாபாரவு 
பதுமாக்ஷ கிருஷ்ணன சேவெயெந்து 
சுததியொடனே கூடி மதுர மாதுகளாடி 
மதுவைரி சரிதெய முததி கேளுவந்த 


மடதி மக்களு தன்ன ஒடஹுட்டிதவரெல்ல 
ஒடெயன அடிகெ சேவகரு எந்து 

த்ருடதி திளிது ம்ருடனொடெயன பாதவ 
பிடதெ பஜிசுவந்தா த்ருட புத்தி எம்புவ 


மாதாபிதரு சுத ப்ராதரிஷ்டா பந்து 
ப்ராதரெல்லரு ஹரிகெ தூதரெந்து 
மாதுளாந்தக தந்தேமுத்துமோகனவிட்டலா 
க்யாதனெந்து பாடி ப்ரீதி போதுவுதக்கே 

16. 

பத்யந்தர்கத நாரசிம்ஹ எனுதா 

சக்தியிம்‌ ஜபிசபேகம்மா 


எத்திய மாள்பக பாலர ஆடிசுவாக 
ப்ரத்யாஹதல்லி க்ருஹ க்ருத்யவாசரிசுவாக 


பொடவியொள்‌ நரஜன்ம படெயொ கெட்ட 


நடெதெயவர கொட மரெது 
த்ருட்பக்தியிம்‌ லஜ்ஜெ தொரெது 
நுடினுடிக்ஹிரி எந்து பாய்தெரெது 
அடுகெய மாடி காரொடெயக அர்பிசுவாக 
ஒடெயாதிகளிகன்ன படிசுவாகலு நித்ய 


பதித்வைவவெந்து பாவிசுவ சதி 
கதிஷய கதி சல்லிசுவ 

பதிதர பாவனகைவ லட்சுமி 

பதிய சத்பக்தர காவ 

அதிஹிததிந்த சந்தத ஹரிதாசரி 

கதி சேவாரதியிந்த க்ருதக்ருத்யளாகுத 


பத்ம சம்பவ பத்மஜாத வாத 

பத்மஜ வல்லவ எனுத 

கத்ருஜ ருத்ராதி வினுத தந்தே 
முத்துமோகனவிட்டலனிந்தா 
அத்விஹிதீயனு எந்து புத்யாதிந்த்ரியதல்லி 
நித்ரெயொளாதரு நீ மரெய ப்யாடா 


இணைப்பு 5: 
குரு ஸ்தோத்திரங்கள்‌ 


மாகாந்தவிட்டல காசர்‌ இயற்றிய 


ராகம்‌: மோஹன 
தாளம்‌: ஆதி 


இந்தா குருகள காணேனோ 
ஈ ஜகதொளகி 
இந்தா குருகள காணேனோ 


இந்தா குருகள காணே சாந்தஸ்வரூபரு 
அந்தரங்கவனரிது சந்தத காய்வந்த 


பரமவைராக்யசீலரு ஈ குருகளு 
பரதத்வமார்க பேள்வரு 

அரியத மனுஜர ஹரிய கிங்கரர மாடி 
துரித களெது அவர பரிபரி காய்வரு 


தரதரதிந்தலி கரெது அங்கிதவித்து 
ஹரியபுரதி அரமனெய கட்டிசுவரு 
ஹரி கருணவ அனவரததி நீடுத 
கருணதிந்த காய்வரு பக்தனா 


கர்மாவ தாடிஹரோ சுக்ஞானத 
மர்மவரிது நடெவரோ ரம்மெயரச 
நன்னு ஹ்ருன்மத்யதல்லி பஜிஸி 
பூம்மாபிதன பலு ரம்யதி நோடுவரு 
துர்மாகிகளன்னு லிக்கெசதல்லி நிஜ 
சன்மார்கிகளனு போஷிசுதிஹரு 


துர்மாதர்மத தத்வனுருஹத கர்மத 
தொடகனு படிசுதலிஹரு 


சுத்தாந்த:கரணதிந்தா சிஷ்யர பொரெவ 
பத்தகங்கண தரிசிஹ மத்வாமுனிய மத 
ஸ்ரத்தெயிந்தலி அருஹி 

இத்தா அஞ்ஞானவன்னு தக்தகைசுதலித்து 


பத்மாக்ஷன பதபத்மவ நெனெயுவ 
சத்பத்தியனித்து உத்தரிசுதலின்னு 
தித்தி கல்மஷ மனசுத்திய கைசுவ 
அத்விதீய நம்ம சத்குருவரரு 


கலிபாதே களெதிப்பரு துர்ஜனரிகெ 
மலினரந்ததி தோர்பரு வரிசி 

ஸ்ரீநிலயன மலினரஹித மனதி 

சுலப மார்கவதோரி சலஹுத்தா சஜ்ஜனர 
எளெயொளு காணே ஈ சுலபரிகெ சம 
பலவந்தரு ஹரி பலதிம்‌ கூடுத 

சுலலித குருகளு சலிகெ பின்னப கேளி 
வலியுவரு சிரி நிலயன ப்ரியரூ 


ஸ்ரீ தந்தேமுத்துமோஹன்ன தாசராய 

நீதா குருவே நீ என்னா மாது மாதிகே 
பந்து ப்ரீதியிந்தலி காயோ 

வாதாஜனக ப்ரியே ஷ்யாதி பொகளலளவே 
சாத்விககுரு ரமாகாந்தவிட்டலா ப்ரிய 
தூதனெந்தென்னன்னு நீ திளிது பொரெ 
பாதக தரிது அனாதர காய்வந்த 

வாதாசன சயனனிகதி ப்ரிய 


ந்தேவெங்கடேசவிட்டல தாசர்‌ இயற்றிய 
ராகம்‌: பைரவி தாளம்‌: அட்ட 


எத்து நடெதராத்மத்பஜகே 
தந்தே முத்துமோகனர்‌ ஹரிபுரகே 


சித்தேசேகுர்வாஞா பத்த சஹஸ்ராங்கா 
சுத்தாங்கிததி சிஷ்ய ருத்தாரகைசுத 


பரமஞானி பரமப்ரியா வ்யக்த 
பரம சல்லக்ஷண காய 
பரமாந்தரங்கதி பரமாத்ம த்யானத 
த்பர மானவம்ருக பரமாதிகப்ரிய 
பரமதார்த்த த்வாந்த த்வம்சக 
பரம அர்த சஷாங்க த்வைதக 
பரமவைஷ்ணவ ஞானதாயக 
பரம ஜீவர பேத போதக 


காபூரோஷரிக்‌ ஹரிகனசோ நர 

சீபுரத சர்வனெனெசு 

கோபதாபகளெல்லா ஷாபானுக்ரஹபல்லா 
வியாபிதாமித கீர்த்தி மாலா 

பயத லக்ஷோபலக்ஷர 

பாபகன பாராபனோதன 

கீ வ்ருதிவியலி ரூபதாளித 


சாமஜகிரியொள்‌ விக்ரமாதி புஷ்ய 
ராமநவமி மத்யந்தினதி 

பீமபராக்ரம நைன்ஹா சைன்யன ஹ்ரு 
த்தாமதி சிந்திஸி 

வைமகடரிதரகடா ஹேம காமினி 
தாமவொல்லதே 

ஸ்வாமி தந்தேவெங்கடேசவிட்டலா 
ப்ரேமபாத்ரன புத்ர (பெளத்ற ஷண்முக 
நேமஹியொளவதார முகிஸி 


சரள கவிசூரி வெங்கடரமணாச்சார்யர்‌ இயற்‌ றியது 


ஸ்ரீசுப்பராயதா சார்யா சச்பாயாமர பாதபாம்‌ 
ஸ்ரீமத்விஷ்ணு பதாசக்தி சர்வசம்பத்ரதமாஸ்ரயே 


ஸ்ரீமத்‌ கரிகிரீஷாங்க்ரி சரோஜ சேவனாத்வயம்‌ 
சம்பூஜ்ய விபவம்‌ லப்த்யாயோசெள லோகேவைராஜித 


க்ஷேத்ரேஸ்மின்‌ மருதஷ்சாத்கே சபாயாம்‌ சுவிசக்ஷணை: 
ஸ்ரீமத்வகுருஸச்பாத்ரம்‌ சிஷ்யை: ப்ராசாவிசோபனம்‌ 


வெங்கடாத்ரெள சுந்தரேசே பைன்யேஷுச பஹுஷ்ருதான்‌ 
சிஷ்யவர்யான்‌ சுமுத்ருதை ஸ்வமஹிம்னை: ப்ரதர்ஷக: 


ஸ்ரீசுப்பராயதாசார்யம்‌ ஞானவைராக்ய சம்பதம்‌ 
பரமப்ரியம்‌ சுசேவிருந்தம்‌ சேஷாம்சம்‌ ப்ரசக்ஷிதம்‌ 


பூசுரேந்திரம்‌ புவிக்யாதம்‌ தீனபந்தும்‌ த்ருடப்ரதம்‌ 
பவாப்தி துஸ்தரோபாயம்‌ பவதாத குதாஸ்ரீதம்‌ 


ரமாபிரம்மாதி சம்சேவ்யம்‌ திவ்யமங்கள விக்ரஹம்‌ 
ந்ருஹரிம்‌ கருடாரூடம்‌ சேவமானம்‌ ஸ்வசிஷ்ய கை: 


பூதப்ரேத பிஷாசாதி துஷ்டக்ரஹ பயாபஹ: 


விசேஷத செளக்யதாதா ஸ்ரீகிருஷ்ணாங்க்ரி சுசேவனாத்‌ 


தம்வரேண்யம்‌ குருவரம்‌ சிந்தாமணி மிவேஷ்பதம்‌ 
பஜாமி சததம்‌ பக்த்யை விஜயார்ய பதாப்ஜகம்‌ 


சிஷ்யக்ஷேத்ரஷு சஸ்சாஸ்திர ஞானபுண்ய பலத்ருமம்‌ 
பஜேஹம்‌ செளக்யதாதமம்‌ ஸ்ரீகிருஷ்ண ப்ரிய பூஜகம்‌ 


குருவர்யாஷ்பகம்‌ நித்யம்‌ படத்யேயோ த்விஜோத்தம: 
சசர்வ செளக்யமாப்னோதி சம்பதஷ்ச சுவிந்ததி 


வெங்கடரமணாக்யேன க்ருதம்‌ பக்த்யாஷ்டகம்‌ குரோ: 
ப்ரீதயே ந்ருஹரே: பாவ சரோஜஷ்ரயணேன ஹி 


ஸ்ரீமன்‌ மோஹனவிட்டலம்‌ புவிசுரை சம்சேவ்யமானம்‌ முதா 
தாசார்யம்‌ வர சுப்பராயமமலம்‌ ஸ்ரீமத்சுதீந்த்ரப்ரியம்‌ 


ப்ரேக்ஷாவத்விஜயார்ய சத்பத ஜுஹாம்‌ சந்திரோதயம்‌ 
த்யாகே சத்விபவம்‌ சமீர சமயாசார்யம்‌ பஜேன்மத்குரும்‌ 


ஸ்ரீ பத்பனாபதாசரு இயற்றியது 





தாசவர்யரே நிம்ம கருணகேனெம்பே 
ஸ்ரீவாச தந்தேமுத்துமோகனவிட்டலாக்யா 


பந்துகளு எலகில்லா பதுகினலி சுகவில்லா 
நிந்து நோந்தெனோ பஹள பயதொளகே 
தந்தே குருவர நிம்ம கருணதிந்தலி பவத 
பந்த முக்திய பொந்தி சுகியாதே நானீக 


அபரோக்ஷதல்லி தம்ம நிஜ ரூபவனெ தோரி 
ஸ்வரோக்ஷதல்லி திவ்ய அங்கிதவ கொட்டு 
சாபவாதத பாப சங்கவனு சுட்டென்ன 
காபாடிதா மஹிமெ பொகளலென்னொசவே 


தைத்யாரி ஸ்ரீ பத்பனாயவிட்டலன ரூப 
நித்யாபரோக்ஷதல்லி நோடி சுகதி 
மத்தெல்ல சிஷ்யனு தத்வபோதெயிந்த 
நித்ய சலஹுவ திவ்ய தேவாம்ச சம்பூத 


ஸ்ரீ குருகோவிந்தவிட்டல தாசர்‌ இயற்றியது 





தெரளிதரோ தந்தேமுத்து மோகனரு 
மரளி பாரத சரி நரஹரி புரகே 


தரளதனாரப்ய த்வாதச வத்ஸல 

பரிசராகம படிஸி நிபுண நெனிஸே 
இரலு பந்தரு முத்துமோகனதாசரு 
கரிகிரி நரஹரி ரதத உத்ஸவக்கே 


கரிகிரி சனியத நரசிபுரதொளித்த 

வர சுப்பராயாக்ய பரதிந்த பருதா 

குரு முத்துமோஹனர பதபாம்சு ஷிரதல்லி 
தரிஸி பின்னவிஸிதருபதேச கொடிரெந்து 


பரிகெசலோசுக அருண உதய யென்னு 
கரிகிரிபுரபிட்டு தெரளலு அவரு 
பரதி அட்வைசுத குருபாததல்லி பிட்டு 
வர உபதேசத கைகொண்ட தீரா 


அந்தே பருத நரஹரிய சம்முக பூ 
விருந்தாரகனிகெ சுப அன்கிதவா 
தந்தேமுத்துமோஹன்ன விட்டலனெந்து 
சந்தோகம்யன திவ்ய நாமவன்னித்தரு 


தாச தீக்ஷெய பொத்து தாசகூடவ நெரெஸி 
சேஷகிரீ சனே சர்வேசனெனுதா 

எசெவ அங்கித மந்த்ர உபதேசகையுத்த 
தாசர க்லேசவ ஹரிஸித குருவே 


வரசைத்ர பஞ்சமி வருஷவு விக்ரம 

ஷரணர பூரெயலு கரிகிரியல்லே 
குருமுக்யப்ராண ப்ரதீகவ நில்லிசுத 

ஆரு மூரனெய தின ஹரிய சேருவெனெனுதா 


நரலீலெ கொனெகைய்து பரம புருஷ ஹரி 
ஸ்ரீயரசகெ ப்ரீதிபாத்ர நெனிபானோ 

வர குருகோவிந்தவிட்டலன சரணவ 
ஸ்மரிஸி ஹிக்குத பூரட நிரீக்ஷிசுத்தா 


கோபாலகிருஷ்ணவிட்டல அங்கிதத்தைப்‌ பெற்றவரான 
ஸ்ரீமதி அம்பாபாய்‌ 


பரம கருணாளுகளு ஈ குருகளு ஸ்ரீ 
வர தந்தேமுத்துமோகன விட்டலாக்யரு 


சாந்தரு தாந்தரு சந்தோஷ சுகிகளு 
அந்தரங்கதி ஹரிய த்யானிசுவரு 
கந்துஜனகன த்யான சத்பாந்தரிகே பீருதலி 
எந்தெந்து சுஜனரிம்‌ சுத்திகொளுதிஹரு 


நிரபேக்ஷெயிந்தலே பரரிகுபகாரவனு 
தெரவில்லதலெ சதத மாடுதிஹரு 
அரியெனிவரா மஹிமெ பரதேசி நானின்னு 
கருணெயிந்தனெகெ ஹரிஅங்கிதவனித்து 


சுப்ரீதராகின்னு ஈ சரீரத ஒளகெ 

ஸ்ரீபதி தைஜசன வியாபாரதி 
ஸ்ரீபரமகுருகளிந்து ஹரிய நிர்மால்யவனு 
க்ருபாதிஷயதிம்‌ கொடிசி என்னனுத்தரிசிதரு 


எல்லரு தேவாம்சரென்னுவுது கேளுதலி 
நில்லதே மனசு பஹு தல்லணிசுத்திரலு 
பல்லவஸி என மனமந்திரதி அனுகால 
புல்லாக்ஷனனு தோரி உல்லாச கொடுதிஹனு 


சிஷ்ய குருகளு இவர ஸ்ருஷ்டியொளகெனகின்னு 
எஷ்டு யோசிஸி மனவு மஹிமெயரியே 
கிருஷ்ணவம்சஜ ருக்மிணீரமண கோபால 
கிருஷ்ணவிட்டலன பலு திட்டாகி தோருவரு 


க்ஸ்‌ 


ஸ்ரீதாசராயர்‌ கடிதம்‌ மூலம்‌ வழங்கிய அங்கிதம்‌ - 1 











ஸ்ரீதாசராயர்‌ கடிதம்‌ மூலம்‌ வழங்கிய அங்கிதம்‌ - 1 


இணைப்பு 6 
அங்கிதம்‌ பெற்ற சிஷ்யர்கள்‌ பட்டியல்‌ 


ஸ்ரீகுருகோவிந்தவிட்டல தாசர்‌ தயாரித்த, ஸ்ரீதந்தேமுத்துமோகனதாசரின்‌ 
சிஷ்யர்களின்‌ அங்கிதங்களின்‌ பட்டியல்‌ மற்றும்‌ சீதாராமவிட்டல அங்கிதம்‌ 
பெற்றவரான செஞ்சி பாபுராவ்‌ அவர்கள்‌ தயாரித்த பட்டியல்‌ இரண்டையும்‌ 
ஆராய்ந்து தயாரித்த பட்டியல்‌ இது. 


1. ஒரே அங்கிதம்‌ ஒன்றுக்கு மேற்பட்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 

2. ஸ்ரீகுருகோவிந்ததாசரின்‌ பட்டியலில்‌ இருந்து எடுத்தவற்றை - கோ என்றும்‌; 
செஞ்சி பாபுராயரின்‌ பட்டியலில்‌ இருந்து எடுத்தவற்றை - பா என்றும்‌ 
குறித்துள்ளோம்‌. 

3. அங்கிதபத முக்தாவளியில்‌ குறிப்பிட்டுள்ள எண்ணானது, இங்கு அங்கிதம்‌ 
பெற்ற எண்‌ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 

4. அங்கிதபத முக்தாவளி - அம்‌. என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 























அங்கித 
ர்‌ எண்‌ அங்கிதம்‌ பெயர்‌ ஊர்‌ 

1 604 | அக்ரூரவரத விட்டலா சாவித்ரம்மா 

2 885 | அக்ணிதமஹிம விட்டலா கமலாபாய்‌ மேலூர்‌ 

1 511 | ஆகாதமஹிம விட்டலா திரகப்பா கதரமண்டலகி 

4 16 | அச்சுதானந்த விட்டலா அப்பய்யா இர்க்சந்த்ரா 

5 1108 | அச்சுதமூர்த்தி விட்டலா மத்வாசார்யரு ஷிவமொக்கா 
பாகேபல்லி/ 

6 3 | ஆஜபித விட்டலா ரகுபத்யாசார்யரு இர்க்சந்த்ரா 





7 1002 | ஆஜபிதஸ்வாமி விட்டலா 





பல்லடம்‌ 





பத்மனாப தாசரின்‌ 
8 70 | அனந்தசயன விட்டலா க மனைவி 
ராஜம்மா 
(எண்‌88 அஷ்வத்த 
நாராயணராவ்‌ 
9 211 | ஆனாதிபுருஷ விட்டலா அவர்களின்‌ மனைவி) நரசப்பனபாள்யா 








10 632 | ஆனாதிபுருஷ விட்டலா அனந்தசாமி ஜக்கசந்த்ரா 




















11 


704 


அனந்தசயன விட்டலா 





தீபத நரசப்பா அவர்களின்‌ 


பசவன்குடி, 




































































12 813 | அனந்தானந்த விட்டலா மனைவி பெங்களூர்‌ 
13 815 | அனந்தேஷ விட்டலா க 
தேவனூர்‌, 
14 424 | அபாரமஹிம விட்டலா கமலாபாய்‌ பாணாவர 
15 1089 | அபாரமஹிம விட்டலா ரகுத்தமராவ்‌ கடப்பா 
வாசுதேவ ஜீவாஜி 
(கிருஷ்ணஸ்வாமி 
16 1133 | அபயப்ரத விட்டலா ராயரின்‌ அண்ணன்‌ மகன்‌) 
17 54 | அமிதகுணபரித விட்டலா கிருஷ்ணதாசர்‌ களஸ 
சித்ரதுர்கா, 
18 173 | அமரேஷவிட்டலா குருராஜராவ்‌ மங்களநிலய 
ஹாசன்‌, 
19 232 | அமரேந்திர விட்டலா மஹாலட்சுமம்மா ஆனந்தவிலாஸ்‌ 
20 516 | அனுபமசரித விட்டலா ஹனுமந்தா கதரமண்டலகி 
21 319  அமரேஷவந்த்ய விட்டலா காசி கிருஷ்ணாச்சார்‌ ரானேபென்னூர்‌ 
22 867 | அமரேந்த்ரவந்த்ய விட்டலா சுப்பம்மா 
வேங்கடகிரிராவ்‌ (எண்‌ 668 
23 170 | அரவிந்தாக்ஷ விட்டலா இவரின்‌ மனைவி) சித்ரதுர்கா. 
24 1040 | அரவிந்தனாப விட்டலா த்ருவராவ்‌ கடப்பா 
25 504 | அவனீஷ விட்டலா பிரகலாத்‌ ரானேபென்னூர்‌ 
நரசப்பா ( நரசிம்மராயரின்‌ 
26 5 அசுராரி விட்டலா தாயின்‌ தந்தை) இர்க்சந்த்ரா 
27 833 அசுராரி விட்டலா ம்‌ ப 
ஹலதர்‌, 
28 388 | ஆதிநாராயண விட்டலா அஷ்வத்த நாராயண ராவ்‌ | பெங்களூர்‌ 
29 493 | ஆதிபுருஷராம விட்டலா லட்சுமம்மா பாய்‌ ஷெகெனஹல்லி 
30 977 | ஆதிமூர்த்தி விட்டலா ட த 
31 986 | ஆதிகாரணமூர்த்தி விட்டலா ரமாபாய்‌ கல்கானஹல்லி 
32 998 | ஆதிதேவ விட்டலா ராகம்மா ப்ரொடட்டூர்‌ 
நரசப்பா பல தேவர 
நாமாக்களை 
இயற்றியுள்ளார்‌. 
பானல்லி பீமராவ்‌ 
பெளுகும்பா என்று 
24 19 | ஆனந்தபூர்ண விட்டலா குறிப்பு இருக்கிறது - பா) | கொடிகெஹல்லி 
லட்சுமண ராயரின்‌ 
34 166 | ஆனந்த விட்டலா மனைவி சித்ரதுர்கா 








35 





206 





ஆனந்தமூர்த்தி விட்டலா 





நரஹரி ராயர்‌ 





நிஜகல்லு 




































































36 352 | ஆனந்தமய விட்டலா (27) ஆனந்த்‌ நஞ்சன்கூடு 
37 495 | ஆனந்தபுருஷ்‌ விட்டலா மதுராபாய்‌ ட 
பசவன்குடி, 
38 502 | ஆனந்தஸாந்த்ர விட்டலா காவேரம்மா பெங்களூர்‌ 
கமலாபாய்‌ (எண்‌ 554 
39 548 | ஆனந்தஸாந்த்ர விட்டலா அவர்களின்‌ மனைவி) கதகமண்டலகி 
40 550 | ஆனந்தப்ரத விட்டலா சாந்தாபாய்‌ 
இந்திரா (எண்‌ 1003 
41 555 | ஆனந்தலீல விட்டலா அவர்களின்‌ மகள்‌) கதகமண்டலகி 
சாமண்ண நாயகரின்‌ 
42 561 | ஆனந்த மூர்த்தி விட்டலா தாய்‌ ரானேபென்னூர்‌ 
அனுசுயா பாய்‌. பா- 
குறிப்பில்‌ 
அனந்தகுணபூர்ணவிட்ட 
43 640 | ஆனந்தகுரு மூர்த்தி விட்டலா லா என்று இருக்கிறது. ஸ்ரீரங்கம்‌ 
44 646 | ஆனந்ததாயக விட்டலா கிருஷ்ணமூர்த்தி நஞ்சன்கூடு 
பசவன்குடி, 
45 679 | ஆனந்தநிதி விட்டலா ரகம்‌ பெங்களூர்‌ 
46 681 | ஆனந்தாத்ம விட்டலா ன்‌ உடுப்பி 
47 687 | ஆனந்தநிதி விட்டலா சாந்தாபாய்‌ 7 
48 951 | ஆனந்தரசபூர்ண விட்டலா கிட்டண்ணா கொக்கனூர்‌ 
49 973 | ஆனந்தகர விட்டலா A 
50 1052 | ஆனந்ததீர்த்தவரத விட்டலா கோவிந்தராவ்‌ 03.04.1939 மார்கோனஹல்லி 
51 6 | ஆபத்பாந்தவ விட்டலா கிருஷ்ணப்பா இர்க்சந்த்ரா 
52 814 | ஆபத்பாந்தவ விட்டலா ம்‌ ்‌ 
53 438 | ஆஸ்ரிதவத்ஸல விட்டலா ராகவேந்திராச்சார்‌ / ராவ்‌ | சிக்கேரூர்‌ 
54 541 | ஆஹ்லாதப்ரத விட்டலா துங்கம்மா ‘ 
சீதம்மா (ரகுராம 
கோயில்‌, 
ஹார்மோனியம்‌ 
சேஷகிரி ராவ்‌ 
அவர்களின்‌ மனைவி - சித்திகட்டி, 
55 86 | இந்தரேஷ விட்டலா எண்‌ 525) பெங்களூர்‌ 













































































56 97 | இந்திராரமண விட்டலா இந்திராபாய்‌ அலகாபாத்‌ 
57 202 | இந்திராபதி விட்டலா சந்திரவதன சித்ரதுர்கா 
ஃப்ரென்ச்‌ ராக்ஸ்‌ 
58 290 | இந்திராவல்லவ விட்டலா வேணம்மா / வேணுபாய்‌ | (பாண்டவபுர) 
59 309 | இஷ்டார்த்தப்ரத விட்டலா வெங்கம்மா அரசிகெரெ 
60 328 | இந்திராதர விட்டலா அனந்தராவ்‌ சகலேசபுர 
இந்திராகாந்தமோஹன 
61 369 | விட்டலா .£.லட்சுமணராவ்‌ கால்கானஹல்லி 
மல்லேஸ்வரம்‌, 
62 402 | இந்தீவராக்ஷ விட்டலா கிருஷ்ணராவ்‌ பெங்களூர்‌ 
63 404 | இந்திராமூல விட்டலா பாபுராவ்‌ சிட்லகட்ட 
கிருஷ்ணாபாய்‌ 
64 823 | இந்திராநாத விட்டலா அவர்களின்‌ மகன்‌ 
6 | 097 இந்திராமூல விட்டலா கிருஷ்ணமூர்த்தி ராவ்‌ 02-11-1939 
66 12 | இந்திராராத்ய விட்டலா மத்வப்பா தேவராயனதுர்கா 
செள.கிருஷ்ணவேணிபா 
ய்‌ (பாரம்‌ ரங்கனாத 
ராயரின்‌ மகள்‌, பெங்களூர்‌ 
1936. கோ- என்‌ 
புத்தகத்தில்‌ இல்லை' 
66அ இந்திராராத்ய விட்டலா என்று எழுதியிருக்கிறது). 
67 13 | உரகபூஷணவந்த்ய விட்டலா ராமண்ணா தேவராயனதுர்கா 
68 14 | உரகசயன விட்டலா கிருஷ்ணப்பா தேவராயனதுர்கா 
69 15 | உபேந்திரமாதவ விட்டலா சேனப்பா தும்கூர்‌ 
பத்மாவதி பாய்‌ (எண்‌ 615 
70 5௦ | உததிசயன விட்டலா அவர்களின்‌ மனைவி) பெங்களூர்‌ 
71 140 | உபேந்திர விட்டலா லட்சுமண ராவ்‌ சித்ரதுர்கா 
72 158 | உரகாத்ரிதாச விட்டலா ஸ்ரீனிவாச ராவ்‌ சித்ரதுர்கா 
73 432 | உதாரகுணபரித விட்டலா இந்திரா சிட்லகட்ட 
74 44 | கமலநாபமோஹன விட்டலா ப.ஸ்யாம ராவ்‌ ஹிக்கல்லு 








75 





46 





கருணாபூர்ணமோஹுன 
விட்டலா 





வெங்கோபராவ்‌ 





பெங்களூர்‌ 
















































































76 83 | கிருபாசாந்திர விட்டலா தம்மப்பா கமகேரி 
துளசம்மா அவர்களின்‌ பசவன்குடி, 
77 96 | கருணாபயோநிதி விட்டலா அக்கா பெங்களூர்‌ 
வெங்கண்ணா 
78 101 | காமிதார்த்தப்ரத விட்டலா அவர்களின்‌ மனைவி பெங்களூர்‌ 
ப 102 | கருணாநிதி விட்டலா கோபால ராவ்‌ ஹிந்துபூர்‌ 
80 120 | கருணாகரவெங்கட விட்டலா வெங்கடாசலஷெட்ரு அரசிகெரெ 
81 122 | கருணாகரராம விட்டலா சுப்பராயஷெட்ரு அரசிகெரெ 
எண்‌ 617- 
வரகுணகோபால தாசரின்‌ 
மனைவி. ஹாசன்‌ என்று 
82 129 | கமலாகாந்த விட்டலா (55) குறிப்பு இருக்கிறது - பா. பெங்களூர்‌ 
ரமாபாய்‌. கல்யாணபூர்ண 
விட்டலா என்று குறிப்பு 
83 136 | கல்யாணகுணபூர்ண விட்டலா இருக்கிறது - பா. பெங்களூர்‌ 
84 165 | கமலாக்ஷவிட்டலா ட. சித்ரதுர்கா 
புட்டாசாரியரின்‌ மகள்‌. 
பாவில்‌ சித்ரதுர்கா என்று 
85 186 | கமலாநாத விட்டலா குறிப்பு இருக்கிறது. பெங்களூர்‌. 
26 187 | கமலநாப விட்டலா சேதுமாதவாச்சார்‌ போகேகெரெ 
87 209 | கரிகிரீஷ விட்டலா பிரகலாத்‌. எண்‌35ன்‌ மகன்‌ | நிஜகல்லு 
அஸ்வத்த நாராயண 
89 210 | காமஜனக விட்டலா ராயர்‌ நரசப்பனபாள்யா 
ராஜம்மா. அமல்தார்‌ 
89 219 | கமலாரமண விட்டலா கிருஷ்ணராயரின்‌ மகள்‌. | ஹாசன்‌ 
கிருஷ்ணவேணிபாய்‌. 
எண்‌ 368ன்‌ மகள்‌. 
கஞ்சநாப விட்டலா என்று 
90 226 | கஞ்சநாபனமோஹுன விட்டலா | குறிப்பு இருக்கிறது - பா. ஹாசன்‌ 
91 244 | கைவல்யபதி விட்டலா ரகமாபாய்‌ பெங்களூர்‌ 
92 250 | கிருஷ்ணானந்த விட்டலா சாரதாபாய்‌ பெங்களூர்‌ 
93 291 | காமிதவரத விட்டலா ராதாபாய்‌ பெங்களூர்‌ 
94 295 | கமலாப்ரிய விட்டலா ஜயம்மா ட 
சேஷாத்ரிபுரம்‌, 
95 296 | காருண்யமூர்த்தி விட்டலா சுசீலாபாய்‌ பெங்களூர்‌ 








கொல்லா ராமகிருஷ்ண 
























































96 298 | கிருபாநிதி விட்டலா ஷெட்டி அரசிகெரெ 
97 303 | கிருபாவலோகன விட்டலா ஜகன்னாத அரசிகெரெ 
சண்ணம்மா. 
8.H.கிருஷ்ணராயரின்‌ 
மனைவி. ஹரிதாசரின்‌ 
98 304 | கிருபாமூர்த்தி விட்டலா (14) சம்பந்தி அரசிகெரெ 
99 333 | கஞ்சனாப விட்டலா ஜயம்மா பெங்களூர்‌ 
100 360 | கைவல்யதாயக விட்டலா கிருஷ்ணாச்சார்‌ ஷிவமொக்கா 
சுகுணாபாய்‌. எண்‌ 544ன்‌ சென்னகிரி, 
101 387 | கரிராஜவரத விட்டலா மகள்‌ பெங்களூர்‌ 
ஹிந்திகனாள்‌, 
102 395 | கிருபாநிதிராம விட்டலா வெங்கடாசலப்பா ஹொஸ்கோட்டே 
103 401 | கலுஷதூர விட்டலா ஜீவுபாய்‌ பெங்களூர்‌ 
தென்கனிக்கோட்‌ 
104 412 | கல்யாணமூர்த்தி விட்டலா குண்டப்பா (ஸ்ரீனிவாஸ்‌) டை 
சாடகோடஹல்லி 
/ 
செளடகுண்டபல்‌ 
105 418 | கமலாகாந்தராம விட்டலா சரஸ்வதிபாய்‌ லி 
106 419 | கமலநாபராம விட்டலா நாராயண பெங்களூர்‌ 
107 421 | கமலாலோல விட்டலா கோபாலராவ்‌ பத்ராவதி 
108 376 | கருணாமய விட்டலா லட்சுமம்மா ஹரிஹர 
109 444 | கருணாசமுத்ர விட்டலா .. சிவராமய்யா சப்னஹல்லி 
110 476 | கருணாளு விட்டலா ஸ்ரீனிவாச ராவ்‌ தாய்லூர்‌ 
111 499 | கந்துஜனகப்ரீகாந்த விட்டலா மத்வகிரி அப்பண்ணா பீலேரி 
112 501 | கமலாநந்தப்ரத விட்டலா சுந்தரம்மா கொல்ஹாபுர்‌ 
113 512 | காந்தேஷ விட்டலா சுந்தரம்மாவின்‌ சித்தப்பா | கதரமண்டலகி 
114 571 | கைவல்யப்ரத விட்டலா பத்மாவதம்மா தோகலஹல்லி 








115 





617 





கல்யாணகுணபரிதஸ்வாமி 
விட்டலா 








“14-03-1930 




































































116 629 | கமலேஷ விட்டலா தமயந்தி பெங்களூர்‌ 
117 666 | கமலேஷராம விட்டலா சேதுபாய்‌ ஈரோடு 
£.(ஸ்ரீனிவாசராவ்‌ 24-01- 
118 672 | கமலநாபஸ்வாமி விட்டலா 1936 பெங்களூரு 
119 684 | கமலநயனவாசுதேவ விட்டலா | வெங்கடசுப்பய்யா பிஸ்கூர்‌ 
கங்காபாய்‌. எண்‌844 
ரங்கநாதராவ்‌ அவர்களின்‌ 
120 822 | கமனீயகுணபூர்ண விட்டலா மனைவி. 1936 1 
121 831 | கமலாலோல விட்டலா காவேரம்மா . 
122 856 | கனகாத்ரிதாச விட்டலா கோபவ்வா 1. 
123 866 | கமலநாதஸ்வாமி விட்டலா விஜயபாய்‌ 1. 
124 873 | கமலானந்தப்ரத விட்டலா சுந்தரம்மா ம்‌ 
கமலகிரிவாச வெங்கடேச 
125 879 | விட்டலா &. ல்‌ 
126 938 | கமலாபதி வாசுதேவ விட்டலா மத்வராயரு பாகேபல்லி 
127 940 | கரிகிரீஷ விட்டலா சாகம்மா சித்ரதுர்கா 
128 941 | கரிகிரிவாச விட்டலா மாலட்சுமம்மா சித்ரதுர்கா 
129 950 | கமலாபதிமனோகர விட்டலா மத்வராவ்‌ ந 
எண்‌ 976 அவர்களின்‌ 
தம்பியின்‌ மனைவி. 
130 971 | கிருஷ்ணானந்த விட்டலா க்லோஸ்பேட்‌ (ராமநகர | -. 
131 1001 | கிருஷ்ணானந்த விட்டலா ட ட 
132 1005 | கருணாகரஞஸ்ரீகிருஷ்ண விட்டலா | கிருஷ்ணய்யா ப்ரொடட்டூர்‌ 
பசவன்குடி, 
133 1037 | கமலாப்ரிய விட்டலா சுந்தராபாய்‌ பெங்களூர்‌ 
சிந்தலபல்லி ஹுணிசேனஹல்‌ 
134 1039 | கமலாரமண விட்டலா வெங்கடராயரு லி 
135 1042 | கமலாப்ரிய விட்டலா ரங்கப்பா ந 































































































136 1067 | கமலாலோல விட்டலா மணிபாய்‌ கடப்பா 
137 1093 | கமலாகாந்தமோஹன விட்டலா | கபிலம்மா ட 
நரசண்ண அவரின்‌ 
138 1098 | கமலாரமண விட்டலா மனைவியின்‌ தங்கை ட 
நரசண்ண அவரின்‌ 
மனைவியின்‌ 
தங்கையின்‌ மகள்‌ - 21-11- 
139 1100 கமலேஷ மோஹன விட்டலா 1939 ப 
140 1127 | கமலாபதி வாசுதேவ விட்டலா சீதாபாய்‌ ட 
141 1137 | கல்யாணதாயக விட்டலா சரோஜாபாய்‌ ஜயசிங்கபுர 
எண்‌ 951 ராஜாராவ்‌ 
அவர்களின்‌ மனைவி. 15- 
01-1936. கோ - என்‌ 
கிருஷ்ணாரமணப்ரிய விட்டலா | புத்தகத்தில்‌ இல்லை 
142 (25) என்று குறிப்பு உள்ளது. ட 
142௮ 693 | கருணாரசபூர்ண விட்டலா ௩ர.4.ராகவேந்திரராவ்‌ ஈரோடு 
143 16 | ககபதிவாகன விட்டலா முக்யப்ராணய்யா பெளகும்ப 
144 228 | ககராஜகமன விட்டலா வெங்கடராமய்யா ஹாசன்‌ 
பீமராவ்‌. நரசிப்பனவரு, 
கூடிகெஹல்லி என்று 
145 18 | கருடகமன விட்டலா குறிப்பு இருக்கிறது - பா. பெளகும்ப 
146 80 | கங்காஜனக விட்டலா கங்கம்மா கமகேரி 
அரசிகெரெ / 
147 87 | கோபாலகிருஷ்ண விட்டலா அம்பாபாய்‌ (பாரதிபாய்‌) சித்ரதுர்கா 
148 146 | கருடத்வஜவரத விட்டலா கோபாலாச்சார்‌ சித்ரதுர்கா 
149 175 | கங்காபித விட்டலா எங்கம்மா சித்ரதுர்கா 
150 181 | கஜராதவரத விட்டலா சேஷம்மா சித்ரதுர்கா 
151 184 | கானலோல விட்டலா நரசம்மா பண்டரஹல்லி 
வேதவியாசாச்சார்‌. 
பாவில்‌ செள்ளகெரெ 
152 2௦0 | குருமத்வேஷ விட்டலா என்று குறிப்பு உள்ளது. சித்ரதுர்கா 
153 216 | குருவெங்கட விட்டலா சுப்பராயரு ஹாசன்‌ 
விஜயராய. 
்‌.கிருஷ்ணராயரின்‌ 
154 223 | குணசாந்த்ர விட்டலா தம்பியின்‌ மகன்‌ ஹாசன்‌ 
155 230 | குருவரேஷ விட்டலா ராமராவ்‌ அரசிகெரெ 



















































































156 351  குருமாதவ விட்டலா சோனம்மா நஞ்சன்கூடு 
கங்காபாய்‌. எண்‌377 

157 378 | கோவிந்தராம விட்டலா அவர்களின்‌ மனைவி ஹரிஹர 
0.பிரகலாத்‌. எண்‌ 544 சென்னகிரி, 

158 386 | காங்கேயநுத விட்டலா அவர்களின்‌ மகன்‌ பெங்களூர்‌ 

தேவனூர்‌, 

159 425 | கங்காஜனகராம விட்டலா கிருஷ்ணராவ்‌ பாணாவர 

160 507 | குருவரேஷ விட்டலா வெங்கண்ணாச்சார்ய ராணேபென்னூர்‌ 

161 508 | கோகுலானந்த விட்டலா (29) துளசாபாய்‌ கதரமண்டலகி 

162 537 | கஜவரத விட்டலா வனமால கதரமண்டலகி 

163 540 | குணோததி விட்டலா சத்யநாராயண ஹெகடி 
சகுந்தலா. எண்‌ 1003 

164 556 | கானப்ரிய விட்டலா அவர்களின்‌ மகள்‌ ராணேபென்னூர்‌ 

165 586 | குருவரேண்ய விட்டலா அன்னதானப்பா தண்டு, பெங்களூர்‌ 

166 598 | குருராஜப்ரிய விட்டலா நரசம்மா ரட்டஹல்லி 

167 609 | குருசம்பன்ன விட்டலா வாசு/ தாசு கதரமண்டலகி 

பசவன்குடி, 

168 628 | குணநிலய விட்டலா பாகீரதிபாய்‌ பெங்களூர்‌ 

169 695 | குணார்ணவஸ்வாமி விட்டலா ட 1 

170 698 | கருடவாகன விட்டலா ட 1. 

171 703 | கருடவாகன விட்டலா நாகராஜ A 

172 824 | கங்காபித மோகன விட்டலா “பாரம்‌ நாகராஜ்‌ க 

173 868 | கோபாலஸ்வாமி விட்டலா ந ர 

174 946 | கங்காபித விட்டலா 5. ்ரீனிவாச மூர்த்தி பெங்களூர்‌ 

175 1009 | கஜேந்திரவரத விட்டலா பத்மாவதம்மா பெங்களூர்‌ 

176 1022 | கோபாலமாதவ விட்டலா 8.கிருஷ்ணமூர்த்திராவ்‌ |: 

177 1050 | கோபாலஸ்வாமி விட்டலா ரிந்தம்மா 1. 

178 1060 | குருவெங்கடே ச விட்டலா சாவித்ரம்மா சாவனூர்‌ 

179 1061  குருமுக்யபிராணபதி விட்டலா | கமலம்மா ஜெயசிம்மபுரம்‌ 

180 1078 | குருநாத விட்டலா ப கமகேரி 































































































181 1079 குருஸ்வாமி விட்டலா டல. கமகேரி 
182 281 | குணபரித விட்டலா நாகுபாய்‌ 7 
183 1139 | குருஸ்ரீநாத விட்டலா 
184 1141 | குருகோவிந்த விட்டலா (105) பர.௩.கோவிந்த ராவ்‌ ஹாசன்‌ 
ப.௩.ஸ்யாம ராயரின்‌ 
மகள்‌. கோ குறிப்பு - என்‌ 
புத்தகத்தில்‌ இல்லை. 
தொலைந்து போன 
185 குருவாசுதேவ விட்டலா புத்தகத்தில்‌ இருக்கலாம்‌. 
186 குருஜெயாநாத விட்டலா 8.5. சத்ய நாராயணராவ்‌ ல்‌ 
187 25 | சாருசரித விட்டலா கிருஷ்ணப்பா கொடிகெஹல்லி 
188 141 | சக்ரபாணி விட்டலா $,கிருஷ்ண ராவ்‌ சித்ரதுர்கா 
189 147 | சந்திரஹாஸவதன விட்டலா ஆனந்தா சித்ரதுர்கா 
190 148 | சின்மய விட்டலா சித்ரா சித்ரதுர்கா 
191 452 | சிதானந்த விட்டலா செள.கிட்டம்மா ல்‌ 
ரெயில்வே 
192 584 | சின்மயரூபனந்த விட்டலா கோபாலராயரு ந்‌ 
பசவன்குடி, 
193 630 | சிதானந்தஸ்வாமி விட்டலா பத்மாவதம்மா. 07.04.1935 | பெங்களூர்‌ 
194 631 | சிதானந்த விட்டலா சக்ரபாணிராவ்‌ முங்கனூர்‌ 
195 24 | ஜெகதீஷ விட்டலா நாராயண தாசரு பாதபாள்யா 
196 26 | ஜெயஜெய விட்டலா ஸ்ரீனிவாச ராவ்‌ பாதபாள்யா 
197 27 | ஜெயதேவவிட்டலா ராமண்ணா பாதபாள்யா 
வாமனகிருஷ்ண 
தேஷ்பாண்டே எண்‌ 616 
198 75 | ஜானகிரமண விட்டலா அவரின்‌ மனைவி கமகேரி 
199 77 | ஜெயராம விட்டலா சேதுபாய்‌ பெங்களூரு 
லட்சுமி ஸ்ரீதாசரின்‌ சேஷாத்ரிபுரம்‌, 
200 98 | ஜெயகோபால்‌ விட்டலா பேத்தி?) பெங்களூரு 
எண்‌ 788 சுரேந்திரரின்‌ 
201 113 | ஜெயாரமண விட்டலா மனைவி ஹொளநர்சிபுர்‌ 
202 118 | ஜெயாபதி விட்டலா ரங்கராயர்‌ அரசிகெரெ 
203 124 | ஜெயேஷ நரஹரி விட்டலா சுரப்ப ஷெட்டி அரசிகெரெ 
204 152 | ஜானகிபதி விட்டலா தொட்டேரி நாகம்மா சித்ரதுர்கா 
205 160 | ஜெயப்ரத விட்டலா புட்டாச்சார்‌ சித்ரதுர்கா 




















எண்‌ 451 முக்தீசரின்‌ தாய்‌. 






























































குறிப்பில்‌ தங்கை என்று 
206 180 | ஜனார்த்தன விட்டலா இருக்கிறது. சித்ரதுர்கா 
207 214 | ஜகதொடய விட்டலா எங்கம்மா ஹாசன்‌ 
ராகவேந்திரராவ்‌. எண்‌ 799 
208 225 | ஜயரகுவீர விட்டலா அவர்களின்‌ மகன்‌ ஹாசன்‌ 
209 248 | ஜயபாண்டுரங்க விட்டலா ராமசந்திரராவ்‌ பெங்களூரு 
சித்திகட்டி, 
210 268 | ஜகத்பதி விட்டலா அச்சம்மா சீகேபேலி 
211 294 | ஜெகதேகநாத விட்டலா வேணுபாய்‌ சிட்லகுட்டா 
212 297 | ஜகத்பாலக விட்டலா £. அனந்தராமய்யா அரசிகெரெ 
213 301 | ஜகதோத்தாரக விட்டலா வெங்கப்பய்யா அரசிகெரெ 
மாதவராவ்‌, ஸ்டேஷன்‌ 
214 321 | ஜனகனாவல்லப விட்டலா மாஸ்டர்‌ ஹரிஹர 
215 346 | ஜெயப்ரத மோஹன விட்டலா நாராயணமூர்த்தி ராவ்‌ ஹரிஹர 
216 347 | ஜெயப்ரதராம விட்டலா ஷ்யாமாச்சார்‌ ஷிவமொக்கா 
217 353 | ஜெயாலோல விட்டலா பாரதீதேவி நஞ்சன்கூடு 
கமலு. 
ஈ...கிருஷ்ணமூர்த்திராயரி 
ன்‌ மனைவி. ரமாகாந்த 
218 354 | ஜெயாமோஹன விட்டலா (75) தாசரின்‌ மைத்துனி நஞ்சன்கூடு 
219 379 | ஜெயநாராயண விட்டலா ஈ/.சுப்பராவ்‌ ஹரிஹர 
நஞ்சப்பா (சாருமதி?) 
ஆயுர்வேத வெங்கட 
220 416 | ஜெயராமசந்திர விட்டலா நாராயணரின்‌ மகன்‌. ஹிண்டினநாளு 
221 439 | ஜனார்த்தனராம விட்டலா வாமனராவ்‌ சிக்கேரூரு 
குசுமாபாய்‌. குறிப்பில்‌ 
ஜகத்பாவனராம 
விட்டலா என்று 
222 442 | ஜகத்பாவன விட்டலா இருக்கிறது க பக 
223 443 | ஜகத்காரண விட்டலா லட்சுமிபாய்‌ சுப்னஹல்லி 
224 453 | ஜயநாரசிம்ஹ விட்டலா கொண்டி பீமாராவ்‌ ப 
225 477 | ஜகன்மாயக விட்டலா பாலாஜி ராவ்‌ மந்திராலயம்‌ 




















பசவன்குடி, 













































































226 479 | ஜகத்ஸ்வாமி விட்டலா பாகீரதம்மா பெங்களூர்‌ 

227 480 | ஜகத்பதிராம விட்டலா நாராயண ராவ்‌ தும்கூர்‌ 

228 503 | ஜகன்மோஹன விட்டலா த்வாரகா பாய்‌ ரானேபென்னூர்‌ 

229 526 | ஜயஜனார்த்தன விட்டலா சேஷாச்சார்‌ கதரமண்டலகி 

230 568 | ஜகத்பாவன விட்டலா லட்சுமண நாயக்கர்‌ ரானேபென்னூர்‌ 

பசவன்குடி, 

231 577 | ஜயபராத்பர விட்டலா ஹுச்சப்ப கோதண்டி பெங்களூர்‌ 

32ம்‌ 591 | ஜயசீலகாம விட்டலா ராதாபாய்‌ க்‌ 

233 610 | ஜயஹரி விட்டலா ரத்னாபாய்‌ os 

234 645 | ஜயலட்சுமீச விட்டலா கமலாபாய்‌ 1. 

235 652 | ஜயனாத விட்டலா கிருஷ்ணய்யா 1 

236 653 | ஜெயபூர்ண விட்டலா ராஜாராவ்‌ .. 

237 654 | ஜெயபாரதிரமண விட்டலா சாந்தம்மா ஸ்ரீரங்கம்‌ 

238 656 | ஜெயபார்கவராம விட்டலா புஜங்கராவ்‌ 1 

239 657 | ஜெயமங்களப்ரத விட்டலா ஸ்ரீனிவாஸ்‌ 1. 

240 658 | ஜெயராகவ விட்டலா சுப்பராவ்‌ 1 

241 659 | ஜெயராமசந்திர விட்டலா சுப்பராயரின்‌ மனைவி ர 

242 660  ஜெயமாதவ விட்டலா லட்சுமண க 
த்ருடராவ்‌,ட்ரில்‌ 

243 665 | ஜெயலட்சுமிநரசிம்ம விட்டலா ஆசிரியர்‌ ஷிவமொக்கா 

244 671 | ஜெகத்பாவனமூர்த்தி விட்டலா | வியாசாச்சார்‌ ட 

245 677 | ஜெயரகுநாத விட்டலா துளசம்மாவின்‌ மகன்‌ பெங்களூரு 

246 680 | ஜெயநாத விட்டலா மத்வாச்சார்‌ உடுப்பி 

247 834 | ஜனகஜாவல்லப விட்டலா ..சுந்தரராவ்‌ 1 

248 839 | ஜகன்மோஹன விட்டலா ட ப 

249 840 | ஜகத்பாலகமோஹன விட்டலா | பீமராவ்‌, 1. 

250 841 | ஜகதீசநாராயண விட்டலா சுப்பராயர்‌ 1 











































































































251 842 ஜெயஜானகிகாந்த விட்டலா சீதாபாய்‌ 1. 

252 846 | ஜகன்மயமூர்த்தி விட்டலா ட , 

253 852 | ஜெயமனோஹர விட்டலா ராமாச்சார்‌ பெங்களூரு 

254 853 | ஜெயதீர்த்தவரத விட்டலா ஜானகிபாய்‌ 1. 

255 854 ஜெயதேவஹரி விட்டலா ட 1 

256 855 | ஜகத்பதிகேசவ விட்டலா கெஞ்சப்பா A 
கல்யாணம்மா. ௦. நரசிங்க 

257 859 | ஜகத்பதிகேசவ விட்டலா (36) ராயரின்‌ மகள்‌ ல 

258 876 | ஜெயராமசந்திர விட்டலா ஜகன்னாத 1 

259 963 | ஜானகிப்ரிய விட்டலா தாசப்பா ட 

260 965 | ஜகத்ரக்ஷக விட்டலா சுப்பராய மற 

261 975 | ஜெயாரமணஸ்வாமி விட்டலா ல ர 
ஜயமாருதி. ரமாகாந்தா 

262 997 | ஜெயமாருதீச விட்டலா (8) அவர்களின்‌ மகன்‌ ட 

263 1010 | ஜெயநாராயண விட்டலா லட்சுமம்மா பாகலூர்‌ 

264 1011 | ஜெயாபதி விட்டலா ஹனுமந்தராவ்‌ பனவனகோடெ 

265 1019 | ஜெயகேசவ விட்டலா ஆலூர்‌ மத்வாச்சார்‌ ப்ரொடட்டூர்‌ 

266 1020 | ஜெயகோபால்‌ விட்டலா கோதாவரிபாய்‌ ப்ரொடட்டூர்‌ 

267 1023 | ஜெயஹரி விட்டலா 0... ராமராவ்‌ ரு 

268 1029  ஜெயரகுராமசந்திர விட்டலா ரகுமாபாய்‌ ட 
ஜானகிபாய்‌. பாவில்‌ 
அங்கித எண்‌ 

269 1033 | ஜெயகோபாலஸ்வாமி விட்டலா | கொடுக்கப்படவில்லை. கடப்பா 
பத்மாவதி. பாவில்‌ 
அங்கித எண்‌ 

270 1034 | ஜெயொரமணமோஹுன விட்டலா | கொடுக்கப்படவில்லை. கடப்பா 
யசோதா. 23/02/1939. 
பாவில்‌ அங்கித எண்‌ 

271 1035 | ஜெயபத்மாக்ஷ விட்டலா கொடுக்கப்படவில்லை. கடப்பா 

ஜெயநாராயணஸ்வாமி 

௮72 1044 | விட்டலா வெங்கட நரசப்பா மஞ்சினஹல்லி 

273 1056 | ஜெயரமாபதி விட்டலா க ட 

274 1057 | ஜெகந்நியாமக விட்டலா 2 2 

275 1058 | ஜெகன்மயராம விட்டலா ஸ்யாமராவ்‌ ட 































































































276 1062 | ஜெயதீர்த்தவரத விட்டலா ஜயண்ணா 
277 1073 | ஜெயகோபால்‌ விட்டலா 8. சுப்பண்ணா ப்‌ 
278 1075 | ஜெயதேவேச விட்டலா கேசவராயரு மைதர்‌ 
விஸ்வேஸ்வரபுர 
279 1076 | ஜெயஸ்ரீனிவாச விட்டலா ம்‌, பெங்களூர்‌ 
280 1082 | ஜலஜாக்ஷராம விட்டலா ரங்கம்மா ராமோஹல்லி 
281 1102 | ஜெயவெங்கடேச விட்டலா H.௩.ரீனிவாச மூர்த்தி 
திருமலராவ்‌. எண்‌ 1025 
ப.௩ஸ்யாமராவ்‌ க்ளோஸ்பேட்‌ / 
282 1135 | ஜெயவாசுதேவ விட்டலா (20) அவர்களின்‌ மகன்‌ ராமநகர்‌ 
மானநாயகனஹ 
283 28 | த்ரிவிக்ரம விட்டலா 1.கரிகிரிராவ்‌ ல்லி 
284 651 தத்வேச விட்டலா குண்டப்பா 
ம. நாகராஜ்‌. 
K.8.கிருஷ்ணராவ்‌ 
285 1111 | தந்தேகேசவ விட்டலா (81) அவர்களின்‌ மகன்‌ சித்ரதுர்கா 
286 1118 | தந்தேராகவேந்திரகுரு விட்டலா | சேதுபாய்‌ 
287 1125 | தந்தேநரஹரி விட்டலா ஞு ரு 
288 40 | தயாநிதி விட்டலா நாராயணராவ்‌ உருடிகெரெ 
289 64 | தாமோதர விட்டலா ட Wis 
290 84 | தசரதராம விட்டலா பாகப்பா கமகேரி 
291 88 | தயாபூர்ண விட்டலா ரங்கநாயகம்மா பெங்களூர்‌ 
292 89 | தயாசாந்த்ர விட்டலா தனலட்சுமம்மா பெங்களூர்‌ 
எண்‌ 985 ஹ்ருசிகேச 
293 116 | தயாமயவிட்டலா அவர்களின்‌ மனைவி அரசிகெரெ 
294 143 | தயாகர விட்டலா ஸ்யாமராவ்‌ சித்ரதுர்கா 
295 145 | த்ருவவரத விட்டலா ராமசந்திர சித்ரதுர்கா 
296 171 | தாசரதி விட்டலா கிருஷ்ணமூர்த்தி சித்ரதுர்கா 
297 260 | தேவவரேண்ய விட்டலா சேஷகிரிராவ்‌ பெங்களூர்‌ 
298 314 | தயாமூர்த்தி விட்டலா கிருஷ்ணமூர்த்தி அரசிகெரெ 
சென்னகிரி ரங்கோபாய்‌ சென்னகிரி, 
299 382 | தராரமண விட்டலா (கங்கோபாய்‌) பெங்களூர்‌ 
300 446 | தயாம்புதிராம விட்டலா ௩.6. வெங்கோபராவ்‌ கிருஷ்ணராஜபுரம்‌ 































































































301 463 | தேவநாத விட்டலா 5௦. கமலாபாய்‌ ஹாசன்‌ 

302 510 | தயாபரமூர்த்தி விட்டலா பாகீரதிபாய்‌ கதரமண்டலகி 

303 522 தேவராஜ விட்டலா ரகுபதியாச்சார்‌ கதரமண்டலகி 
கோதாவரி. எண்‌ 1003 

304 554 | திவ்யமூர்த்தி விட்டலா அவர்களின்‌ மகள்‌ கதரமண்டலகி 

பளேபீட, 

305 567 | தேவதேவோத்தம விட்டலா சந்திரசேகர ராவ்‌ பெங்களூர்‌ 

306 574 | தோஷரஹித விட்டலா யமுனாபாய்‌ பெங்களூர்‌ 
பாக்யலட்சுமம்மா எண்‌ 

307 580 | தேவதாந்தர்கத விட்டலா 734 அவர்களின்‌ மனைவி | பெங்களூர்‌ 

308 592 | தேவதாந்தர்யாமி விட்டலா துங்கப்பா ஹுப்பள்ளி 

309 606 | திவ்யமங்களவிக்ரஹ விட்டலா | சாந்தராவ்‌ 

310 615 | தேவாஸ்ரய விட்டலா யங்கப்பா 
பாபு கோபாலராயரின்‌ 

311 818 | தன்வந்தரிதேவ விட்டலா மகன்‌ மைசூர்‌ 

312 821 | தசராத்மஜ விட்டலா பிரகலாத்‌ 7 

313 828 தன்வந்தரிதேவ விட்டலா கல்லம்மா 

314 958 | தயநந்தஸ்வாமி விட்டலா (மடி பெண்மணி) மதனபள்ளி 

315 988 தேவராஜ விட்டலா பிரகலாத ராவ்‌ 

316 1045 தேவேசஸ்வாமி விட்டலா 221 ட 

317 | 1083 | தயாமூர்த்தி விட்டலா கிருஷ்ணமூர்த்தி கொடிஹல்லி 

318 1114 | தீனஜனமந்தார விட்டலா கிருஷ்ணராவ்‌ ல்‌ 

தீனஜனமந்தார வர நாரசிம்ம 
319 243 | விட்டலா வாசுதேவராவ்‌ பெங்களூரு 
இர்க்சந்திரா, 

320 11 | நரசாரதி விட்டலா நரசம்மா தேராதுர்கா 
ஹரிதாசப்பா. நரசப்பா 

321 21 | நரஹரிராகவ விட்டலா அவர்களின்‌ மகன்‌ கொடிஹல்லி 

322 66 | நாதமூர்த்தி விட்டலா ராமசந்திர ராவ்‌ முளபாகிலு 

323 67 | நாரதவரத விட்டலா ஸ்ரீனிவாசதாசர்‌ நங்கலி 

324 7௦ | நாகசயன விட்டலா சேஷம்மா கமகேரி 

325 108 | நிகமகோசர விட்டலா 0.௩.ராஜாராவ்‌ அரசிகெரெ 








ஹரிதாசரு. மாகடியில்‌ 




































































326 104 | நித்யானந்த விட்டலா (13) 06-04-1932 அரசிகெரெ 
327 151 | நீலாபதி விட்டலா இந்திராபாய்‌ சித்ரதுர்கா 
328 161 | நிர்ஜரேச விட்டலா ௦.கிருஷ்ணமூர்த்திராவ்‌ சித்ரதுர்கா 
தொட்டேரி ஜெயாசார்‌ 
329 162 | நிர்மலாத்மக விட்டலா (ராஜாச்சார்‌) சித்ரதுர்கா 
பெஞ்செ 
ருக்மாங்கதராயரு 
(ஸ்ரீநிராமய விட்டலா 
என்று குறிப்பு உள்ளது - பெல்லாரி / 
330 271  நிஜாமய விட்டலா (42) அம்‌) பெங்களூரு 
331 305 | நிஜானந்த விட்டலா சத்ய நாரயண ஷெட்டி அரசிகெரெ 
332 316 | நித்யத்ருப்த விட்டலா புட்டகாளம்மா அரசிகெரெ 
333 361 | நித்யானந்தப்ரத விட்டலா வெங்கடராவ்‌ ஷிவமொக்கா 
334 534 | நிர்யாணதாயக விட்டலா பாரதிபாய்‌ கதரமண்டலகி 
335 596 | நித்யாசுதாப்ரிய விட்டலா சீதாபாய்‌ கதரமண்டலகி 
336 635 | நீரஜசம்பவசுத விட்டலா நீலாபாய்‌ புங்கனூர்‌ 
337 682 | நரஹரிராமகிருஷ்ண விட்டலா | கிருஷ்ணாபாய்‌ சித்ரதுர்கா 
338 825 | நரசிம்மதேவ விட்டலா ர ட்‌ 
339 843 | நாரதவரத விட்டலா ன 
340 849 | நாரதப்ரிய விட்டலா துளசம்மா. 
341 887 | நாராயணவாசுதேவ விட்டலா சேதுபாய்‌ ட 
ரத்னம்மா அவர்களின்‌ க்ளோஸ்பேட்‌ / 
342 964 | நரஹரிமூர்த்தி விட்டலா மகள்‌ ராமநகர்‌ 
343 969 | நாராயண விட்டலா ந க 
344 979 | நாரதவரதஸ்ரீச விட்டலா வெங்கடரமண ராவ்‌ 
345 981 | நரஹரிமாதவ விட்டலா மாதவ ட 
346 1013 | நிராமய விட்டலா ரங்குபாய்‌ ரானேபென்னூர்‌ 
இந்திராபாய்‌ 
(கதரிபதய்யனின்‌ தும்கூருக்கு 
347 1017 | நாரதப்ரிய விட்டலா சம்மந்தி) அருகில்‌ 
சரோஜம்மா. பீமசேன 
348 1055  நித்யானந்தமூர்த்தி விட்டலா ராயரின்‌ மனைவி சாம்ராஜ்பேட்‌ 





349 


1113 


நித்யமங்களசரித விட்டலா 


நரசம்மா 








350 





1115 





நித்யமங்களமூர்த்தி விட்டலா 





லட்சுமண ராவ்‌ 





கோடி, பெங்களூரு 








351 


1120 


நிரவத்ய விட்டலா 


பவானி 


பெங்களூரு 





352 


பிராணநாத விட்டலா 


சேஷதாசரு. பற்பல 
பாடல்களை 
இயற்றியவர்‌. 
உபன்யாசம்‌ செய்பவர்‌. 
இவரது இறுதிக்காலம்‌ 
ரக்தாக்ஷி ஆண்டு 
பாத்ரபத பெளர்ணமி 
வெள்ளிக்கிழமை 12-9- 
1924 இரவு 8 மணிக்கு 


பாகேபல்லி 





353 


56 


பரமபாவன விட்டலா 


ஹனுமந்தராவ்‌ 


பெங்களூர்‌ 





354 


62 


பரமபாவனமூர்த்தி விட்டலா 


நரசிம்மமூர்த்தி 


குப்பி 





355 


69 


பத்மனாப விட்டலா 


பல்லடம்‌ மாதவாச்சார்‌. 
பத்மனாபதாசர்‌. 
ஹரிகதாம்ருதசாரத்திற்‌ 
கு பொருளுரை 
எழுதியவர்‌. (பாவ 
பிரகாசிகை) பாகவத 
உபன்யாசகர்‌. 


பெங்களூர்‌ 





356 


105 


பரமானந்த விட்டலா (12) 


சீதம்மா / சீதாபாய்‌. 
ஹரிதாசர்‌ எண்‌ 326 
அவர்களின்‌ மனைவி. 
யுகாதி 06.04.1932 


அரசிகெரெ 





357 


110 


புருஷோத்தம விட்டலா 


வரதய்யா 


அரசிகெரெ 





358 


126 


பார்த்தசாரதி விட்டலா 


சீதாபாய்‌. எண்‌ 667 
அவர்களின்‌ மனைவி 


சித்ரதுர்கா 





359 


130 


பரிபூர்ண விட்டலா 


ராஜாராவ்‌. பாவில்‌ 
ஹாசன்‌ என்று உள்ளது. 


பெங்களூரு 





360 


132 


பிராணபதி விட்டலா (52) 


ஸ்ரீபாத்‌. பாவில்‌ 
ப்ராணப்ரிய விட்டலா, 
ஹாசன்‌ என்று உள்ளது. 


பெங்களூரு 





361 


139 


புண்டரிகாக்ஷ விட்டலா 


குந்தளாபாய்‌ 


பெங்களூரு 





362 


144 


பிரகலாதவரத விட்டலா 


கிருஷ்ணத்வைபாயனாச்‌ 
சார்‌. ஸ்ரீதாசரின்‌ 
உதவியாளராக 
இருந்தவர்‌ 


சித்ரதுர்கா 





363 


178 


பண்டரிநாத விட்டலா 


லட்சுமிபாய்‌. பாவில்‌ 
செள்ளகெரெ என்று 
குறிப்பு உள்ளது. 


சித்ரதுர்கா 





364 


196 


பத்மேச விட்டலா 


பத்தம்மா 


சித்ரதுர்கா 








365 





197 





புண்டரிகவரத விட்டலா 





கோபால 





சித்ரதுர்கா 
















































































366 201 | பத்மாவதிப்ரிய விட்டலா காவேரம்மா மைசூர்‌ 
367 221 | பங்கஜாரமண விட்டலா சூர்யநாராயண ராவ்‌ ஹாசன்‌ 
368 224 | பங்கஜாசனவந்த்ய விட்டலா ்‌. கிருஷ்ணராவ்‌ ஹாசன்‌ 
ருக்மணிபாய்‌. எண்‌ 463 
369 249 | பணிராஜசயன விட்டலா அவர்களின்‌ மனைவி பெங்களூர்‌ 
370 253 | ப்ராணமயப்ரத்யும்ன விட்டலா பாகீரதம்மா பெங்களூர்‌ 
மாவள்ளி, 
371 270 | பராத்பர விட்டலா சுந்தராபாய்‌ பெங்களூர்‌ 
யமுனாபாய்‌. எண்‌ 330 
ருக்மாங்கதராயரின்‌ 
372 278 | ப்ராணகாந்த விட்டலா மனைவி பெள்ளாரி 
சேஷாத்ரிபுரம்‌, 
373 279 | ப்ராணவல்லப விட்டலா லட்சுமிதேவம்மா பெங்களூர்‌ 
374 282 | பூதாத்ம விட்டலா சாவித்ரம்மா சித்திகட்டே 
சேஷாத்ரிபுரம்‌, 
375 287 | பரமபுருஷார்த்தப்ரத விட்டலா | நரசு பெங்களூர்‌ 
376 308 | பரமபவித்ர விட்டலா சீதம்மா. அரசிகெரெ 
377 313 | பன்னகாசலநிவாஸ விட்டலா வேங்கடலட்சுமம்மா அரசிகெரெ 
378 315 | ப்ரணதார்த்திஹர விட்டலா புட்டம்மா அரசிகெரெ 
379 349 | பூர்ணபோதபதி விட்டலா ஸ்ரீனிவாசராவ்‌ நஞ்சன்கூடு 
சென்னகிரி, 
380 366 | பட்டாபிராம விட்டலா ஸ்ரீனிவாச பெங்களூர்‌ 
381 372 | பவமானவந்தித விட்டலா துளசிபாய்‌ ஹரிஹர 
செல்லகட்டா, 
382 410 | பராக்ரம விட்டலா வெங்கோபராவ்‌ ஹிண்டினனூர்‌ 
383 413 | பரசுககாரண விட்டலா அர்காவதிபாய்‌ பெங்களூர்‌ 
சென்னகிரி, 
384 422 | பூர்ணசெளக்யதாயக விட்டலா பத்மாவதிபாய்‌ பெங்களூர்‌ 
385 434 | பிராணப்ரியராம விட்டலா ராமசந்திரராவ்‌ தரிகெரெ 








புருஷோத்தம கிருஷ்ண 

























































































386 441  விட்டலா ரத்னாபாய்‌ ட. 
துளசம்மா. 
387 482 | பத்மேச விட்டலா (78) பிராணப்ரியரின்‌ தாய்‌ ரானேபென்னூர்‌ 
388 484 | புராதனபுருஷ விட்டலா கமலாபாய்‌ பெங்களூர்‌ 
ரமாபாய்‌. ரானேபென்னூர்‌ 
ஹனுமந்தாசாரியரின்‌ 
389 506 | பரவாசுதேவ விட்டலா (80) குடும்பத்தவர்‌ ஹளேபுர 
390 519 | பவமானவந்தித விட்டலா மத்வாச்சார்‌ கதரமண்டலகி 
391 524 | ப்ராணோத்தம விட்டலா ஸ்ரீனிவாசாச்சார்‌ கதரமண்டலகி 
392 538 | புருஷூர்த்தப்ரத விட்டலா வெங்கண்ணாச்சார்ய அதணி 
393 542 | பிரசன்னகோவிந்த விட்டலா ரங்காச்சார்‌ செம்மலகி 
394 546 | பரமகிருபாகரேச விட்டலா கங்காபாய்‌ ட 
ஸ்ரீனிவாச. எண்‌ 1003 கதரமண்டலகி / 
395 553 | பரபிரம்ம விட்டலா அவர்களின்‌ மகன்‌ ரானேபென்னூர்‌ 
396 575  பரசெளக்யப்ரத விட்டலா ஜானகிபாய்‌ கதரமண்டலகி 
397 607 | பூர்ணகாம விட்டலா மத்வ கதரமண்டலகி 
398 655 | பராக்ரம விட்டலா ராமராவ்‌ சோலாபுர்‌ 
399 670 | பரமபாவன விட்டலா கமலாபாய்‌ பெங்களூர்‌ 
400 689 | பரமபுருஷோத்தம விட்டலா சுப்பம்மா பெங்களூர்‌ 
401 69௦ | பாவனசரித விட்டலா கமலம்மா பெங்களூர்‌ 
402 691 | பரமபாவனஸ்வாமி விட்டலா சீதம்மா பெங்களூர்‌ 
403 696 | பாண்டுரங்கபரிபூர்ண விட்டலா சாவித்ரி ந 
பல்லடபுரம்‌, 
404 826 | பூர்ணசுகபரித விட்டலா \. கிருஷ்ணஸ்வாமி ராவ்‌ | தஞ்சாவுர்‌ 
405 850 | பூர்ணஞான விட்டலா வெங்கடம்மா பெங்களூர்‌ 
406 864 | பிரகாசமய விட்டலா சுந்தராபாய்‌ ர 
407 875 | பிரதிப்ரேரக விட்டலா அனுசுயாபாய்‌. 5.6.1937 ட 
408 881 | பார்வதீசநுத விட்டலா ட. ட 
பரமபாவனமூர்த்திராம 
409 882 விட்டலா கிரிபாய்‌ பேலூர்‌ 
410 938 | பூர்ணசுகபரித விட்டலா மத்வராயரு பாகேபல்லி 








411 


947 


பரமாத்மபூர்ண விட்டலா 


ரத்னா. 

























































































412 959 | பூர்ணநந்தாத்மக விட்டலா சுப்பராயரின்‌ மனைவி 
413 9௦0 | பரமகிருபாநிதி விட்டலா சாவித்ரம்மா 
414 999 | பஞ்கஜநாப விட்டலா துங்கம்மா ன 
415 1086 | பரமபுருஷ்‌ விட்டலா குருடூதாசரு திருப்பதி 
416 1088  ப்ராணகாந்தஸ்வாமி விட்டலா ஸ்ரீனிவாசாச்சார்‌ படகண்ட்லா 
417 1092 | பரிபூர்ணமோகன விட்டலா குமாரம்மா. 16.11.1939 
418 1121 | பிரகலாதபோஷக விட்டலா பிமா 
419 1136 பராவரேச விட்டலா 
420 1129 | பரமபுருஷகிருஷ்ண விட்டலா சேஷம்மா பெங்களூர்‌ 
0. ஆனந்தராவ்‌. ஆற்காடு 
சேஷகிரிராயரின்‌ மகள்‌ 
சேதுபாய்‌ அவர்களின்‌ 
421 பத்மவல்லபவிட்டலா (59) 2வது மகன்‌. பெங்களூர்‌ 
422 பணிராஜசயன விட்டலா (15) பணிராஜர்‌ ட 
423 பரமசுபகர விட்டலா துர்காபாய்‌ புங்கனூர்‌ 
424 8 | பாவஜபித விட்டலா பீமக்கா இர்க்சந்த்ரா 
425 31 | பயஹாரக விட்டலா பீமண்ணா ஷில்லிபுர 
சுந்தரம்மா. 
426 43 | பாகவதஜனப்ரிய விட்டலா சஞ்சீவிராயரின்‌ மகள்‌ அரெகெரெ 
427 73 | பாக்யதாயக விட்டலா கிருஷ்ணய்யா பெங்களூர்‌ 
ஹ்ருஷீகேசர்‌ எண்‌ 985 
428 128 | பவதாரகஹரி விட்டலா அவர்களின்‌ தாய்‌ அரசிகெரெ 
429 154 | பக்தப்ரிய விட்டலா யங்கம்மா சித்ரதுர்கா 
430 159 | புவனேஷ விட்டலா ஷ்யாமராவ்‌ சித்ரதுர்கா 
431 164 | பதரிநாத விட்டலா நாராயணராவ்‌ சித்ரதுர்கா 
432 212 | பக்தவத்ஸல விட்டலா குருராஜாச்சார்‌ சென்னகிரி. 
433 213 | பூகாந்த விட்டலா சீதாபாய்‌ ஹாசன்‌ 
434 310 | பிரம்மாதிவந்த்ய விட்டலா சீதாராமராவ்‌ அரசிகெரெ 
435 448 | பூதேவிபதி விட்டலா பத்மாவதிபாய்‌ ட 































































































436 465 | பாலகோபால விட்டலா கிட்டு அரசிகெரெ 
மல்லேஸ்வரம்‌, 
437 570 | பூவஜாரிப்ரிய விட்டலா அம்பாஜிராவ்‌ பெங்களூர்‌ 
438 603 பிந்துமாதவ விட்டலா ப்‌ ப 
439 661 | புவனாதிபதி விட்டலா லட்சுமணனின்‌ மனைவி 
440 678 | பிரம்மண்யதேவ விட்டலா மாலதி 
441 989 | புவனேச விட்டலா பாக்யலட்சுமம்மா. 
442. 1047 பீமேசகிருஷ்ண விட்டலா ன்‌ டத 
443 1134 | பயபரிஹாரக விட்டலா லலிதம்மா பெங்களூர்‌ 
க்ளோஸ்பேட்‌ / 
444 1081 | பதரிவாச விட்டலா டட ராமநகர்‌ 
ரங்கதாசர்‌. ஸ்ரீஹரியின்‌ 
பக்தர்‌. சுமார்‌ 30ம்‌ 
445 22 | மங்களாங்க விட்டலா வயதிலேயே இறந்தார்‌. கொடிகெஹல்லி 
பீமதாசர்‌. பாவில்‌ 
மாரண்ணஹல்லி என்று | மாகண்டலஹல்‌ 
446 68 | மாதவமூர்த்தி விட்டலா குறிப்பு உள்ளது. லி 
ராமாச்சார்‌. 
பத்மனாபதாசரின்‌ மகன்‌. 
பாவில்‌ 
மாரஜனகவிட்டலா என்று 
447 71 | மாரஜனகமோஹன விட்டலா குறிப்பு உள்ளது பல்லடம்‌ 
448 112 | மத்வமுனிவரத விட்டலா ராகவேந்திரராவ்‌, சித்ரதுர்கா 
449 127 | மத்வவல்லவ விட்டலா பூர்ணபோதராயாச்சார்‌ சித்ரதுர்கா 
ராமசந்திர. ௦. 
கிருஷ்ணமூர்த்தி 
450 131 | முக்திதாயக விட்டலா அவர்களின்‌ 2வது மகன்‌ பெங்களூர்‌ 
451 149 | முக்தீச விட்டலா ஸ்ரீனிவாசராவ்‌ சித்ரதுர்கா 
452 150 | மதுராநிலய விட்டலா கிருஷ்ணமூர்த்திராவ்‌ சித்ரதுர்கா 
453 155 | மயாவரத விட்டலா காவேரம்மா சித்ரதுர்கா 
454 157 | முக்தாஸ்ரய விட்டலா கமலாபாய்‌ சித்ரதுர்கா 
455 168 | மத்வநாத விட்டலா பீமாச்சார்‌ சித்ரதுர்கா 
456 182 | மாதவவிட்டலா செள. அம்பாபாய்‌ பெனகொண்டா 
457 183 | மத்வேச விட்டலா சன்னுதராயர்‌ பண்டரஹல்லி 
458 188 | மத்வரமண விட்டலா நாகம்மா சித்ரதுர்கா 
கிருஷ்ணம்மா. 11.8. 
கிருஷ்ணராயரின்‌ 
459 191 | முரளிலோல விட்டலா (92) மைத்துனி சித்ரதுர்கா 
460 193 | மதுராநாத விட்டலா சோடம்மா சித்ரதுர்கா 













































































461 195 | மாயாரமண விட்டலா கமலம்மா சித்ரதுர்கா 
சுந்தரம்மா. 
462 238 | மங்களாத்மகராம விட்டலா ..பாபிராயரின்‌ மனைவி | பெங்களூர்‌ 
463 246 | மந்தராத்ரிதர விட்டலா கிருஷ்ணமூர்த்தி ராவ்‌ பெங்களூர்‌ 
464 275 | மத்வப்ரிய விட்டலா நரசிங்கப்பா / நரஹரிராவ்‌ | சித்திகட்டே 
465 286 | மதுததனமோஹன விட்டலா சுந்தராபாய்‌ சித்திகட்டே 
466 318 | மத்வாந்தர்கத விட்டலா ஹயவதனாச்சார்‌ ரானேபென்னூர்‌ 
467 320 | மோக்ஷதாயக விட்டலா ப. கிருஷ்ண ராவ்‌, கார்ட்‌ ஹரபன்னஹல்லி 
கந்தாசாரின்‌ 
468 330 | மாரஜனக விட்டலா கிருஷ்ணராவ்‌ ஹரபன்னஹல்லி 
469 364 | மாதவமோஹன விட்டலா சீதாபாய்‌ பெங்களூர்‌ 
470 358 | மாதனோஹர விட்டலா கபில நஞ்சன்கூடு 
471 375 | மாரமணவிட்டலா சாவித்ரம்மா சித்ரதுர்கா 
ரங்கநாத எண்‌ 544 
472 385 | மதுசூதன விட்டலா அவர்களின்‌ மகன்‌ பெங்களூர்‌ 
473 393 | மங்களகர விட்டலா பாகீரதி பெங்களூர்‌ 
474 398 | மங்கள நாம விட்டலா பத்மாவதி. பெங்களூர்‌ 
475 400 | மங்களமூர்த்தி விட்டலா ராஜாராவ்‌. நஞ்சன்கூடு 
476 429 | மங்களமோஹன விட்டலா கோபிபாய்‌ தரெகெரெ 
477 430 | மாரஜனக விட்டலா சரஸ்வதிபாய்‌ தரெகெரெ 
478 435 | மாமனோஹாரராம விட்டலா த பெங்களூர்‌ 
வெங்கோபராவ்‌. கோ 
குறிப்பு - 508 துளசாபாய்‌ 
இவரின்‌ மகள்‌ கூறியதை 
479 483 | மனோமய விட்டலா (30) நான்‌ எழுதியிருக்கிறேன்‌. | கதரமண்டலகி 
480 496 | மாருதிவல்லப விட்டலா ராமராவ்‌ 
எடவி பீமாச்சார்‌. பற்பல 
481 515 | மாருதீச விட்டலா பாடல்களை இயற்றியவர்‌ | கதரமண்டலகி 
482 529 | முகுந்தமுரமர்த்தன விட்டலா சோனாபாய்‌ கதரமண்டலகி 
483 535 | முக்தீச விட்டலா சோனாபாய்‌ கதரமண்டலகி 
பிரகலாதாச்சார்‌. எண்‌ 1003 
484 552 | முகுந்தமோதப்ரத விட்டலா அவர்களின்‌ தம்பி கதரமண்டலகி 








485 





583 





முக்தஜனாஸ்ரய விட்டலா 














கமலாபாய்‌. அடூர்‌ 












































வெங்கோபராயரின்‌ 
486 589 | முக்தகாரண விட்டலா மனைவி தார்வாட்‌ 
487 558 | மத்குருப்ரிய விட்டலா அனந்த கதரமண்டலகி 
488 612 | மாருதிப்ரிய விட்டலா பத்மாவதிபாய்‌ சிக்கேரூரு 
எல்லினூரு 
489 620 | முக்யகாரண விட்டலா வெங்கடரமணய்யா (குணிகல்‌) 
கமலம்மா. 
திம்மண்ணனின்‌ 
490 622 | மங்களமஹிமசுபாங்க விட்டலா | மனைவி 1. 
491 634 | மோஹனலோல விட்டலா ட ட 
492 697 | முராந்தக விட்டலா ட ட 
493 700 | மோஹனழுூர்த்தி விட்டலா ஸ்ரீனிவாஸ்‌ ஆனேகுடி 
494 886 | மஹாஸ்வாமி விட்டலா காவேரிபாய்‌ ட. 
மங்களமூர்த்திவிஹங்ககமன 
495 956 | விட்டலா லலிதம்மா தாவண்கெரெ 
க்ளோஸ்பேட்‌ / 
496 961 | மாதவஸ்வாமி விட்டலா அச்சம்மா ராமநகர்‌ 
497 980 | மாதவ நரஹரி விட்டலா சுந்தரம்மா ர. 
498 982 | முக்திதாயகமாரமண விட்டலா | தத்தாத்ரேய 1. 
499 1024 | முரளிதரமோஹன விட்டலா நரசிங்கராவ்‌ . 
500 1051 | மதுஸ்வாமிஹரி விட்டலா நரஹரி ஆச்சார்‌ . 





501 


1048 


மத்வேசவேதவ்யாஸ விட்டலா 


பீமராயரின்‌ மகன்‌ 





























502 1072 | மாரமணதேவ விட்டலா பார்கவிபாய்‌ 1 
லட்சுமிகாந்தராயரின்‌ 

503 1080 மங்களமஹிம விட்டலா மனைவி ன்‌ 

504 1090 | மத்வநாத விட்டலா பத்மாவதிபாய்‌ ட 

505 1094 முக்திதாயகமோஹன விட்டல சாவித்ரம்மா 02-11-1939 








506 


880 


மருதாந்தர்கதஸ்ரீ விட்டலா 



























































மயாரமணனமோஹன 
507 1099 | விட்டலா வெங்கோபாச்சார்‌ ஹிந்துபுர்‌ 
மங்களமூர்த்திமோஹன 
508 1104 விட்டலா சேஷம்மா 
மத்வேச நரஹரி மோஹன 
509 1116 | விட்டலா பிரகலாதராவ்‌ சித்ரதுர்கா 
510 1117 | மனோஞரூர்த்தி விட்டலா ட்ட சித்ரதுர்கா 
பிரகலாதராவ்‌ 
510௮ முத்துமோஹன விட்டலா அவர்களின்‌ மகள்‌ பெங்களூர்‌ 
511 முனிவந்த்ய விட்டலா KM. வெங்கோபராவ்‌ பெங்களூர்‌ 
512 29 | யாதவேச விட்டலா ராகவேந்த்ராச்சார்‌ திபகூர்‌ 
மல்லேஸ்வரம்‌, 
513 47 | யாதவவிட்டலா சராக்‌ கிருஷ்ணராவ்‌ பெங்களூர்‌ 
514 63 | யதுகுல நந்தன விட்டலா கோபாலய்யா சோகால 
வெங்கம்மா. 
515 93 | யாதவேந்திர விட்டலா ரமாகாந்தரின்‌ தாய்‌ ஹரிஹர 
பத்மாவதம்மா. எண்‌ 812 சேஷாத்ரிபுரம்‌, 
516 263 | யாதவகிருஷ்ண விட்டலா அவரின்‌ மனைவி பெங்களூர்‌ 
517 450 யஞோேஷ விட்டலா லட்சுமம்மா ப 
518 573 | யோகீஷவிட்டலா வக்கீல்‌ ரானேபென்னூர்‌ 
க்ளோஸ்பேட்‌ / 
519 966 | யாதவேஷ விட்டலா சுப்பராயரின்‌ மனைவி ராமநகர்‌ 
520 1006 | யாதவேஷகிருஷ்ண விட்டலா 
521 1007 | யோககம்யஸ்வாமி விட்டலா லட்சுமி நரசய்யா கலாமந்திரம்‌ 
522 292 | யதுநாத மோஹன விட்டலா சேதுமாதவாச்சார்‌ 2: 
525 42 | ரங்கேஷ விட்டலா சஞ்சீவராயர்‌ அரகெரெ 
524 82 | ரங்கநாத விட்டலா தங்கப்பா கமகேரி 








525 





85 





ரகுராம விட்டலா 





சேஷகிரிராயர்‌ (சத்ரத்தா) 
ஹார்மோனியம்‌. பல 
பாடல்களை 


இயற்றியவர்‌. 





சித்திகட்டே 








௦. கிருஷ்ணராவ்‌ (சுவர்ண) 
பல பாடல்களை 

























































































526 91 | ரமாகாந்த விட்டலா (5) இயற்றியவர்‌ ஹரிஹர 
விஸ்வேஸ்வரபுர 
527 1௦௦ | ரகுநந்தன விட்டலா தாயம்மா ம்‌, பெங்களூர்‌ 
528 123 | ரமானந்த விட்டலா ராமண்ணா ஹெப்பாள்‌ 
529 137 | ரமேஷ விட்டலா கிருஷ்ணராயர்‌ மைதர்‌ 
530 156 | ராதாப்ரிய விட்டலா பத்மாவதி சித்ரதுர்கா 
குண்டம்மா. 
பெனுகொண்ட 
ஹுச்சாச்சாரியரின்‌ 
531 167 | ருக்மிணீச விட்டலா (86) மனைவி சித்ரதுர்கா 
532 185 | ரமாநாத விட்டலா புட்டாச்சாரியரின்‌ தங்கை | சித்ரதுர்கா 
533 190 | ரமாவல்லப விட்டலா (67) சரசம்மா. 2.11.1939 சித்ரதுர்கா 
534 237 | ரகுராமசந்திர விட்டலா ௦. ஸ்யாமராவ்‌ பெங்களூர்‌ 
ஜீவுபாய்‌ (துளசிபாய்‌) எண்‌ 
240 பிரகலாத்‌ அவர்களின்‌ | மங்களசதனம்‌, 
535 241 | ரமாதவராம விட்டலா மனைவி பெங்களூர்‌ 
கோபம்மா / கோபிபாய்‌. 
எண்‌ 1935 
ருக்மாங்கதராயரின்‌ 
536 242 | ராஜீவலோசன விட்டலா (44) தங்கை பெங்களூர்‌ 
537 283 | ரமாபதி விட்டலா யமுனாபாய்‌ பாகேபல்லி 
538 285 | ரமாரமணமோஹன விட்டலா ருக்மிணிபாய்‌ 
539 307 | ரமாமனோஹரராம விட்டலா ஜயம்மா அரசிகெரெ 
540 317 | ராமகோவிந்த விட்டலா அரசிகெரெ 
541 337 | ரமாமனோஹர விட்டலா ரமாபாய்‌ ரானேபென்னூர்‌ 
542 371 | ரமாவர விட்டலா ஸ்ரீனிவாசாச்சார்‌ சிப்பகிரி 
கோவிந்தராவ்‌ / 
543 377 | ராமராம விட்டலா கோபாலராவ்‌ ஹரிஹர 
544 384 | ரமாரமணவிட்டலா அஹல்யாபாய்‌ பெங்களூர்‌ 
பாதராயணாச்சார்‌ 
545 429 | ரமாமனோவல்லப விட்டலா ஆனந்தமந்திர ஹுணுசர்‌ 
546 455 | ரமாப்ரிய விட்டலா குண்டம்மா, i 
547 456 | ராமகிருஷ்ண விட்டலா ராமராஜ்‌ அரசிகெரெ 
548 457 | ரமாரமணராம விட்டலா சுந்தர அரசிகெரெ 
549 470 | ரமாநாதமோஹன விட்டலா நரசம்மா அரசிகெரெ 
550 489  ராஜேந்திரராம விட்டலா . ஹரிராவ்‌ கடப்பா 




































































551 490 | ராகவேஷராம விட்டலா குருராவ்‌ அனந்தபுரம்‌ 
பாண்டுரங்கி 
ஹச்சாச்சார்‌. பா குறிப்பு - 

552 5௦9 | ரமானந்தஸ்ரீச விட்டலா ரமானந்தஸ்ரீத விட்டலா. | ரானேபென்னூர்‌ 

553 521 | ரகுகுலஸ்வாமி விட்டலா வெங்கடாச்சார்‌ கதரமண்டலகி 

554 523 | ரகுவர விட்டலா ஹனுமந்தாச்சார்‌ கதரமண்டலகி 
வாசுதேவாச்சார்‌ 

555 564 | ரகுநந்தனதேவ விட்டலா மஹாஜன்‌ ரானேபென்னூர்‌ 

556 565 | ராகவேந்திர விட்டலா ராஜாராவ்‌. அரசிகெரெ 

557 576 | ரமாமனோவல்லப விட்டலா நரசிம்மாச்சார்‌ பெங்களூர்‌ 

558 650 | ரமாவினுத விட்டலா குருராவ்‌ te 

559 669 | ரமாமனோவல்லப விட்டலா கிருஷ்ணமூர்த்திராவ்‌ கோலார்‌ 

560 673 | ருக்மிணிகாந்த விட்டலா சுப்பராயர்‌. 28.03.1936 

561 809 | ரமாப்ரிய விட்டலா டட ன 

562 810 | ராமஸ்வாமி விட்டலா ஸ்ரீனிவாச மூர்த்தி பெங்களூர்‌ 

563 884 | ரமாரமணமனோஹரவிட்டலா | ராகவேந்திரராவ்‌ வேலூர்‌ 

564 955  ராமசந்திரவரத விட்டலா ஸ்ரீனிவாசமூர்த்தி தாவண்கெரெ 

565 972 | ரமேஷஸ்வாமி விட்டலா 

566 1049 | ராமகிருஷ்ணஹரி விட்டலா ஜயம்மா ஹொசதுர்கா 

567 1054 | ரமாலோல விட்டலா (57) பீமசேனராவ்‌ சாம்ராஜ்பேட்‌ 

568 1059 | ரகுநந்தனராம விட்டலா வெங்கடலட்சுமம்மா 

569 1087 | ரமாநாத விட்டலா 

570 1096 | ரமேசமோஹாூன விட்டலா நாகராஜராவ்‌. 10-04-1939 




















571 


1105 


ராஜராம விட்டலா 


ரகுநாதராவ்‌. 07-12-1939 





572 


1132 


ரகுராமசந்திர விட்டலா 


சுந்தரராயரின்‌ மருமகன்‌ 





நஞ்சன்கூடு 





















































573 350 | ரமாலோல விட்டலா (99) பத்மாவதி பாய்‌ 
ராஜாராவ்‌. எண்‌ 949 
நாராயணராயரின்‌ 
இரண்டாவது மகன்‌. 
சரஸ்வதிபாய்‌ 
அவர்களின்‌ தம்பி. 
15.11.1936 ஆனந்த 
நிலையத்தில்‌ அங்கிதம்‌. 
கோ குறிப்பு - என்‌ 
574 ரகுபதிராம விட்டலா (23) புத்தகத்தில்‌ இல்லை. பெங்களூர்‌ 
லட்சுமி நரசப்பா. 
ஆனந்தபூர்ணரின்‌ 
மூன்றாவது மகன்‌. பா 
லட்சுமிநரசிம்மமோஹன குறிப்பு - லட்சுமி நரசிம்ம 
575 23 | விட்டலா விட்டலா. கொடிகெஹல்லி 
576 6 | லட்சுமிதவ விட்டலா ஸ்ரீனிவாசராவ்‌ முளபாகிலு 
எண்‌ 202 ரங்கராயரின்‌ 
577 117 | லட்சுமிரமண விட்டலா மனைவி அரசிகெரெ 
ரங்கநாதராயரின்‌ 
578 135 | லோகேச விட்டலா மனைவி பெங்களூர்‌ 
சுப்பம்மா (பேபம்மா). 
மைதர்‌ 8. ரங்கராயரின்‌ 
குடும்பம்‌. 1.6. 
579 192 | லகுமீச விட்டலா (73) கிருஷ்ணராயரின்‌ மகள்‌ | சித்ரதுர்கா 
லட்சுமிநாராயணமோஹன கெளரம்மா. எண்‌ 144 
580 929 | விட்டலா அவர்களின்‌ மனைவி ஹாசன்‌ 
581 255 | லட்சுமிமனோஹர விட்டலா Dv. ராமராவ்‌ ஹொஸ்பேட்‌ 
582 332 | லட்சுமிநிவாஸ விட்டலா வாசுதேவராவ்‌ பெங்களூர்‌ 
583 344 | லட்சுமிப்ரிய விட்டலா சுப்பம்மா. ஷிவமொக்கா 
584 362 லட்சுமிப்ரிய விட்டலா சுப்பம்மா. ல்‌ 
585 373 | லட்சுமி நரசிம்ம விட்டலா லட்சுமம்மா ஹரிஹர 










































































586 381 | லட்சுமி நாராயண விட்டலா துங்கம்மா / துங்காபாய்‌ பெங்களூர்‌ 
ராஜிபாய்‌. ஆற்காட்‌ 
சேஷகிரிராயரின்‌ 
587 390 | லட்சுமி நாத விட்டலா (61) மகளின்‌ மகள்‌ மைதர்‌ 
588 423 | லட்சுமீச விட்டலா பீமாச்சார்‌ சென்னகிரி. 
589 4/0 | லோகவல்லப விட்டலா வாசுதேவராவ்‌ ட 
590 462 | லட்சுமிவிலோல விட்டலா ஸ்ரீனிவாசராவ்‌ கான்கானஹல்லி 
591 517 | லாவண்யமூர்த்தி விட்டலா ஸ்ரீனிவாச / ஹனுமந்த கதரமண்டலகி 
592 530 | லட்சுமீச விட்டலா சீதாபாய்‌ கதரமண்டலகி 
593 544  லோகபந்து விட்டலா கிருஷ்ணாசார்‌ க்‌ 
594 547 | லோகநாத விட்டலா தம்மண்ணாச்சார்‌ ட்‌ 
595 595 | லோகேசமோஹன விட்டலா குருராயர்‌ பாய்டகி 
சீதம்மா. எண்‌ 18 
596 619 | லட்சுமீச மோஹன விட்டலா அவர்களின்‌ மனைவி சித்ரதுர்கா 
597 878 | லட்சுமிபதிவரத விட்டலா விமலா ட 
598 994 | லோகபாவனஸ்வாமி விட்டலா | ஷ்யாமராவ்‌ சாம்ராஜ்பேட்‌ 
599 1021 | லோகநாத விட்டலா விஜயேந்திரராவ்‌ ட 
600 1028 | லாவண்யகுணநிதி விட்டலா கமலாபாய்‌. 16.02.1939 2 
க்ளோஸ்பேட்‌ / 
601 1051 | லீலாமூர்த்தி விட்டலா பாகம்மா ராமநகர்‌ 
602 1070 | லோகப்ரியராம விட்டலா சாவித்ரம்மா 1. 
1/.௦.வெங்கட ராவ்‌. 
சீதாபாயின்‌ மகன்‌. 
20.8.1939. கோ குறிப்பு - 
31.8.1939 என்று கார்டில்‌ பசவன்குடி, 
603 1077 | லட்சுமிமனோஹர விட்டலா எழுதப்பட்டிருக்கிறது. பெங்களூர்‌ 
பத்த வவ ட்ப குத்தி பண்டிதரின்‌ மகள்‌. 
604 1091 | விட்டலா 10.11.1939 1 
605 1119 | லட்சுமிநாராயண விட்டலா சேஷய்ய செட்டி சென்னபட்டிணா 














லட்சுமிநரசிம்மஸ்வாமி 











606 1138 | விட்டலா நரசம்மனின்‌ அக்கா ட 

607 163 | லட்சுமிகாந்த விட்டலா செள. நாகம்மா சித்ரதுர்கா 
608 277 | லட்சுமிபதி விட்டலா Kk. வெங்கடகிரிராவ்‌ பாண்டவபுர 
609 1068 | லட்சுமிநரசிம்ம விட்டலா குண்டுராவ்‌ வக்கீல்‌ குருடி 





ஷில்லபுர, மாகடி 






























































610 32 | வரத விட்டலா சிக்க ஹனுமந்தய்யா தாலுகா 
தொட்ட ஹனுமந்தய்யா. 
பா குறிப்பு - ஹரேச ஷில்லபுர, மாகடி 
611 33 | வரேஷ விட்டலா விட்டலா. தாலுகா 
ஷில்லபுர, மாகடி 
612 34 | வாரிஜவதன விட்டலா மத்வராவ்‌ தாலுகா 
ஷில்லபுர, மாகடி 
613 35 | வெங்கடாசல விட்டலா ஸ்ரீனிவாசாச்சார்‌ தாலுகா 
ஷில்லபுர, மாகடி 
614 36 | வெங்கடகிரிவாச விட்டலா நரசிம்மாச்சார்‌ தாலுகா 
615 49  வரதமோஹன விட்டலா சேஷகிரிராவ்‌ பெங்களூர்‌ 
வாமனகிருஷ்ண 
616 74 | வரதேச விட்டலா தேஷ்பாண்டே. கமகேரி 
கிருஷ்ணமூர்த்திராவ்‌ - பா 
617 111 | வரகுருகோபால விட்டலா (54) குறிப்பு - ஹாசன்‌. பெங்களூர்‌ 
ராஜம்மா. 
K.8.கிருஷ்ணராயரின்‌ 
618 104 | வைகுண்டவாச விட்டலா (68) மகள்‌ சித்ரதுர்கா 
எண்‌ 35 நரஹரி ராயரின்‌ 
619 208 | வரகுருமத்வேச விட்டலா மகன்‌ (சிறுவன்‌) நிஜகல்லு 
620 240 | வேணுகானப்ரிய விட்டலா (71) பிரகலாதராவ்‌ பெங்களூர்‌ 
621 267 | வடபத்ரசாயி விட்டலா சீதம்மா பெங்களூர்‌ 
622 274 | வெங்கடரமண விட்டலா வெங்கடேச மூர்த்தி பெங்களூர்‌ 
சேஷாத்ரிபுரம்‌, 
623 280 | விஸ்வேஷ விட்டலா சாவித்ரம்மா பெங்களூர்‌ 
624 284 | வெங்கடாசலஸ்வாமி விட்டலா | சுந்தரம்மா சித்ரதுர்கா 
625 293 | வேதகோசர விட்டலா சுபத்ராபாய்‌ சித்திகட்டே 








சிந்தாமணி / 








































































































626 300 | விஸ்வரக்ஷக விட்டலா கிருஷ்ணப்பா அரசிகெரெ 

627 302 | விஸ்வம்பர விட்டலா ஈ.ஈ. நரசிம்மய்யா அரசிகெரெ 

628 312 | விஹங்கநாதகமன விட்டலா குண்டம்மா அரசிகெரெ 

629 341 | விஹகேந்திரகமன விட்டலா கிருஷ்ணா ரானேபென்னூர்‌ 

630 342 | வெங்கடகிரிநாத விட்டலா சேஷம்மா பெங்களூர்‌ 

631 374 | விஷ்வாதார விட்டலா சாவித்ரம்மா ஹரசனஹல்லி 
சேகேபேலி, 

632 394 வரதராஜ விட்டலா (104) கோவிந்தாச்சார்‌ பெங்களூர்‌ 

633 397 | வரதாயக விட்டலா குண்டுராவ்‌. பெங்களூர்‌ 

634 433 | வசுதேவசுதஸ்ரீச விட்டலா ௦.௩.கிருஷ்ண ராவ்‌ ஷில்லகட்ட 

635 464 | வெங்கடராம விட்டலா வெங்கட நாராயணப்பா அரசிகெரெ 

636 469 | விஷ்வமோகனதேவ விட்டலா ஹனுமந்தராவ்‌ அரசிகெரெ 

637 472 | விஷ்வேசபூர்ண விட்டலா ராதாபாய்‌ திபட்டூர்‌ 

638 486 | வித்யாதீச விட்டல ராகவேந்திர ராவ்‌ சித்திகட்டே 

639 488 | வைராக்யநிதி விட்டலா அடிகே கிருஷ்ணாச்சார்‌ சாம்ராஜ்பேட்‌ 

640 528 | வைகுண்டநாராயண விட்டலா | துளசாபாய்‌ கதரமண்டலகி 

641 506 | பரவாசுதேவ விட்டலா. செள. ரமாபாய்‌ ட 

642 518 | விஜயரகுபதி விட்டலா கிருஷ்ணாச்சார்‌ கதரமண்டலகி 

643 விஜயரகுபதி விட்டலா ப 1: 

644 531 | விஜயப்ரிய விட்டலா வெங்குபாய்‌ கதரமண்டலகி 

645 559 | விசோக விட்டலா ரங்காச்சார்‌ ரானேபென்னூர்‌ 

சாமண்ண நாயகரின்‌ 
646 562 | வெங்கடநாத விட்டலா அக்கா ரானேபென்னூர்‌ 
ஹனுமந்தாச்சார்‌ 

647 590 | வித்யாதீச விட்டல புரோகிதர்‌ ரானேபென்னூர்‌ 

648 605 | வேதசுவேத்ய விட்டலா ரமாபாய்‌ ரானேபென்னூர்‌ 

649 614 | வாரிஜநாப விட்டலா நாராயணராவ்‌ சல 

650 615 | வேதமய விட்டலா நரசுபாய்‌ ர 

651 641 | வாஜிவதன விட்டலா நரஹரிராவ்‌ ஸ்ரீரங்கம்‌ 

652 662 | விஸ்வகாரண விட்டலா லட்சுமணனின்‌ அத்தை ட 

653 663 | வித்யாபதி விட்டலா வெங்கடராவ்‌ 

654 664 | வித்யாநிதி விட்டலா ராகவேந்திர ராவ்‌ 

655 811 வாசுதேவசர்வோத்தம விட்டலா | 119.1936 மாலூர்‌ 
















































































656 845 | வசுதேவசுதகிருஷ்ணவிட்டலா | காவேரம்மா 1 
657 865 | விஜயரங்கேச விட்டலா கமலாபாய்‌. 1 
658 874 | வியாஸமுனிவரத விட்டலா சாரதாபாய்‌ மைதர்‌ 
வெங்கடராவ்‌. ஸ்ரீ தாசரின்‌ 
659 943 | வரதராஜ விட்டலா. மகன்‌ தேவராயனதுர்கா 
க்ளோஸ்பேட்‌ / 
660 962 | வெங்கடாத்ரிவாச விட்டலா வெங்கட லட்சுமம்மா ராமநகர்‌ 
661 978 | வரதகோபால விட்டலா டட ட 
662 1025 | வாசுதேவமூர்த்தி விட்டலா (18) | ॥.8. ஷ்யாமராவ்‌. 12.2.1939 | :. 
சேதுபாய்‌. பாவில்‌ 
அங்கித எண்‌ 
663 1032 | வாசுதேவானந்த விட்டலா குறிப்பிடவில்லை. கடப்பா 
664 1036 | வசுதேவசுதமோஹன விட்டலா | மோஹன்‌ கடப்பா 
க்ளோஸ்பேட்‌ / 
665 1065 | வாசுதேவானந்த விட்டலா (19) சுந்தராபாய்‌. 24.7.1939 ராமநகர்‌ 
பசவன்குடி, 
666 94 | வேதேச விட்டலா ரகுநாதராயரு பெங்களூர்‌ 
667 125 | வசுதேவசுத விட்டலா (94) ரகுநாதாச்சார்‌ சித்ரதுர்கா 
668 169 | விஸ்வநாத விட்டலா வெங்கடகிரிராயரு சித்ரதுர்கா 
வெங்கடசுப்பய்யா 
669 231 | விஜயசாரதி விட்டலா ஷெட்டரு ஹாசன்‌ 
670 273 | விஷ்ணுசர்வோத்தம விட்டலா | ஸ்ரீனிவாசமூர்த்தி ராவ்‌ சித்திகட்டே 
671 1141 | விதிஜனக விட்டலா ந த 
672 4 | ீமனோகர விட்டலா வேதவியாஸ ராவ்‌ இர்க்சந்த்ரா 
673 20 | ஸ்ரீநாத விட்டலா கோபாலய்யா கொடிகெஹல்லி 
வெங்குபாய்‌. பாவில்‌ 
வெங்கோபாச்சார்ய 
674 39 | ஸ்ரீராம விட்டலா என்று உள்ளது. பெங்களூர்‌ 
675 41 | ரீலோல விட்டலா நாகம்மா உருடிகெரெ 































































































676 45 | ஸ்ரீநிதி விட்டலா பீமாச்சார்‌ பெங்களூர்‌ 
ஷ்யா. நாராயணராவ்‌. 
பாவில்‌ 
சுபகுணபரிதமோகனவிட்‌ 
677 48 | சுபகுணபரித விட்டலா டலா என்று உள்ளது. பெங்களூர்‌ 
678 53 | ்ரீதரமோகன விட்டலா 8.5. கிருஷ்ணமூர்த்தி பெங்களூர்‌ 
679 55 | ஸ்ரீரகுராம விட்டலா சேஷோகிருஷ்ண ஹிக்கல்லு 
குருராஜாச்சார்‌. ஸ்ரீ 
680 57 | ்ரீப்ராணநாதமோகன விட்டலா | சேஷதாசரின்‌ மனைவி பாகேபல்லி 
681 58 | ்ரீதசர்வேச விட்டலா பீமராவ்‌ கோலார்‌ 
லட்சுமம்மா. எண்‌ 996 ஹர்த்தி, மாகடி 
682 6௦ | ்ரீரமாதவ விட்டலா அவரின்‌ மனைவி தாலுக்கா 
683 61 | ்ரீகாந்த மோகன விட்டலா வெங்கடேசகுருராவ்‌ பெங்களூர்‌ 
684 72 | ்ரீகாந்த விட்டலா வெங்கடாசலதாசர்‌ குணிகல்‌ 
685 76 | ்ரீபதிமோகன விட்டலா பாரதிபாய்‌ பெங்களூர்‌ 
ரிந்தவ்வா. பாவில்‌ 
இந்திராபதிவிட்டலா 
686 81 | ்ரீஇந்திராபதி விட்டலா என்று உள்ளது. கமகேரி 
சேஷாத்ரிபுரம்‌, 
687 99 | ்ரீகிருபாநிதிராம விட்டலா லட்சுமம்மா பெங்களூர்‌ 
688 106 | ்ரீரிவல்லப விட்டலா ஸ்ரீதர மூர்த்தி அரசிகெரெ 
689 114 | ஸ்ரீரிகோவிந்த விட்டலா சுப்பராவ்‌ கோரிபிதனூர்‌ 
தொட்ட ராஜாராயரின்‌ 
690 115 | ஸ்ரீரிராமகிருஷ்ண விட்டலா மனைவி அரசிகெரெ 
ஹோட்டல்‌ நாராயண 
691 121 | ஸ்ரீரிரமண விட்டலா ராவ்‌ அரசிகெரெ 
692 138 | ்ரீரிமாதவ விட்டலா ராஜம்மா, மைதர்‌ 
693 153 | ஸ்ரீரிநிதி விட்டலா நாகரத்ன பாய்‌ சித்ரதுர்கா 
694 174 | ஸ்ரீதர விட்டலா ஷ்யாமராயரின்‌ மனைவி | சித்ரதுர்கா 
695 177 | ஸ்ரீகிருஷ்ண விட்டலா வாசுதேவழூர்த்தி சித்ரதுர்கா 
1.8. கிருஷ்ணராவ்‌. கோ 
குறிப்பு : இதே அங்கிதம்‌ 
ஸ்ரீதாசரின்‌ பேத்திக்கும்‌ 
இருக்கிறது. சரி 
696 189 | சேஷாத்ரீ ச விட்டலா (103) பார்க்கவும்‌. சித்ரதுர்கா 
697 198 | ஸ்ரீரிசத்யேச விட்டலா கோபம்மா சித்ரதுர்கா 
698 203 | ஸ்ரீரிநாத விட்டலா (70) இந்திராபாய்‌ சித்ரதுர்கா 
699 204 | ஸ்ரீரிரமேஷ விட்டலா வெங்கடராயரு சித்ரதுர்கா 
700 207 | ஸ்ரீரமண விட்டலா நரஹரிராயரின்‌ மனைவி | நிஜகல்லு 








ராமஸ்வாமி. பா குறிப்பு : 
















































































701 227 | ஸ்ரீரிநாராயண விட்டலா ஊர்‌ - சிக்ககடலூர்‌ ஹாசன்‌ 
702 235 | ரர கோபாலகிருஷ்ண விட்டலா | நாராயண பெங்களூர்‌ 
703 236 | ஸ்ரீரங்கமூர்த்தி விட்டலா லட்சுமி நரசப்பா, கடகத்தூர்‌ 
வேணுபாய்‌. எண்‌ 209 
704 247 | ஸ்ரீமுகுந்த விட்டலா அவர்களின்‌ மனைவி பெங்களூர்‌ 
705 251 | ்ரீகேசவ விட்டலா கோபம்மா பெங்களூர்‌ 
705௮ ஸ்ரீநிகேதன விட்டலா லட்சுமம்மா அரசிகெரெ 
706 311 | ரரீமனோகர விட்டலா சுப்பராயர்‌, அரசிகெரெ 
707 326 | ஸ்ரீகுருநாத விட்டலா ருத்ராச்சார்‌ அரசிகெரெ 
கரிதி கிருஷ்ணய்ய 
708 227 | சிஷ்டஜனபரிபாலக விட்டலா ஷெட்ரு அரசிகெரெ 
709 355 | ்ரீஜயநாத விட்டலா ராஜம்மா நஞ்சன்கூடு 
710 356 | ஸ்ரீரங்கமூர்த்தி விட்டலா (100) சத்யபோத நஞ்சன்கூடு 
711 357 | சாந்தப்ரிய விட்டலா சரோஜா நஞ்சன்கூடு 
712 359 | ஸ்ரீபதிராம விட்டலா ராம நஞ்சன்கூடு 
713 363 | ஸ்ரீதேவிபதி விட்டலா தாராபாய்‌ அரசிகெரெ 
714 ஸ்ரீசசர்வேச விட்டலா (51) ௦. பீமசேனராவ்‌ பெங்களூர்‌ 
லலிதாபாய்‌. அமல்தார்‌ 
ரகுநாதராவ்‌ அவர்களின்‌ 
715 ஸ்ரீஇந்திராலோல விட்டலா பேத்தி பெங்களூர்‌ 
நரசிங்கராவ்‌. ஆற்காட்‌ 
சேஷகிரிராயரின்‌ பசவன்குடி, 
716 ஸ்ரீகரார்ச்சித விட்டலா பேத்தியின்‌ மகன்‌ பெங்களூர்‌ 
717 383 | ஸ்ரீகாந்தராம விட்டலா 0. விஜயேந்திரராவ்‌ பெங்களூர்‌ 
718 396 | சுபகுணசாந்த்ர விட்டலா ருக்மிணி தாயலூர்‌ 
719 399 | ஸ்ரீப்ராணபதி விட்டலா சா. வெங்கடராவ்‌ நஞ்சன்கூடு 
720 405  ஸ்ரீலட்சுமிலோல விட்டலா வாசுதேவழூர்த்தி சித்திகட்டே 
721 406  ஸ்ீகாந்தமனோஹார விட்டலா அனுசுயாபாய்‌ பெள்ளாரி 
722 407 | ்ரீப்ராணப்ரிய விட்டலா (79) ஹனுமந்தாச்சார்‌ ரானேபென்னூர்‌ 
723 408  ஸ்ரீராமமூர்த்தி விட்டலா லட்சுமண ராவ்‌ பேலூர்‌ 
724 409 | சாந்தமூர்த்தி விட்டலா கிருஷ்ணமூர்த்திராவ்‌ பேலூர்‌ 
725 411 | ர்ராமமனோகர விட்டலா கிருஷ்ணமூர்த்திராவ்‌ 

























































































726 426 | ்ரீகரார்ச்சிதவர விட்டலா ராஜாராவ்‌ திபட்டூர்‌ 
727 449 | சர்வாதிபதிவந்த்ய விட்டலா பத்மாவதிபாய்‌ புங்கனூர்‌ 
728 474 | ரூலட்சுமிவெங்கடே ச விட்டலா | சப்‌ ரிஜிஸ்டிரர்‌ புங்கனூர்‌ 
ஸ்ரீலட்சுமிவெங்கடரமண 
728அ 475 | விட்டலா புங்கனூர்‌ 
பசவன்குடி, 
729 478  ஸ்ரீரிமனோஹரராம விட்டலா வெங்கட ராவ்‌ பெங்களூர்‌ 
730 485  ஸ்ரீனிவாசதந்தே விட்டலா புட்டண்ணா பெங்களூர்‌ 
731 520 | ்ரீதேவிரமண விட்டலா ஸ்வாமிராயாச்சார்‌ கதரமண்டலகி 
259 536 | ஸ்ரீமாருதீச விட்டலா ரங்குபாய்‌ கதரமண்டலகி 
733 545 | ஸ்ருதிப்ரதிபாத்ய விட்டலா நாராயணாச்சார்‌ 
கிருஷ்ணய்யா ஷெட்டி. 
734 579 | ஸ்ரீராமகிருஷ்ண விட்டலா கொலம்பியா ஏஜெண்ட்‌ பெங்களூர்‌ 
735 587 | சுபபலதாயக விட்டலா சுந்தரம்மா 1 
736 608 | சுமூர்த்தி விட்டலா பத்மாபாய்‌ தார்வாட்‌ 
737 ராம விட்டலா (84) 0. நரசிங்கராவ்‌ பெங்களூர்‌ 
738 மோஹன விட்டலா யமுனாபாய்‌ மதராஸ்‌ 
739 ஹேமாவதிபாய்‌ ஈரோடு 
740 626 | ப்கோபாலராம விட்டலா சுப்பராவ்‌ மைதர்‌ 
741 639 | ஸ்ரீநாதசுந்தர விட்டலா கோபிநாத ராவ்‌ புங்கனூர்‌ 
742 642 | ரபீஹரிமோஹன விட்டலா ரங்கராவ்‌ ஸ்ரீரங்கம்‌ 
743 649 | ்ரீநரஹரிகுருநாத விட்டலா te 
744 674 | ்ரீகாந்தராம விட்டலா அனுசுயா. 
745 675 | ஸ்ரீபதிகிருஷ்ண விட்டலா சுசீலா 
746 685 | சாந்திப்ரிய விட்டலா லட்சுமி நாராயணா க 
747 699 | ஸ்ரீகாந்தபூர்ண விட்டலா பாக்யா ஆனேகொண்டு 
௦. விட்டல்‌. 
கதரமண்டலகி 


748 


702 


ஸ்ரீகாந்தேசப்ரிய விட்டலா (7) 


ரமாகாந்தரின்‌ மகன்‌ 





749 


827 


சாந்திதாயக விட்டலா 








750 





838 





ஸ்ரீரமணப்ரிய விட்டலா 





பாபு ராஜண்ணா 


































































































751 844 | ்ரீசநரஹரி விட்டலா ட ன்‌ 

752 847  ஸீலோலகேசவ விட்டலா ட ட 
லட்சுமிபாய்‌. ௦. நரசிங்க 

753 858  ஸ்ரீஜயநாராயண விட்டலா (35) ராயரின்‌ மனைவி பெங்களூர்‌ 

754 863 ஸ்ரீவாச விட்டலா சுப்பா பெங்களுர்‌ 

755 871  ஸ்ரீகாந்த சர்வேச விட்டலா ஹரிராவ்‌ ழ்‌ 

756 945 | ஸ்ரீரங்கமூர்த்தி விட்டலா சேஷாச்சார்‌ தாவண்கெரெ 

757 952 | ஸ்ரீகாந்தமூர்த்தி விட்டலா ரத்னம்மா கொக்கனூர்‌ 

758 97 | ஸ்ரீராம விட்டலா ரங்கப்பா தாவண்கெரெ 

759 974 | ்ரீனிவாசராம விட்டலா டட ன 

760 983 | ்ரீகாந்தஸ்வாமி விட்டலா ரத்னம்மா ன்‌ 

761 ஸ்ரீராம விட்டலா ந 

762 ஸ்ரீனிவாசராம விட்டலா ன: க 

763 ஸ்ரீகாந்தஸ்வாமி விட்டலா 1. ட 

764 987 | ஸ்ரீ நாத மோஹன விட்டலா வெங்கடேச ல 

765 992 | ்ரீவராமயோகி விட்டலா மல்லப்பா தொட்டபெலெ 

766 793 | ்ரீகிருஷ்ணயோகி விட்டலா ராமாசாஸ்திரிகள்‌ தொட்டபெலெ 

767 996 | ீரமாரமணஸ்வாமி விட்டலா | -... ஆயனூர்‌ 
£. வெங்கடகிருஷ்ண 

768 1000 | ஸ்ரீராமகிருஷ்ண விட்டலா ஐயங்கார்‌ ப்ரொடட்டூர்‌ 

சேஷசயனவெங்கடேச 

769 1012 | விட்டலா சுப்பம்மா ஜெகளூர்‌ 

770 | 1014 | ஸ்ரீராமமூர்த்தி விட்டலா அலகநந்தன 2 

771 1071 | ஸ்ரீரமண விட்டலா வேதவியாஸ ராவ்‌ ஜெகளூர்‌ 

772 1074 | ்ரீதேவிவந்த்ய விட்டலா சமையல்காரர்‌ ல்‌ 

773 1084 | ்ரீகிருஷ்ணமூர்த்தி விட்டலா ஹ்ருஷிகேசரின்‌ மகன்‌ . 
கோபாலய்யா. பள்ளி 

774 | 108 | ஸ்ரீநாத விட்டலா ஆசிரியர்‌ கொடிகெஹல்லி 

775 1101 | ரீரமணஸ்வாமி விட்டலா 8.H. சுப்ரமண்யா. 23.4.1939 | குடியாத்தம்‌ 








கல்யாணி 
கிருஷ்ணாச்சார்‌ 27.11.1939 


கோ குறிப்பு - ஆனந்த 













































































776 1103 | ்ரீகாந்தவரதேச விட்டலா நிலையம்‌. மைதர்‌ 
பசவன்குடி, 
777 1109 | ்ரீபதிமோகன விட்டலா இந்திராபாய்‌ பெங்களூர்‌ 
778 1112 ஸ்ரீமனோரம விட்டலா சீதம்மா ச 
778௮ சுந்தராங்க விட்டலா (46) ப... சுந்தரராவ்‌ பெங்களூர்‌ 
779 2 | சர்வேச விட்டலா (6) வெங்கடரமண தாசர்‌ பாகேபல்லி 
780 9 | சுகபரித விட்டலா ஸ்ரீனிவாசராவ்‌ இர்க்சந்த்ரா 
781 17 | சுரவர விட்டலா சுப்பண்ணா பெளகுண்டு 
782 30 | சாமஜவரத விட்டலா ஹனுமந்தராவ்‌ ஷிட்லிபுர 
723 52 | சத்குருநாதமோஹன விட்டலா | சுப்பராவ்‌ மெணகாலூர்‌ 
784 78 | சர்வோத்தம விட்டலா ஹனுமந்தப்பா கமகேரி 
பவானம்மா. 
785 9௦ | சீதாபதி விட்டலா ரமாகாந்தரின்‌ பாட்டி ஹரிஹர 
சுந்தரம்மா. ரமாகாந்தரின்‌ 
786 92 | சுரேஷ விட்டலா (6) மனைவி ஹரிஹர 
787 95 | சதானந்தகுணபரித விட்டலா (38) | துளசம்மா. 20.11.1931 பெங்களூர்‌ 
ராஜாராவ்‌. பா குறிப்பு : 
சகலேசபுர என்று 
788 109 | சுரேந்திர விட்டலா (22) உள்ளது. ஹொளெ நரசிபுர 
789 119 | சரசிஜாக்ஷ விட்டலா ஸ்ரீனிவாசமூர்த்தி. அரசிகெரெ 
வாமன. பா குறிப்பு : 
790 113 | சத்யேச விட்டலா (85) ஹாசன்‌ என்று உள்ளது. பெங்களூர்‌ 
701 134 | சுகபூர்ண விட்டலா சுப்பம்மா ட 
792 142 | சுகதீர்த்தவரத விட்டலா வெங்கடராயரு சித்ரதுர்கா 
எண்‌ 296 அவர்களின்‌ 
793 172 | சீதாகாந்த விட்டலா மனைவி சித்ரதுர்கா 
794 | 15 சுரவரேந்திர விட்டலா ஷ்யாமராயரு சித்ரதுர்கா 
795 199 | சுதமலானந்த விட்டலா (37) ராண்யத வெங்கடம்மா செள்ளகெரெ 
















































































796 205 | சுஞானதாயக விட்டலா அஹல்யாபாய்‌ பெங்களூர்‌ 
நாராயணமூர்த்திராவ்‌. 
பாவில்‌ 
சுகசாந்திரவிட்டலா 
797 215 | சுகசாந்திரமோஹன விட்டலா என்று குறிப்பு உள்ளது. ஹாசன்‌ 
798 217 | சத்குருநாத விட்டலா துளசாபாய்‌ எஸ்லோரபேட்‌ 
799 218 | சுகுணபூர்ணமோஹன விட்டலா | கிருஷ்ணமூர்த்தி. ஹாசன்‌ 
சரோஜாபாய்‌. பா குறிப்பு : 
சுரநாத விட்டலா என்று 
200 220  சுநாதமோஹன விட்டலா உள்ளது. ஹாசன்‌ 
்‌. கிருஷ்ணராயரின்‌ 
801 222 | சுகுணசாந்திர விட்டலா மனைவி ஹாசன்‌ 
யங்கம்மா ப. 
வெங்கடராயரின்‌ 
802 234 | சகலசுகபூர்ண விட்டலா (33) மனைவி பெங்களூர்‌ 
803 239 | சீதாராம விட்டலா (9) ௦3. பாபுராவ்‌ (செஞ்சி) பெங்களூர்‌ 
ராதாபாய்‌. பா குறிப்பு : 
எண்‌ 319 அவர்களின்‌ 
மனைவி கமலாபாய்‌ 
804 245 | சுஞானமூர்த்தி விட்டலா என்று உள்ளது. பெங்களூர்‌ 
805 252 | சர்வேசஸ்ரீகிருஷ்ண விட்டலா நரஹரிராவ்‌ பெங்களூர்‌ 
சச்சிதானந்தஸ்வாமி விட்டலா 
806 254 | (47) செள.லட்சுமம்மா பெங்களூர்‌ 
807 256 | சதாசிரோமணி விட்டலா காந்திமந்தம்மா மைசூர்‌ 
808 257 | சீதாபதிராம விட்டலா (17) வெங்குபாய்‌ ஹுணசர்‌ 
809 258 | சுககர விட்டலா தோத்தாத்ரி பெங்களூர்‌ 
810 259 | சாமகானப்ரிய விட்டலா ஸ்ரீனிவாச மூர்த்தி பெங்களூர்‌ 
811 261 | சுரோத்தம விட்டலா ராகவேந்திர ராவ்‌ பெங்களூர்‌ 
சேஷாத்ரிபுரம்‌, 
812 2௦2 | சுகதீர்த்தநாத விட்டலா கிருஷ்ணப்பா பெங்களூரு 
சேஷாத்ரிபுரம்‌, 
813 264 | சனாதன விட்டலா (102) ராஜாராவ்‌ / நாகராஜராவ்‌ | பெங்களூரு 
சேஷாத்ரிபுரம்‌, 
814 265 | சர்வாதார விட்டலா பாரதம்மா பெங்களூரு 
815 269 | சாமசன்னுத விட்டலா பிந்துமாதவாச்சார்‌ சித்திகட்டே 














































































































816 272 | சர்வகாரண விட்டலா நாகராஜராவ்‌ மதராஸ்‌ 
817 276 | சுகதாயக விட்டலா வெங்கடாச்சலாச்சார்‌ பெங்களூர்‌ 
818 288 | சன்மங்களாத்மக விட்டலா பாகீரதம்மா சித்திகட்டே 
819 289 | சுஞானதாயக விட்டலா ஜானகிபாய்‌ ஷிட்லகட்டே 
820 306 | சர்வஸ்வதந்திர விட்டலா அனந்தராயய்யா அரசிகெரெ 
எண்‌ 214 அவர்களின்‌ 
821 322 சத்யமூர்த்தி விட்டலா மனைவி ஹரிஹர 
822 323  சத்யாவல்லப விட்டலா குருராவ்‌ பெங்களூர்‌ 
வாசுதேவாச்சார்‌. 
823 324  சத்யானந்த விட்டலா ஹரிதாசரின்‌ அண்ணன்‌ | ஹரிஹர 
824 325 | சுந்தரமூர்த்தி விட்டலா பாலகிருஷ்ணாச்சார்‌ ஹரிஹர 
825 329 | சத்யகாம விட்டலா பீமராவ்‌ தாவண்கெரெ 
826 331 | சத்யப்ரிய விட்டலா நிஜகல்‌ நரசிம்மமூர்த்தி சென்னபட்டணம்‌ 
827 334 | சுரரக்ஷக விட்டலா ஸ்ரீனிவாசராவ்‌ நரசிபுர 
828 335 | சீதாகாந்தமோஹன விட்டலா ராகவேந்திர ராவ்‌ நரசிபுர 
829 336 | சீதாவல்லப விட்டலா (83) நாகவேணி ரானேபென்னூர்‌ 
830 339 | சத்யவிக்ரம விட்டலா ராகவேந்திரா ரானேபென்னூர்‌ 
831 340 | சுரவரேச விட்டலா ரங்கவிட்டலாச்சார்‌ ரானேபென்னூர்‌ 
தாமிரபரணி பசவன்குடி, 
832 343 | சர்வோத்தமகிருஷ்ண விட்டலா | த்வைபாயனாச்சார்‌ பெங்களூர்‌ 
833 348 | சத்யாத்மக விட்டலா ராமராவ்‌ ஷிவமொக்க 
834 364 | சன்மங்களப்ரத விட்டலா டாக்டர்‌. பீமராவ்‌ அரசிகெரெ 
835 365 | சித்திதாயக விட்டலா நாராயணசர்மா அரசிகெரெ 
836 367 | சுநாதமோஹன விட்டலா பத்பனாப ஹரிஹர 
வாடதஹொசஹ 
837 368 | சுரபதி விட்டலா தேவோஜிராவ்‌ ல்லி 
(5. ராகவேந்திரராவ்‌ 
03.06.1933 
838 320 | சுகமய விட்டலா (3) விஸ்வேஸ்வரபுரத்தில்‌ | சப்னஹல்லி 
839 338 | சுரநாத விட்டலா குருராயாச்சார்‌ ரானேபென்னூர்‌ 
840 380 | சர்வாந்தர்கத விட்டலா திப்பம்மா பெங்களூர்‌ 
841 391 | சுரராஜ விட்டலா சுபத்ராபாய்‌ பெங்களூர்‌ 
842 402 | சர்வகுணாதார விட்டலா ஸ்ரீனிவாச மூர்த்தி பெங்களூர்‌ 
843 414 | சுகசாந்திர விட்டலா சரோஜாபாய்‌ பெங்களூர்‌ 
844 415 | சகலசுகபரித விட்டலா வெங்குபாய்‌ / வேணுபாய்‌ | பெங்களூர்‌ 
845 417 | சுகபூர்ணராம விட்டலா நாகேசராவ்‌ சாடகூடஹல்லி 

























































































246 427 | சுரசார்வபெளம விட்டலா ராமபட்டரு தரிகெரெ 
847 428 | சுரகுலோத்தம விட்டலா பாண்டுரங்க தரிகெரெ 
848 436 | சுரநாத விட்டலா ராமாச்சார்‌ / ராவ்‌ சிக்கரூரு 
சன்மங்களப்ரத மோஹன 
849 437 | விட்டலா நரசிங்கராயரின்‌ மனைவி | பெங்களூர்‌ 
250 431 | சுரநாதராம விட்டலா பாயம்மா ட 
851 445 | சுகநிதி விட்டலா சகுந்தலாபாய்‌ பெங்களூர்‌ 
ராகவேந்திராச்சார்‌. பா 
குறிப்பு : சர்வாதிபதி 
விட்டலா என்று 
852 447 | சர்வாதிபதிராம விட்டலா இருக்கிறது. கொக்கனூர்‌ 
853 451 | சுதாப்ரிய விட்டலா புட்டம்மா கொக்கனூர்‌ 
854 454 | சுரநாதப்ரிய விட்டலா கிருஷ்ணமூர்த்தி பாகேபல்லி 
855 458 | சுகுணபூர்ண விட்டலா 0. பாண்டுரங்கராவ்‌ ஹாசன்‌ 
856 459 | சுரராஜவரத விட்டலா லட்சுமிபாய்‌. ஹாசன்‌ 
857 460 | சர்வபாலக விட்டலா அம்பாபாய்‌ ஹாசன்‌ 
858 461 | சுரவரேண்ய விட்டலா D. பாபுராவ்‌ ஹாசன்‌ 
859 46 | சுரநாதராம விட்டலா ஜானகம்மா அரசிகெரெ 
860 467 | சுரகாமதேனு விட்டலா ஷ்யாமராவ்‌ அரசிகெரெ 
861 468 | சகலகாரணராம விட்டலா மாதுராவ்‌ சென்னகிரி 
கோபால. பா குறிப்பு : 
சாமகானலோலராம 
விட்டலா என்று 
862 471 சாமகானலோல விட்டலா இருக்கிறது. அரசிகெரெ 
863 473 | சகலேசகிருஷ்ண விட்டலா கமலாபாய்‌. திபட்டூர்‌ 
864 481 | சுந்தரவிட்டலா சீதாபாய்‌ சித்திகட்டே 
865 487 | சத்யபூர்ண விட்டலா செள.சுந்தரம்மா சாமராஜ்பேட்‌ 
866 491 | சுரவரேச விட்டலா 5. நாராயணராவ்‌ சாமராஜ்பேட்‌ 
867 492 | சுரோத்தம விட்டலா 5.0. ராகவேந்திரராவ்‌ சாமராஜ்பேட்‌ 
குண்டப்பா. பா குறிப்பு: 
சுரோத்தமராம விட்டலா 
868 494 | சுரோத்தமராஜ விட்டலா என்று உள்ளது. ஹிந்துபுர்‌ 
சுபத்ராபாய்‌. பா 
பட்டியலில்‌ இருந்து 
868அ 496 | சனாதனபுருஷ விட்டலா எடுக்கப்பட்டது. த 
869 497 | ஸ்வாமிகுரு விட்டலா லட்சுமம்மா கல்கெரெ 
870 498 | சர்வேசஹரி விட்டலா சுந்தரராவ்‌ திருப்பதி 























































































































871 5௦௦ | சுரராஜவரதமோஹன விட்டலா | சத்யபோத ரானேபென்னூர்‌ 
872 525 | சர்வபாலக விட்டலா கிருஷ்ணாச்சார்‌ கதரமண்டலகி 
873 527 | சன்மதிப்ரத விட்டலா வெங்கண்ணா கதரமண்டலகி 
874 532 | சதானந்தஸ்வாமி விட்டலா அக்கப்பா கதரமண்டலகி 
875 533  சுரமுனிநாத விட்டலா பீமவ்வா கதரமண்டலகி 
876 539 | சுமனசார்த்த விட்டலா பாளப்பா கதரமண்டலகி 
877 543 | சர்வநாமக விட்டலா லட்சுமிபாய்‌ ஹாசன்‌ 
கமலாபாய்‌. எண்‌ 1003 
878 552 | சுகரூபவரத விட்டலா அவர்களின்‌ மனைவி கதரமண்டலகி 
879 560 | சர்வேஷ்டப்ரத விட்டலா லட்சுமிபாய்‌ ரானேபென்னூர்‌ 
எண்‌ 46 மத்வாந்தர்கரின்‌ 
880 563 | சுதாகர விட்டலா மகன்‌ ரானேபென்னூர்‌ 
பளேபேடி, 
881 566 | சுரவரபூஜிதராம விட்டலா ரங்கம்மா பெங்களூர்‌ 
882 569 | சனகாதிவந்த்ய விட்டலா சத்யபாய்‌ மதராஸ்‌ 
எண்‌ 722 பிராணப்ரியரின்‌ 
883 572 | சாரதர விட்டலா தங்கை ரானேபென்னூர்‌ 
பசவன்குடி, 
884 578 | சுகுணாகர விட்டலா தாரம்மா பெங்களூர்‌ 
885 521 | சுராக்ரகண்ய விட்டலா கோவிந்தராவ்‌ நக்க 
886 582 | சகலாத்மக விட்டலா லட்சுமணராயர்‌ 
எண்‌ 192 அவர்களின்‌ 
887 585 | சமீரவந்த்ய விட்டலா மனைவி டட 
888 588 | சுதாமப்ரிய விட்டலா வீணாசார்ய அண்ணிகேரி | தார்வாட்‌ 
மடத்தின்‌ 
889 593 | சுரேந்திரஸ்வாமி விட்டலா லட்சுமணாச்சார்‌ ரானேபென்னூர்‌ 
890 594 | சாகாரமூர்த்தி விட்டலா இந்திராபாய்‌ ரானேபென்னூர்‌ 
891 597 | சுசீலமூர்த்தி விட்டலா சுப்பண்ணாச்சார்‌ சித்ரஹல்லி 
292 599 | சுகுணாபரண விட்டலா வெங்கண்ணாச்சார்‌ கதரமண்டலகி 
893 60௦ | சுவர்ணத்வஜ விட்டலா குரு கதரமண்டலகி 
894 601 | செளந்தர்யசார விட்டலா திப்பவ்வா கதரமண்டலகி 
895 602 | சுந்தராக்ருதி விட்டலா கிருஷ்ணாச்சார்‌ கதரமண்டலகி 
896 611 | சுந்தரிபதி விட்டலா மல்லரி கிருஷ்ணப்பா சிக்கேரூர்‌ 
897 618 | சங்கீதப்ரிய விட்டலா குருராயாச்சார்‌ ஷிரா 
898 627 | சதானந்தகர விட்டலா ஜெயலட்சுமி ஹிந்துபுர்‌ 
899 636 | சரசிஜாக்ஷஸ்ரீனிவாச விட்டலா | செள.சரஸ்வதிபாய்‌ ஹிந்துபுர்‌ 
900 633 | சுரவரபூஜித விட்டலா சுந்தரபாய்‌ புங்கனூர்‌ 



















































































901 637 | சீதாகாந்தமனோஹர விட்டலா | சோனுபாய்‌ / சீதாபாய்‌ Al 
902 638 | சுதாஸ்ரய விட்டலா ஸ்ரீனிவாசராவ்‌ பல்லடவபுர 
903 643  சுக்ஞானநிதி விட்டலா சுந்தரம்மா புங்கனூர்‌ 
கோவிந்தராவ்‌. பா குறிப்பு 
: சுக்ஞானபூர்ண விட்டலா 
904 644 | சுக்ஞானமூர்த்தி விட்டலா என்று உள்ளது. 
காவேரம்மா. பா குறிப்பு : 
சத்யானந்தமூர்த்தி 
905 647 | சர்வானந்தமூர்த்தி விட்டலா விட்டலா என்று உள்ளது. | ஷிவமொக்க 
906 648 | சத்யானந்த விட்டலா ப 2 
907 667 | சுரராஜ விட்டலா சுப்பராவ்‌ ஈரோடு 
908 676 | சுரராஜவந்த்ய விட்டலா பாபுகோபாலராவ்‌ மைதர்‌ 
909 683 | சுரமுனிபூஜ்ய விட்டலா கிருஷ்ணராவ்‌ அரளூர்‌ 
சுப்பராமபட்டர்‌ 
910 686 | சத்யதேவ விட்டலா (சத்யநாராயண தாசர்‌) ஹனுமந்த நகர்‌ 
911 688 | சுகவனதி விட்டலா ஆனந்தராவ்‌ பெங்களூர்‌ 
912 692 | ஸ்வாமிபராத்பர விட்டலா சுகதீர்த்தராவ்‌ கொக்கனூர்‌ 
913 693 | சுரவரதவந்த்ய விட்டலா ர ட 
914 696 | சகலகாரணஸ்வாமி விட்டலா 
915 701 | சகலகாரணாத்மக விட்டலா வெங்கடராவ்‌ 
916 808 | சச்சிதானந்தரூப விட்டலா செள.விஜயம்மா. 8.8.1936 
917 812 | சீதாநாத விட்டலா மங்களப்ரதரின்‌ மனைவி 
918 816 | சுகுணரத்னாகர விட்டலா (39) பாரம்‌ ரங்கநாத ராவ்‌ பெங்களூர்‌ 
919 817 | சத்யவதிசுத விட்டலா அம்பாஜிராவ்‌ பெங்களூர்‌ 
920 819 | சுரராஜ விட்டலா கோபாலஸ்வாமி ன 
921 829 | சுரநாதப்ரிய விட்டலா 
922 830 | சுஷாந்தமூர்த்தி விட்டலா (76) ௩1.கிருஷ்ணமூர்த்தி செள்ளகெரெ 
923 832 | சாமகானவிலோல விட்டலா ராமோஹல்லி 
924 835 | செளபாக்யநிதி விட்டலா ராமாச்சார்‌. ந 
925 836 | சுக்ஞானப்ரிய விட்டலா செள. ஜீவுபாய்‌ 











































































































926 837  சுகுணமஹோததி விட்டலா சேதுபாய்‌ 1. 
927 848 | சுரமுனிப்ரிய விட்டலா ட 22 
928 851 | சனாதனராம விட்டலா பத்மாவதி. பெங்களூர்‌ 
0. நரசிங்கராவ்‌. கோ 
குறிப்பு : தேதி 12.05.1937 
929 857 | சுப்ரசன்னமூர்த்தி விட்டலா (34) | என்று உள்ளது. பெங்களூர்‌ 
930 860 | சுராக்ரகண்ய விட்டலா சாரதம்மா 1 
931 861 | சுரநாதபூஜித விட்டலா ட. A 
932 8௦2 | சுரவரேண்யஹரி விட்டலா சாரதம்மா 1 
933 869 | சுகுணரத்னாகர விட்டலா. 30.05.1937 1 
934 870 | சர்வாதாரஹரி விட்டலா கோபாலராவ்‌ 1 
935 872 | சுந்தராகார விட்டலா (24) சேஷகிரிராவ்‌ 1 
936 877 | சுரநாதமுக்ய விட்டலா வெங்கடராவ்‌ 1 
937 883 | செளந்தர்யசாரமூர்த்தி விட்டலா | சத்யநாராயணராவ்‌ 1 
938 948 | சுகபூர்ண்மோஹன விட்டலா ஸ்ரீனிவாச ஆலூர்‌ 
939 953  சகலேஷ விட்டலா கங்காபட்டரு தாவணகெரெ 
940 954 | சகலாத்ம விட்டலா கங்கம்மா க 
941 960 | சுரராஜப்ரிய விட்டலா ந ந 
க்ளோஸ்பேட்‌ / 
942 967 | சுரமுனிநாதப்ரிய விட்டலா பாகீரதம்மா ராமநகர்‌ 
க்ளோஸ்பேட்‌ / 
943 968 | சத்குருநாத விட்டலா நரசப்பா ராமநகர்‌ 
க்ளோஸ்பேட்‌ / 
944 970 | சீதாமனோஹரராம விட்டலா நஞ்சுண்டய்யா ராமநகர்‌ 
945 976 | சீதாபதிராம விட்டலா. 6. ஹயவதனராவ்‌ ப்ரொடட்டூர்‌ 
ச . $॥/.கிருஷ்ணமூர்த்தி. 
946 984 | சுரேஷ்வர விட்டலா 2.7.1938 ந 
947 98 | சர்வக்ஞமூர்த்தி விட்டலா ரமாபாய்‌ i 
948 991 | சாதுவந்தித விட்டலா ஸ்ரீகண்டய்யா தொட்டபெலெ 
949 995 | ஸ்வாமிராம விட்டலா பாகீரதம்மா பம்பாய்‌ 
950 1003 சர்வஸ்வாமி விட்டலா ச ட 



















































































951 | 1004 | சர்வேசகுணநிதி விட்டலா ழ்‌ ப 
துளசம்மா அவர்களின்‌ 
952 1008 | சதானந்தபூர்ண விட்டலா (74) மகள்‌ பெங்களூர்‌ 
953 1015 | சர்வக்ஞமூர்த்தி விட்டலா மத்வராவ்‌ ஷிரஹட்டி 
954 1016 சர்வநியாமக விட்டலா வத்ஸலா fs 
போதராயாச்சார்‌ 
955 1018 | சர்வேசமூர்த்தி விட்டலா அவர்களின்‌ மனைவி ரானேபென்னூர்‌ 
சுகுணார்ணவமோஹுன 
956 1043 விட்டலா வெங்கடரமணய்யா பி 
957 1053 | சுகதீர்த்தப்ரிய விட்டலா 0௮. நரசிம்மய்யா ரானேபென்னூர்‌ 
958 1026 | சுகமயஸ்ரீச விட்டலா (4) லீலாபாய்‌ ரானேபென்னூர்‌ 
959 1030 | சுகுணநிதிமோஹன விட்டலா வாதிராஜாச்சார்‌ ரானேபென்னூர்‌ 
960 1038 | சர்ேவேசமோஹன விட்டலா .. ்ரீனிவாச மூர்த்தி மைசூர்‌ 
961 1041 | சர்வேசமூர்த்தி விட்டலா சுப்பராவ்‌ ஹுணிசேஹல்லி 
962 1063 | சுதாப்ரிய விட்டலா பாகீரதிபாய்‌ ட 
963 1064 | சுதாரமண விட்டலா சுந்தராபாய்‌ கடப்பா 
964 1069 | சர்வேஷ்டதாயக விட்டலா கமலாபாய்‌ கடப்பா 
ராமராவ்‌. 1.8. 
கிருஷ்ணராயரின்‌ 
965 1095 | சத்யேசமோஹன விட்டலா (69) மருமகன்‌ பெங்களூர்‌ 
966 1106 | சுககாரண விட்டலா ரகுநாதராவ்‌ 1. 
சரஸ்வதிபாய்‌ 
967 1107 | சுக்ஞானலோல விட்டலா அவர்களின்‌ மகள்‌ 1. 
968 1110 | சர்வேசபூர்ண விட்டலா பாகிரதிபாய்‌ 1. 
969 1122 | சர்வகாரண விட்டலா சீதாபாய்‌ ந 
970 | 1123 | சர்வேசமூர்த்தி விட்டலா குருராஜ ன்‌ 
971 1124 | சர்வநாமக விட்டலா நாகமணி 1. 
972 1126 | சர்வகுணசம்பன்ன விட்டலா கமலம்மா 1. 
ரத்னம்மா. ஓ£..॥. 
ஸ்வாமிராயரின்‌ 
973 1128 | சதானந்தகிருஷ்ண விட்டலா (91) | மனைவி 1 
நவரத்னராமராயரின்‌ 
974 1130 | சதானந்தராம விட்டலா மகள்‌ பெங்களூர்‌ 
975 1131 | சர்வபாலக விட்டலா ராமசந்திரராவ்‌ ரகுநாதபுரம்‌ 




















976 


1027 


ஸ்ரீகீல்யாணகுணபூர்ண 
விட்டலா 





977 


1140 


சுரநாதமூர்த்தி விட்டலா 





978 


சுந்தராகார விட்டலா 


சீதாபாய்‌ 





979 


சுகாத்மகராம விட்டலா (63) 


5.5.கமலாபாய்‌ 







































































980 சத்யதேவ விட்டலா சத்யநாராயண 
980௮ ஸ்ரீப்ராணமய விட்டலா (97) 5.பீமராவ்‌ ட 

981 37 | ஹயவதன விட்டலா குப்பாச்சார்‌ சித்தூர்‌ 

982 38 | ஹனுமேச விட்டலா ராகவேந்திரராவ்‌ சித்தூர்‌ 

983 51 | ஹரிநாராயண விட்டலா வராஹமழூர்த்திராவ்‌ பெங்களூர்‌ 

984 64 | ஹரிதாமோதர விட்டலா அச்சப்பதாசரு முளபாகிலு 

985 107 | ஹ்ருஷிகேச விட்டலா (16) சேஷகிரிராவ்‌, ரங்கமந்திர | அரசிகெரெ 

986 179 | ஹயக்ரீவ விட்டலா தாடபத்ரி குருராமாச்சார்‌ | சித்ரதுர்கா 

987 513 | ஹனுமேசராம விட்டலா ராமண்ணா கதரமண்டலகி 

988 514 | ஹனுமனொடெய விட்டலா (28) | பர்மப்பா கதரமண்டலகி 

989 613 | ஹயாஸ்ய விட்டலா நாகம்மா சிக்கெனூர்‌ 

990 663 | ஹரிஸ்ரீ விட்டலா ன க 

991 1046 | ஹனுமேசராம விட்டலா வெங்கடம்மா 1 
சேஷாத்ரிபுரம்‌, 

992 392 | க்ஷேமகர விட்டலா சீதாபாய்‌ பெங்களூர்‌ 

993 820 | க்ஷமாபூர்ண விட்டலா பிரகலாத்‌ ல்‌ 

994 1066 | கஷீரவாரிதிசயன விட்டலா நாராயணாச்சார்‌ படகண்ட்லா 

995 7 | ஞானபூர்ணமோஹன விட்டலா | நரசிங்கப்பா இர்க்சந்த்ரா 

996 59 | ஞானதாயகமோஹுன விட்டலா | ஸ்ரீனிவாசராவ்‌ ஹரதி 

சுந்தராபாய்‌. 

997 103 | ஞானபூர்ண விட்டலா அமல்தாரரின்‌ மருமகள்‌ | பெங்களூர்‌ 

998 233 | ஞானதாயகஸ்வாமி விட்டலா வெங்கடராயம்மா ஹாசன்‌ 
சேஷாத்ரிபுரம்‌, 

999 266 | ஞானாத்மக விட்டலா எங்கம்மா பெங்களூர்‌ 

1000 389 | ஞானநிதி விட்டலா சரஸ்வதிபாய்‌. ரானேபென்னூர்‌ 






































1001 505 | ஞானதாயகஸ்வாமி விட்டலா சிந்துபாய்‌ ட 
1002 549 | ஞானப்ரத விட்டலா சோனுபாய்‌. கதரமண்டலகி 
1003 551 | ஞானமூர்த்தி விட்டலா ராகவேந்திராச்சார்‌ Je 
1004 942 | ஞானாத்மக விட்டலா வினோதாபாய்‌ 1 
1005 944 | ஞானமய விட்டலா பத்மாலய க 
1006 949 | ஞானாத்மகஸ்வாமி விட்டலா பத்மம்மா ட 

















66௮, 142௮, 510௮, 705௮, 728௮, 778௮, 868௮, 980௮ - இந்த எட்டு அங்கிதங்களைச்‌ சேர்த்தால்‌ 
மொத்த அங்கிதங்களின்‌ எண்ணிக்கை 1014 என்று வருகிறது. 


ஸ்ரீமத்வேஷார்ப்பணமஸ்து. 





